விரணகரப்பான் 
ரோக சிகிட்சை 


- 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 


சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் 


கற்றனைக்க 
கண் அறிய 


சரசுவதி மகால் நூலக வெளியீட்டு எண் , 42 


சரபேந்திரர் வைத்திய முறைகள் 
விரணம் , கரப்பான் ரோக சிகிச்சை 

( மூன்றாம் பதிப்பு ) 


பதிப்பாசிரியர் : 
Dr. S. வெங்கட்டராஜன் , L.I.M. , ( Regd .). , 

ஆயுர்வேத பண்டிதர் , 
சரசுவதி மகால் நூலகம் தஞ்சாவூர் . 


மகால் 
. 


நட் 
சரசுவது 


LIVASVUUS 


தஞ்சாவ 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் 


2007 


விலை ரூ . 200-00 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நுற்பெயர் 


: விரண கரப்பான்ரோக சிகிச்சை 


பதிப்பாசிரியர் 


: வெங்கட்டராஜன் 


வெளியிடுபவர் 


. 


இயக்குநர், சரசுவதி மகால் நூலகம் 


வெளியீட்டு எண் . 


: 42 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: மூன்றாம் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


: செப்டம்பர், 2007 


தாள் 


: 14.2கி.கி. சேஷசாயி 


நூல் அளவு 


: 21X14 செ.மீ. 


பக்கங்கள் 


: 492 


படிகள் 


: 250 


எழுத்து 


: 12 புள்ளி 


அச்சிட்டோர் 


: சரசுவதி மகால் நூலக அச்சகம் 


புத்தகக்கட்டு 


: ராப்பர்பைண்டிங் 


பொருள் 


: மருத்துவம் 


விலை 


: 200-00 


3 


வெளியீட்டாளர் முகவுரை 


கலை , 


பன்மொழிச் சுவடிகளைத் தன்னகத்தே கொண்டு 
தனிச் சிறப்புடன் விளங்கும் தஞ்சாவூர் சரகவதி மகால் 
நூலகம் , அதன்கண் அமைந்துள்ள அரிய சுவடிகளை 
நூல்களாக வெளியிடும் பணியைத் தொய்வில்லாமல் 
தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிடத்தக்கது . 

விஞ்ஞானங்களிலேயே தனியாக் 
காதல் கொண்டு தன் வாணாளையும் , பொருளையும் 
அர்ப்பணித்த சரபோஜி மன்னர் மக்களுக்கு மிகவும் 
அவசியமான மருத்துவக்கலையில் அதிகமாக ஈடுபட்டு 
ஆழ்ந்த ஆராய்ச்சிகளுக்கு வழி வகுத்து அதன் பயனையும் 
நமக்கு அளித்திருக்கிறார் . நம் நாட்டு வைத்திய முறையையும் , 
மேல் நாட்டு முறையையும் செவ்வனே பயின்று ஓர் 
மருத்துவமனையை ஏற்படுத்தி , செலவைப் பொருட் 
படுத்தாமல் இருவகை முறைகளிலும் வல்லவர்களான 
வைத்தியர்களை நியமித்து நம் நாட்டில் 

எளிதில் 
கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்துச் சரக்குகள் , மூலிகைகள் 
சேர்ந்து மருந்து முறைகள் அனைத்தையும் நோயாளிகளுக்குப் 
பயன்படுத்தி , பலனளிக்கக்கூடியதென உறுதியானதும் - 
நம்பகமானதுமான சுமார் 4000 முறைகளை மன்னர் 
தேர்ந்தெடுத்தார் . அம்முறைகளைத் தனது அரண்மனைப் 
புலவர்களைக் கொண்டு செய்யுட்களாக இயற்றுவித்து , 
வியாதிகளுக்கேற்ப 

அவைகளைப் 

பதினெட்டு 
புத்தகங்களாகத் தொகுத்துச் சுவடிகளில் காப்பாற்றி 
வைத்திருக்கிறார் . 

அவ்வாறு தொகுக்கப்பட்ட சுவடிகளில் இருந்து 
முன்பே வெளியிடப்பட்ட விரணகரப்பான் ரோகசிகிச்சை 
என்ற மருத்துவ நூல் தற்போது மூன்றாம் பதிப்பாக 
வெளியிடப்படுகிறது . இதில் இரணங்கள், சிரங்கு , பிளவை , 
புற்று , கரப்பான் முதலிய ரோகங்களுக்கான வைத்திய 


4 


முறைகள்சிறந்த முறையில் எடுத்துச் சொல்லப்பட்டுள்ளன . 
தற்காலத்தில் புற்றுநோய் சிகிச்சைக்காக மேல்நாட்டு 
முறையில் பலவிதமாகப் பாடுபட்டு வந்தும் அந்நோயைச் 
சுலபமாகத் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இன்னும் 
முழுமையாகக் கண்டுபிடிக்கப்படவில்லை . ஆனால் மன்னர் 
சரபோஜியின் மருத்துவமனையில் இந்நோயை சுலபமான 
சிலமுறைகளைக் கொண்டு குணப்படுத்தியதாகத் தெரிகிறது . 
அவை இப்புத்தகத்தில் 68 மற்றும் 181 வது முறைகளில் 
விவரிக்கப்பட்டுள்ளன . 

இந்நூலின் பதிப்பாசிரியர் டாக்டர் 
S. வெங்கட்டராஜன் அவர்கள் செய்யுட்களுக்கு உரை 
நடையையும் , சிகிச்சை முறைகளில் கண்ட பலவித 
விரணங்களின் குறி குணங்களையும் , தமிழ் நூல்களிலும் , 
சமஸ்கிருத நூல்களில் கண்ட அறுவை சிகிச்சைக்கான 
ஆயுதங்களின் விவரத்தையும் எழுதியிருக்கிறார் . அவரது 
அரிய முயற்சி பாராட்டுதற்குரியது . 

இத்தகைய அரிய நூல்களை நன்முறையில் 
வெளிக்கொணர நிதியுதவி நல்கும் மைய அரசுக்கு என் 
நன்றி . இந்நூலை வெளிக்கொணர முயற்சிகள் மேற்கொண்ட 
சரசுவதி மகால் 

நூலக நிருவாக அலுவலர் மற்றும் 
வெளியீட்டு மேலாளர் பொறுப்பு வகிக்கும் திரு . சாமி . 
சிவஞானம் , எம்.ஏ. , அவர்களுக்கும் , நூலகக் கணினிப் 
பிரினருக்கும் மற்றும் இந்நூல் நன்முறையில் வெளிவர 
துணைநின்ற அனைவருக்கும் என் நன்றி . 


தஞ்சாவூர் 
19-9-2007 


சா , விஜயராஜ் குமார் , இ . ஆ . ப . ,, 
மாவட்ட ஆட்சித் தலைவர் மற்றும் இயக்குநர், 

சரசுவதி மகால் நூலகம் . 


5 


பொருளடக்கம் 


பக்கம் 


-1. 


X 


.. 


X 


X 


முகவுரை 

ILXXXVIII 
சஸ்திரங்கள் (விரணசிகித்ஸைக்கான ஆயுதங்கள் ) iil - xxiv 
1. சஸ்திரங்களின் இலக்ஷணங்கள் 
2. சஸ்திரங்களின் தோஷங்கள் 

vm 
3. கருக்கு இருக்க வேண்டிய கிரமம் 

ix 
4. பாயன ஸம்ஸ்காரவிதி 

ix 
5. அநுசஸ்திரங்கள் 

ix 
6. சஸ்திரங்களின் பிரயோஜனங்கள் 
7 , சஸ்திரங்களைப் பிடிக்கும் வகை 
8. சஸ்திரகோசம் ( ஆயுதப்பெட்டி ) 
9. யந்திர விதி 

xi 
10. யந்திரங்களின் பொது உருவங்கள் 
11. யந்திரங்களின் பொதுவான வேலைகள் 

XVI 
12. அவயவங்களைச் சேதித்து ப்ரத்யக்ஷ 
பரிசோதனை செய்யும் கிரமம் 

XIX 
13. சஸ்திர சிகித்ஸையை அப்யஸிக்கும் 
முறை 

XIX 
14. பழைய காலத்திலிருந்த சஸ்திரசிகித் 

ஸையின் அபூர்வ சாமர்த்தியத்தின் 

உதாரணங்கள் 
15. சஸ்திர சிகித்ஸையும் , ஒட்டவைத்த 
லும் 

xxH 


*.. 


XX 


6 


பக்கம் 


xxiv 


xxiv 


xxiv 


-- 


XXV 


*** 


XXV 


... 


XXV 


XXVI 


16. வ்ரணசோதம் 
17 . 

பழுக்காத வீக்கத்தின் லக்ஷணங்கள் 
18. பழுக்க ஆரம்பித்து , முழுவதும் பழுப்பு 

தற்கு முன்னுள்ள வீக்கத்தின் 

லக்ஷணங்கள் 
19. அதிகமாகப் பழுத்த சோபத்தின் 

குறிகள் 
20. சோபத்தைக்கீறுவதற்கும்தானே 

உடைவதற்கும் ஏற்ற நிலைமைகள் 
21. பழுக்காத கட்டியைக் கீறுவதனா 

லேற்படும் விகாரங்கள் 
22. சீழ் உள்ளேயே தங்கிவிடுவதினா 

லேற்படும் குறிகள் 
23. சஸ்திரப் பிரயோகமும் , ஆகாரமும் 
24. மயக்கம் உண்டு பண்ணத்தகாதவர் 
25. சஸ்திர சிகித்ஸையைச் செய்யும் 

முறை 
26. சஸ்திரசிகித்ஸையில் வைத்திய 

னுக்கு வேண்டிய குணங்கள் 
27. வ்ரணரோகி செய்யக்கூடாதவை 
28. ஆகார நியமங்கள் 
29. வ்ரணங்களில் வைத்துக் கட்டப்படும் 

பஞ்சின் நிலைமை (விகேசிகை) 
30. தையல் போடவேண்டிய விரணங்கள் 
31. தைக்கத்தகாத விரணங்கள் 
32. தையல் போடும் முறை 


xxvi 
XxM 


XXV 


... 


XMI 


XXVII 


XXVII 


XXX 


XXX 


XXX 


XXX 


7 


பக்கம் 


XXX 


... 
... 


XXXI 


-.. 


XXXI 


.. 


XXXII 


XXXii 


.. 


XXXii 


.. 


XXXMI 


Xxxiv 


33. பந்தனமிடும் முறை 
34. பந்தனமுறைகள் 
35. பந்தனமிடத்தகாத விரணங்கள் 
36 , விரணங்களின் பேதங்கள் 
37. நிஜவிரணம் , ஆகந்துக வ்ரணம் 

முதலியன 
38 . துஷ்ட விரண இலக்ஷணங்கள் 
39. சுத்த விரண இலக்ஷணங்கள் 
40. விரணம் ஆறாமலிருப்பதன் 

காரணங்கள் 
41. ஸத்யோ விரணங்களின் ( அடிபடுதல் ) 

குறிகள் 
42. அக்கி 
43 . விஸர்ப்ப வகைகள் 
44. கிரந்தி பேதங்கள் 
45. கண்டமாலைக் குறிகுணங்கள் 
46. அரையாப்புக்கட்டி 
47. நாடீவிரணம் ( புரை ) 
48. எழுநாயறு , படுநாயறு 
49. கன்னமூலம் 
50. வெப்புப் பாவை 
51. மகோதரம் 
52. பிளவைக் குறிகள் 
53 . பக்கப்பிளவை 


xxxiv 


XXXV 


XXXVI - XXXviiil 
XXXVii - XXXix 


XL 


XL 


XL - XLII 


XLII 


XLII 


XLNI 


.. 


XLLIII- XLIV 


... 


XLV 


XLV 


.. 


XLVII 


54. நீராமை ( Dropsy ) 
55. பேராம்பல் 


... 


XLVIII 


8 


பக்கம் 


XLIX - LV 


LV - LVIII 


LVI 


... 


... 


LVII - LVIII 


... 


LVIII - LIX 


LIX 


... 


LX - LXI 


LXII 


56. கரப்பான் ரோகக்குறிகள் 
57. விப்புருதிக் குறி குணங்களும் வகை 

களும் 
58. பக்ன நிதானம் 
59. ஸந்தி பக்னலக்ஷணங்கள் வகைகள் 
60. காண்டபக்ன குறிகளும் வகைகளும் 
61. பாதவன்மீக ரோகம் 
2. பவுத்திரரோக வகைகளும் குறி 

குணங்களும் 
63. யோனிகந்த நிதானமும் வகைகளும் 
64. குஷ்டரோக நிதானமும் வகைகளும் 
65. ஸப்த தாதுக்களையும் பற்றிய குஷ் 

டங்களின் இதர லக்ஷணங்கள் 
6. குஷ்டம் உண்டாகக் காரணம் 
67. குஷ்டரோக ஸம்ப்ராப்தி 
68. ரோக அகராதி 
ல . சத்திரவிதி 
70. 26 வகை சஸ்திரங்களின் பெயர் 
71. சஸ்திரங்களின் இலக்ஷணங்கள் 
72. அகஸ்தியர் சத்திர விதி 


..... LXIII - LXVII 


... LXVII - LXVIII 


LXVIII 


LXIX 


... 


LXIX 


... 


LXXI 


LXXI 


LXXVII-LXXVIII 


LXXIX - LXXXVIII 


II . சரபேந்திரர்விரணரோக , கரப்பான் 

ரோக சிகித்ஸை முறைகளிலுள்ள 
மருந்து வகைகளின் அட்டவணை 


... 


1-18 


1. எண்ணெய் வகைகள் 


... 


1 


. 


9 


பக்கம் 


... 


6 


... 


7 


.... 


8 


.. 


9 


... 


11 


... 


..13 


.. 


13 


.. 


14 


15 


.. 
.... 


15 


4 . 


.. 


... 


16 


2. நெய் வகைகள் 
3. சூரண வகைகள் 
4. பத்து வகைகள் 
5. களிம்புகளும் , சேர்வைகளும் 
6. கல்க வகைகள் 
7. காரச் சீலைகளும் , திரிவகைகளும் 
8. கஷாயங்கள் 
9 . பணியாரவகைகள் 
10. புகை வகைகள் 
11. உருண்டை வகைகள் 
12. கட்டு மருந்து 
13 . லேகிய வகைகள் 
14. பச்சிலை மருந்து வகைகள் 
15. பிட்டு வகைகள் 
16. பற்பவகைகள் 
17. வேது வகைகள் 
18. தொடு மருந்துகள் 
19. பால் மருந்துகள் 
20. மிதிப்பு வகை 
21. குழம்பு வகை 

நஸ்ய வகை 


16 


... 


17 


17 


... 


.. 


.. 


17 


*.. 


17 


17 


... 


18 


... 


18 


.. 


18 


... 


18 


23. காரவகை 


18 


18 


... 


24. வாந்தி வகை 
25. மெழுகு வகை 
25. வெட்டை வகை 


... 


18 


... 


18 


1 ) 


பக்கம் 


III . சரபேந்திரவைத்ய முறைகள் - 

விரணரோக சிகிச்சை 


*.. 


1 - 228 


IV . சரபேந்திரவைத்ய முறைகள் - 

கரப்பான் ரோக சிகிச்சை 


229-365 


V. 


க்ஷ முறைகளிலுள்ள மருந்துகளின் 
அட்டவணை 


366- 383 


VI , படிமுறைகளின் நோய்க்குறிப்பு 

அகராதி 


385- 392 


VI ! பிழை திருத்தம் 


393 


... 


11 


சரபேந்திரர் 
விரண ரோக , கரப்பான் ரோக 
சிகித்ஸை முறைகளிலுள்ள 
மருந்து வகைகளின் அட்டவணை . 


1. எண்ணெய் வகைகள் 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


113 


119 


124 


1 * ( அடுக்குச்சட்டி ) யெண்ணெய் (கண்ட மாலைக் 

குப் பூச்சு ) 
2 ( அரத்தை ) யெண்ணெய் ( புண் , புரைகளுக்கு ) ... 
3 ( அரளி ) யெண்ணெய் ( சிரப்புண், சிறங்கு 

களுக்கு ) 
4 ( அரிதார ) எண்ணெய் (சிறங்கிற்கு ) 
5 ( ஆத்திக்கா) யெண்ணெய் { புண்களுக்கு ) 
6 ( இரஸ ) தைலம் ( சொறி , சிறங்குகளுக்கு ) 
7 ( இலுப்பைப்பட்டை. ) யெண்ணெய் {பரு , படு 

வன்களுக்கு ) 
8 இலைக்கள்ளி எண்ணெய் ( புண் , புரைகளுக்கு ) ... 
9 (உசிலை ) எண்ணெய் ( புண்களுக்கு ) 
ம (உத்தாமணிசாரணை ) எண்ணெய் ( புண்களுக்கு ) 
II (உப்பு ) எண்ணெய் (சிறு , பெரு சிறங்குகளுக்கு ) 


27 


12 


* பிறைக்குறிகளுள் காணப்படும் பெயர்கள் முதல் சரக்கைக் 
குறிக்கும் பெயர்களாகும் . 


12 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


183 


214 


334 


233 


322 


117 


347 


261 


249 


12 (எருக்கம் ) வேர்த்தைலம் ( கிரந்தி , கரப்பான் , 

சிறங்குகளுக்கு ) 
13 ( எருக்குத் ) தைலம் ( சொறி , குஷ்டந்தீர ) 
14 ( எருக்கம் வேர்த் தைலம் ( விப்புருதிக்கு ) 
15 ( எலுமிச்சம்பழ ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
16 எலுமிச்சங்காயெண்ணெய் ( விப்புருதிக்கு ) 
17 ( எலும்பு ) எண்ணெய் (கண்டமாலைக்கு ) 
18 ( எருமுட்டை ) யெண்ணெய் ( தீராத புண், 

புரைகளுக்கு ) 
19 ( கடுக்காயெண்ணெய் ( கெர்ப்ப விப்புருதிக்கு 
20 ( கரப்பான் ) எண்ணெய் ( கர்ப்பிணி 

கரப்பானுக்கு ) 
21 ( கரிசாலங்கண்ணி ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
22 ( கருஞ்சீரக ) எண்ணெய் ( கன்னக் கிரந்தி 

காளான் , கரப்பானுக்கு ) 
23 ( கருஞ்சீரக ) எண்ணெய் ( சிலந்தியுடன் கூடிய 

வியாதிக்கு ) 
24 ( குங்கிலியப் ) பிசினி எண்ணெய் (பித்தவெடி 

வாய்ச்குலைக்கு ) 
25 ( குங்கிலிய ) எண்ணெய் ( வெட்டுக்குத்துக்கு ) 
23 ( குப்பைமேனி ) எண்ணெய் ( கண்டமாலைக்கு 

உள்ளுக்கும் பூச்சுக்கும் ) 
27 ( குருந்தைத் ) தைலம் (மண்டைக்கரப்பானுக்கு ) 
28 ( கெந்தகாதி ) தைலம் (துருவிய கன்னக் 

கிரந்திக்கு) 
29 ( கெந்தகத்தாளக ) தைலம் ( சிறங்கு சொறி , 

கடி விஷங்களுக்கு ) 
30 ( கோவை ) எண்ணெய் (கிரந்தி , சிறங்கு , 
கரப்பானுக்கு ) 


78 


200 


135 


148 


357 


229 


83 


103 


.. 


181 


13 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


272 


6 


206 


219 


246 


251 


... 


280 


307 


31 (சங்கம் வேர்) எண்ணெய் ( அரையாப்பு 
துடை வாழை , கட்டு , வீக்கம் , விப்புருதி , எழுச்சி 

முதலியவைகளுக்கு மேலே பூச ) 
2 (சித்ரமூல ) தைலம் ( புரை , புண்களுக்கு ) 
33 ( சித்ரமூல ) எண்ணெய் (கிரந்தி , கரப்பான் 

சிறங்குகளுக்கு ) 
34 ( சித்ரமூல ) எண்ணெய் ( ஒடுவிற்கு ) 
35 (சித்ரமூல லசுன ) எண்ணெய் ( செங்கரப்பான் 

விடகரப்பான் முதலானவைகளுக்கு ) 
36 (சித்ரமூல ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
37 (சித்ரமூலாதி ) எண்ணெய் ( மேகக்கட்டி 

அரையாப்புக் கட்டி , புண்களுக்கு ) 
38 (சித்ரமூலாதி ) எண்ணெய் ( பவுத்திரச் சிலந் 

திக்கு ) 
39 ( சித்ரமூலாதி ) எண்ணெய் ( பவுத்திரம் , புரை , 

புண்கள் , முதலியவைகளுக்கு மேலே போட ) .... 
40 (சித்ரமூல ) எண்ணெய் சடைக்கிரந்தி , கிரந்தி , 

கரப்பானுக்கு ) 
41 (சிவனார் வேம்புத் தைலம் ( 18 வித குஷ்டங் 

களுக்கும் ) 
42 (சிறுபுள்ளடி ) எண்ணெய் ( ஒடுவிற்கு ) 
43 (சிற்றவரை ) முக்கூட்டெண்ணெய் ( கிரந்தி , 

கன்னக் கிரந்தி , கன்ன வாதங்களுக்கு ) 
44 (சின்னி ) எண்ணெய் ( கிரந்தி முதற் குஷ்டத் 

திற்கு ) 
45 ( செங்கதாரி) எண்ணெய் ( செங்கரப்பானுக்கு ) ... 
46 ( செங்கதாரி ) எண்ணெய் (சகல வீக்கத்திற்கும் 
உள்ளுக்கு ) 


320 


239 


216 


187 


72 


256 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


212 


170 


W 


47 சேங்கொட்டை எண்ணெய் ( மேக விரணங் 

களுக்கு ) 
48 { சேங்கொட்டைத் ) தைலம் ( வெள்ளை , கருப்பு 

செங்குஷ்டங்களுக்கு ) 
49 { சேங்கொட்டை ரஸ தைலம் ) (கருங்குஷ்டம் 

காணாக்கடிக்கு ) 
50 ( சொறித்தவளை ) எண்ணெய் ( ஒடுவிற்கு ) 
52 (தலைமயிர்) எண்ணெய் (தீப்பட்ட 

புண்களுக்கு ) 
2 திருகுக்கள்ளி எண்ணெய் { விப்புருதிக்கு ) 
53 ( திரிபுரமெரித்தான் ) எண்ணெய் ( புண் , புரை 

களுக்கு எண்ணெயும் , பூச்சும் ) 
54 ( துவரெண்ணெய் ) ( புண் , புரை , சிறங்கு 

களுக்கு ) 
55 ( துவரெண்ணெய் (உடரலை , கால் , கைப்புண் 

களுக்கு ) வேறு 
5 ( துவரெண் ) ணெய் (கிரந்திக்கு ) 
57 ( துளசி ) யெண்ணெய் ( பச்சுடம்பிற் கிரந்தி , 

கரப்பானுக்கு ) 
8 ( தேங்காய்ப் பாலெண்ணெய் ( ஆறாத புண் 
களுக்கு ) 
( தேங்காய்ப் பாலெண்ணெய் { கெர்ப்ப 
விப்புருதிக்கு நக்க ) 
ல ( நத்தைச்சூரி ) எண்ணெய் ( அரையாப்பிற்கு ) 
61 (நன்னாரி வேர்) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
2 ( நாய்வேளை, இலத்தித் தைலம் ( சகல கரப் 

பானுக்கும் ) 
63 { நால் பாமராதி ) எண்ணெய் தீப்பட்ட புண் 
களுக்கும் , வைசூரிப் புண்களுக்கும் ) 


74 


* * * 


198 


115 


273 


2 : 


: 


15 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


258 


163 


23 


1 


*. 


235 


335 


61 ( நாற்கூட்டெண்ணெய் (பெருங்கரப்பான் , 

ஓடுகரப்பானுக்கு ) 
65 ( நிலக்குமிழ் ) எண்ணெய் ( விப்புருதிக்கு ) 

உள்ளுக்கும் பூச்சும் ) 
3 ( நிலவேம்பு ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
67 ( நீரடிமுத்து ) எண்ணெய் ( பெருவியாதிக்கு ) 
68 ( பச்சை ) யெண்ணெய் புண்களுக்கு ) 
ஓ பாடாண எண்ணெய் 
70 ( புங்க ) எண்ணெய் ( புண் , புரைகளுக்கு ) 
71 ( பூண்டு ) எண்ணெய் ( எழுநாயிறு , படு 

நாயறுக்கு ) 
72 ( முடக்கொத்தான் ) எண்ணெய் ( விப்புருதிக்கு 

உள்ளுக்கு ) 
73 ( முன்னைக்கொழுந் ) தெண்ணெய் ( தீப்படும் 

புண்களுக்கு ) 
74 ( வசாதி ) தைலம் ( மண்டைக்கரப்பானுக்கு ) 
75 ( வசாதி ) தைலம் ( எழுநாயிறு , படுநாயிறு 

முதலியவைகளுக்கு 
76 ( வாகையிவை ) த்தைலம் ( கழலை , கரப்பான் 

சிலந்திக்கு ) 
77 ( வாழைக்காய் ) யெண்ணெய் (சிறங்கிற்கு ) 
78 விரணாந்தகத் தைலம் 
79 ( வில்வாதி ) எண்ணெய் (கிரந்திக்கு ) 
& ( வீழி வே ) ரெண்ணெய் (சத்தி விப்புருதி 

ஓடு விப்புருதிக்கு ) 
81 ( வெங்காய ) எண்ணெய் ( ஒட்டுக்கோழை , 
ஓடு விப்புருதி முதலியவைகளுக்கு 
உள்ளுக்குச் சாப்பிட ) 
2 ( வெங்காய ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 


233 


297 


. 


19 


287 


340 


*1. 


260 


16 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


242 


327 


363 


250 


255 


*.. 


323 


*+. 


339 


& 3 ( வெங்காய ) முக்கூட்டெண்ணெய் ( விடக் 

கரப்பானுக்கு ) 
& 4 ( வெள்ளறுகு ) எண்ணெய் ( புண்கள் ஆற ) 
& 5 ( வேம்பாடம்பட்டை ) எண்ணெய் ( மலட்டு 

விப்புருதிக்கு ) 
88 ( வேலம்பட்டை ) எண்ணெய்பத்து ( பல்லரணை , 
பல்குத்து , சிலந்தி , வெட்டுக்குத்துக்கு ) 

II . நெய் வகைகள் 
87 ( அருகம் வேர் ) நெய் (விடபாகத்திற்கு ) 
& 8 அறுகு நெய் ( கரப்பான் , கிரந்திகளுக்கு ) 

(அவுரி நெய் ) 5 வகை விப்புருதிகளுக்கும் 
90 (அவுரி நெய் ) ( கெர்ப்ப விப்புருதிக்கு ) 
91 ( ஆடாதோடை ) நெய் ( வாய் , ஈறு , நாக்கு 

முதலிய இடங்களிலுள்ள வேக்காளத்திற்கு ) 
92 ( ஆடாதோடை ) நெய் ( சோபமான கிரந்திக்கு ) ... 
93 ( இளநீர் நெய் ) ( கெர்ப்ப விப்புருதி , கூடல் 

விப்புருதிக்கு ) 
94 ( கார்ப்பாஸாஸ்த்யாதி ) நெய் ( யோனி, லிங்கம் 
வயிறு , மூக்கிலிருந்து இரத்தம் விழுத 
லுக்கு ) 
95 குக்குலுகிறுதம் ( அடைக்கிரந்திக்கு ) 
96 ( கோக்ஷராதி ) நெய் (துன்மாங்கிஷங் 

கரைய ) 
97 ( சித்ரமூல ) நெய் ( படுவனுக்கு ) 
98 ( செங்கதாரி ) நெய் ( ஓடிப்பாயும் புண்களுக்கு )... 
99 ( செருப்படி ) நெய் ( கரப்பானுக்கு ) 
100 திரிபலாதி கிருதம் ( குஷ்டம் முதலானவை 

களுக்கு ) 


28 


... 


125 


332 


158 


241 


138 


130 


51 


253 


17 


17 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


267 


314 


... 


345 


343 


330 


.. 
... 


4 


337 


101 படோலாதி கிருதம் (உடம்பில் புண், புரை 

களுக்கு ) 
102 பஞ்சத்திரவியநெய் ( விடபாகம் , வீக்கத்திற்கு ) 
103 ( பிப்பல்யாதி ) கிருதம் ( பவுத்திரம் , பிளவை 

விப்புருதி , முலைக்குத்து , நாடீவிரணம் , கண்ட 
மாலை , யோனிச்சூலை , நாக்குச்சிலந்திப் 

புண்களுக்கு ) 
104 ( பூண்டு ) நெய் ( உதர விப்புருதிக்கு ) 
105 ( பூண்டு ) நெய் ( கெர்ப்ப விப்புருதிக்கு ) 
106 முருங்கை நெய் (விப்புருதிக்கு ) 
107 வெள்ளறுகு நெய் (புண்களுக்கு ) 
108 வேலிப்பருத்தி நெய் (விப்புருதி , மகோதரம் , 

புண் , புரை , நீராமை , பெருவயிறு , நீர்க் 
கோர்வை , கடிகை விப்புருதிக்கு ) 

III . சூரணவகைகள் 
100 ( அழிஞ்சில் வேர் ) சூரணம் ( குஷ்டத்திற்கு ) 
I10 (இண்டம் வேர் ) சூரணம் ( குஷ்டத்திற்கு ) 
111 ( இலவம்பட்டைச் ) சூரணம் ( 18 வித 

குஷ்டங்களுக்கும் ) 
112 ( எட்டிவேர் ) சூரணம் ( கண்டமாலைக்கு ) 
III3 கருங்கோழிச்சூரணம் ( புண் , கிரந்தி , சூலை , 

மேக வகை , கழிச்சல் முதலானவைகளுக்கு ) 
114 கருங்கோழிச்சூரணம் (துன்மாங்கிஷத் 

திற்கு ) 
115 கருங்கோழிச்சூரணம் (கிரந்திக்கு ) 
116 கருவேலிலைத்தூள் ( புண்களுக்கு ) 
117 ( குண்டலாதிச் சூரணம் ( புண், சூலை , கை 

கால் முடக்கு ) 


178 


... 


-- 


211 


212 


359 


141 


195 


.. 


52 


64 


விரணம் 


18 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


177 


270 


292 


237 


264 


210 


238 


118 ( குமிழம் வேர்ச் ) சூரணம் ( குஷ்டத்திற்கு ) 
119 (சித்ரமூலாதிச் ) சூரணம் (கிராணி , அக்கினி 

மந்தம், பாண்டு முதலானவைகளுக்கு 
120 (சித்தாமல்லிச் ) சூரணம் ( படர்தாமரை 

குஷ்டம் , கடிவிஷங்களுக்குப் பூச்சுமருந்து ) 
121 ( செங்கதாரிப்பட்டைச் ) சூரணம் ( கரப்பா 

னுக்கு ) 
122 ( திரிகடுக்குக் குக்கிலாதிச் ) சூரணம் ( கரப்பான் 

கிரந்திகளுக்கு ) 
123 ( நாகதாளிவேர்ச் ) சூரணம் ( குஷ்டத்திற்கு ) 
124 (நிலப்பனைக்கிழங்குச் ) சூரணம் ( முழங்காற் 

கரப்பானுக்கு ) 
125 (நிலவாகைச் ) சூரணம் ( படர்தாமரைக்கு 

உள்மருந்து ) 
126 ( பறங்கிப்பட்டைச் ) சூரணம் ( கிரந்திக்கு ) 
127 ( பறங்கிப்பட்டைச் ) சூரணம் ( பறங்கிப் 

புண்களுக்கு ) 
128 ( பறங்கிப்பட்டைச் ) சூரணம் ( கிரந்தி , ரஸம் 

பாஷாணம் முதலியவைகளுக்கு முறிவு 

மருந்து ) 
129 ( பிரண்டைச் ) சூரணம் ( 18 வித குஷ்டங் 
களுக்கும் ) 

IV . பத்து வகைகள் 
130 (அபினிப் பத்து ) (உடையாத சிலந்திக்கு ) 
131 ( அழிஞ்சில் வேர்ப் ) பத்து ( தண்டு நொந்தால் ) ... 
132 ( இந்துப்புப் ) பூச்சு (படர்தாமரைக்கு ) 
133 ( இரஸ ) மருந்து (பவுத்திரத்திற்கு ) 


289 


193 


128 


1 ல 


145 


228 


284 


308 


19 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


364 


350 


351 


163 


151 


282 


283 


287 


134 ( எருக்கம் வேர்ப் பத்து ) விப்புருதி , 

பிளவைக்கு 
135 (கிட்டாதிப் ) பூச்சு ( கண்டமாலை முதலான 

வீக்கத்திற்கு ) 
136 ( கொட்டைக்கரந்தைப் பத்து (கண்டமாலை 

வீக்கந்தீர ) 
137 (சித்ரமூல வேர்ப் ) பத்து (உடல் வெள்ளைக்கு ) 
138 ( சோற்றுக்கற்றாழை ) புற்கை முதலான 

மருந்துக்கள் ( அடிபட்டு விழுந்து , எலும்பு 

முறிந்த காயத்திற்கு ) 
139 ( தகரைவேர்ப் ) பூச்சு (படர்தாமரைக்கு ) 
140 ( தகரைவேர்ப் ) பூச்சு ( படர்தாமரைக்கு ) 

வேறு 
141 (தகரைவிதைப் ) பூச்சு (படர்தாமரைக்கு ) 
142 ( தகரைவிதைப் ) பத்து ( படர்தாமரைக்கு ) 
143 (தாளிப்பூப் ) பத்து ( எழுவியாதிக்கு ) 
144 (தும்பையிலைப் ) பத்து ( கண்டமாலைக்கு ) 
145 (நிலவாகைப் ) பூச்சு ( படர்தாமரைக்கு ) 
146 (புளிநரளைக் குழம்புப் ) பத்து ( படுவனுக்கு ) 
147 ( பூந்திப்பழப் பத்து ) ( எழுநாயிறு , படு 

நாயறுக்கு ) 
148 ( பெருங்காயப் ) பத்து (உடையாத கட்டி 

களுக்கு ) 
149 ( பொடுதலைப் ) பத்து ( உடையாத 

புண்களுக்கு ) 
150 ( முருங்கை வேர்ப் ) பத்து ( கிரந்தி , கன்ன 

வாதத்திற்கு ) 
151 ( வசம்புப்பத்து ) ( வாய்புற்றிற்கு ) 


293 


298 


... 


... 


350 


291 


205 


... 


300 


... 


144 


... 


16 


223 


20 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


288 


278 


341 


125 


... 


134 


*.. 


15 


199 


152 ( வாகையிலைப் ) பூச்சு (படர்தாமரைக்கு ) 
153 ( வேப்பிலைப் ) பத்து ( கரப்பான் வீக்கத்திற்கு ) ... 

V. களிம்பு வகைகளும் , சேர்வைகளும் 
154 ( இரஸாதிக் ) களிம்பு ( கண்டமாலை முதலான 

எவ்வித வீக்கத்திற்கும் ) 
155 (இறைச்சிக் ) களிம்பு ( கிரந்திக்கு ) 
155 ( எருக்கம் வெண்ணெய் ) களிம்பு ( காதிற்குச் 

சமீபமாக உண்டான எழுச்சிக்கு ) 
157 ( எலும்புக் ) களிம்பு ( புண், புரைகளுக்கு ) 
158 ( எலும்புச் ) சேர்வை ( கிரந்திக்கு ) 
159 ( ஏலாதிச் ) சேர்வை ( சிறங்கிற்கு ) 
160 ( ஒட்டடைக் ) களிம்பு ( வாய்ப்புண் , வெடி 

களுக்கு ) 
161 காரக் களிம்பு ( புண் , புரைகளுக்கு ) 
162 ( கிட்டாதிக் ) களிம்பு ( கண்டமாலைப் புண் 

களுக்கு மேலே போட ) 
163 ( குங்கிலியச்சேர்வை ) ( புண்களுக்கு ) 
164 ( குங்கிலியக் ) களிம்பு ( புருடக்கிரந்திக்கு ) 
165 ( குங்கிலியக் ) களிம்பு ( புண் , புகை , வாய் 

விளங்காப் புண்களுக்கு ) 
16 ( குங்கிலியச் ) சேர்வை (கிரந்திக்கு ) 
167 ( குங்கிலிய ரஸக்களிம்பு ) ( விரணங்கள் , 

கிரந்தி , கரப்பானுக்கு ) 
168 ( சங்காதி வேர்க் ) களிம்பு ( பழம்புண் , புரை 

களுக்கு ) 
10 சாதிலிங்கச் சேர்வை ( புண், கிரந்திகளுக்கு ) 
170 (சித்ரமூலாதி )வெண்ணெய் ( எழுவியாதிக்கு ) ... 


37 


93 


184 


. 


232 


50 


16 


21 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


75 


10 


33 


45 


38 


189 


234 


105 


32 


197 


171 ( சீதாரிச் ) சேர்வை ( கிரந்திக்கு ) 
172 { தாளகக் ) களிம்பு ( புண் , புரைகளுக்கு ) 
173 ( துத்தாதிச் ) சேர்வை ( புண் , பிளவை 

கிரந்திக்கு ) 
174 ( துத்தந்துருசாதிக் ) களிம்பு புண்களுக்கு ) 
175 (துருசுமஞ்சட் ) சேர்வை ( புண் , புரை , சிறங் 

கிற்கு ) 
176 (துருசுக் ) களிம்பு (கிரந்திக்கு ) 
177 ( துருசுச் ) சேர்வை ( கரப்பானுக்கும் , புண் 

ணிற்கும் ) 
178 ( துளசிரஸக் களிம்பு ) ( சொறி சிறங்கிற்கு ) 
179 ( தேங்காய் ) களிம்பு ( கண்டமாலை முதலான 

புண்களுக்கு ) 
180 ( பாதரஸ ) வெண்ணெய் (கிரந்திக்கு ) 
181 ( பாதரஸ ) வெண்ணெய் ( புரைகளுக்கு ) 
18 ( புகை மருந்துச் ) சேர்வை ( புண் , புரை 

களுக்கு ) 
1 & 3 ( பேய்ப்பீர்க்கம் ) களிம்பு ( ஆறாத அழுகுணிப் 

புண்களுக்கு ) 
I & (விடந்தீஞ்சானிலை ) வெண்ணெய் 
( புண்ணிற்கு ) 

VI. கல் வகைகள் 
185 ( அப்பக்கோவைக் கலகம் ( விடபாகத்திற்கு ) 
188 ( அப்பக்கோவைக் ) கல்கம் ( விட பாகத்திற்கு ) ... 
187 ( அம்மான் பச்சரிசிக் கலகம் ( விப்புருதிக்கு ) 
18 ( ஆயில் ) கல்கம் ( பறங்கிச்சிறங்குகளுக்கு ) 
1 & ( இண்டம் ) வேர்க்கல்கம் ( புண் , புரைகளுக்கு ) ... 
190 ( இம்புரல் வேர் ) கலகம் ( வயிற்றுள் புழுவிற்கு ) 


111 


*.* 


77 


106 


268 


20 


333 


118 


113 


226 


நெ . 


22 
மருந்துகளின் பெயர் 


331 


266 


226 


206 


206 


275 


231 


121 


191 (இலுப்பைப் ) புண்ணாக்குப்புகை ( விப்புருதி , 

கண்டமாலைக்கு ) 
192 ( உய்யக்கொண்டான் ) கல்கம் ( விடபாகத் 

திற்கும் , கரப்பானுக்கும் ) 
193 ( கருவேலங் கொழுந்து ) கல்கம் (ஊமச் 

சிங்கனுக்கு ) 
194 ( கிராம்புக் ) கல்கம் ( குடல் படுவனுக்கு ) 
195 (சித்ரமூல ) விழுது ( படுவன் , பரு முதலான 

வைகளுக்கு ) 
196 (சித்ரமூலாதி ) கல்கம் ( அரையாப்பிற்கு ) 
197 (சித்ரமூல ) மருந்து (விப்புருதிக்கு ) 
198 (சித்ரமூலக் ) கல்கம் ( படை , கரப்பான் 

கிரந்திக்கு ) 
199 ( திராய் ) கல்கம் ( புண்களுக்கு ) 
200 ( நத்தைச்சூரிவேர் ) மருந்து ( பவுத்திரப் 

புண்களுக்கு ) 
201 ( நத்தைச்சூரி வேர் ) கல்கம் ( கண்டமாலைக்கு ) ... 
202 ( நரிவிட்டைக் ) கல்கம் ( பரு , படுவனுக்கு 

ஸ்நானம் செய்ய ) 
203 (நாணல்விதை ) கல்கம் (துன்மாங்கிஷம் 

கரைய ) 
204 ( நிலவாகை ) விழுது ( படர்தாமரைக்குப் 

பூச்சு ) 
205 (நிலவாகைக் ) கல்கம் ( குஷ்டத்திற்கு ) 
206 ( நிலவாகை ) விழுது ( படர்தாமரைக்குப் 

பூச்சு ) 
207 ( நீர்க்கடம்புக் ) கல்கம் ( அனுபானத்துடன் 

குறு , மறு கொப்பள மருந்து ) 
208 ( பாகலிலைக் ) கல்கம் ( அக்கிக்கு ) 


36 


361 


208 


141 ) 


287 


*.. 


177 


... 


288 


160 


909 


.. 


23 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


221 


290 


13 


136 


2 


... 


3 


209 ( பிரண்டைக் கொடி வேலி ) விழுது 

( அகுவைக்கு ) 
200 (புளியங்கொழுந்து விழுது ( படர்தாம 

ரைக்கு உள்ளுக்கு ) 
211 ( வசம்பு ) மருந்து ( மேகப் புண்ணிற்கு ) 
212 ( வெட்பாலைக் ) கல்கம் ( தொண்டைப்புண் , 

வீக்கத்திற்கு ) 

VII . காரச்சீலை வகைகளும் , திரிவகைகளும் 
213 ( காரச்சீலை) மஞ்சள் ( புண்ணிற்கு ) 
214 காரச்சீலை (துருசு ) 
215 காரத்திரி ( புண் வாய்க்கு ) 
216 காரச்சீலை , ( புண் , புரைகளுக்கு ) 
217 ( தாளகச் ) சீலை ( எழுநாயறு , படுநாயறு 

முதலானவைகளுக்கு ) 
218 (திருகுக்கள்ளிச் ) சீலை ( பவுத்திரத்திற்கு 

மேல்போட ) 
219 ( துருசுக் ) காரச்சீலை 
220 ( தேத்தாம்பழச் சாறுசீலை (கண்டமாலைக்கு ) 
221 ( நாயுருவித்திரி ( புண் வாய்க்கு ) 

(நாயுருவித்திரி (புண் , புரைகளுக்கு ) 
223 ( வேம்புத் )திரி ( புண் , புரைகளுக்கு ) 


.. 


57 


.. 


116 


296 


319 


3 


25 


222 


101 


*1- 


1000 


VIII . கஷாய வகைகள் 
224 (இலுப்பைப்பட்டை ) அடை... கஷாயம் 

( எழுநாயறு , படுநாயறுக்கு ) 
225 ( ஏலாதிக் ) கஷாயம் ( பித்த கரப்பானுக்கு ) 
22 (கழுதை லத்திக் ) கஷாயம் ( கிரந்திக்கு ) 


298 


192 


24 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


244 


271 


218 


133 


252 


154 


227 ( கோக்ஷராதி ) கஷாயம் (ஊதுகரப் 

பானுக்கு ) 
228 (சங்கம்வேர்ப்பட்டைக்) கஷாயம் { விடபாக 

வீக்கத்திற்கு ) 
229 ( செம்பரத்தை விழுதுக் ) குடிநீர் ( வயிறு , 

வாய் நாற்றத்திற்கு ) 
230 ( புளியம்பட்டைக் ) கஷாயம் ( குதிப்புற்றுக்கு ) 
231 ( முருங்கைவேர்க் ) கஷாயம் (விடபாகம் , 

வீக்கம் , வாதகரப்பான் முதலானவைகளுக்கு 
232 ( வேப்பம்பட்டைக் ) கஷாயமும் எண்ணெயும் 

( கத்தி , குண்டு , அம்புக்குத்தி முதலான 

காயங்களுக்கு ) 
233 ( வேம்புப் புல்லுருவிக் ) கஷாயம் ( குஷ்டத் 
திற்கு ) 

IX . பணியார வகைகள் 
234 ( கெந்தகாதி அடை ( பெருஞ் சிறங்கு , சிறு 

சிறங்கு முதலானவைகளுக்கு ) 
235 (சித்திரமூலாதி ) அடை ( அரையாப்பிற்கு ) 
23. ( தகரைவிதைத் ) தயிர் (படர்தாமரைக்குப் 

பூச்சும் மருந்தும் ) 
237 (நிலவாகைத் ) தயிர் (சிறங்குகளுக்கு ) 
238 ( பசரியிலைக் ) களி (உடையாத கட்டிகளுக்கு ) ... 
23 மிளகரணைக்கிழங்குக்களி (பவுத்திரம் , 

கர்ணப் புண்களுக்கு ) 
240 ( வாகைப்பட்டைக் ) களி (ஊது கரப்பான் 

முதலியவைகளுக்கு ) 
2A1 ( வில்வவேர்க் ) களி ( நீர்விழும் பவுத்திரத் 

திற்கு ) 


209 


67 


276 


... 


286 


98 


313 


... 


263 


*.. 


311 


25 


நெ . 


பக்கம் 


மருந்துகளின் பெயர் 
X. புகை வகைகள் 


331 


114 


107 


44 


... 


30 


44 


155 


16 


242 ( இலுப்பைப் ) புண்ணாக்குப் புகை ( விப்புருதி , 

கண்டமாலைக்கு ) 
243 ( கருவேலம்பிசினிப் ) புகை ( புண், புரை 

களுக்கு ) 
244 ( பாடாண வங்கப் ) புகை ( புண்களுக்கு ) 
245 ( பாதரஸ வெள்ளெருக்குப் ) புகை ( தீராத 

புண்கள், புரைகளுக்கு ) 
246 ( பாதரஸசிறுகாஞ்சோறிப் ) புகை ( ஒட்டுப் 

புண் , புரைகளுக்கு ) 
2A7 ( பாம்புவஸாதிப் ) புகை முதலான மருந்து 

கள் ( யோனிச்சூலைக்கு ) 
247 ( பாம்புவஸாதிப் ) புகை முதாலான மருந்து 

கள் ( யோனிச்சூலைக்கு ) 
248 ( வங்கரஸப் ) புகை ( பொரி கிரந்திக்கு ) 
249 ( வங்கரஸப் பாஷாணப் ) புகை ( புண்களுக்கு ) 
250 ( வங்கரஸாதிப் ) புகை ( புண் , புரைகளுக்கு ) 

XI . உருண்டை வகைகள் 
251 ( அபினி ரஸ ) உருண்டை ( புரை , புண் 

கடுப்பிற்கு ) 
252 ( ஓமக்கொடுக்காப்புளி) மாத்திரை ( வயிற்றுள் 

சீழ் , புரை , புழுவிற்கு ) 
253 ( ஓமாதி ) மாத்திரை (விடபாகம் , விஷ வாயு 

விற்கு ) 
251 (கருணைக்கிழங்கு ) உருண்டை ( கண்ட 

மாலைக்கு ) 
255 ( கருஞ்சீரகாதி ) மாத்திரை ( குஷ்டத்திற்கு ) 
256 ( சித்ரமூல ) உருண்டை ( விரணம் , சிலந்திக்கு ) 
257 (சித்ரமூலவேர் ) உருண்டை ( கண்டமாலை 

எழுவியாதி , பலவியாதிக்கு ) 


24 


26 


7 


219 


265 


352 


215 


9 


353 


26 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


274 


258 ( சீரகாதி ) உருண்டை ( அரையாப்பிற்கு ) 
259 ( பாதரஸ பாஷாண ) உருண்டை ( ஒட்டிய 

புண், புரைகளுக்கு ) 
260 ( பாதரஸத் தூதுவேளை ) உருண்டை ( ஒட்டிய 

புண் , புரைகளுக்கு ) 
261 ( மருக்காரை ) மாத்திரை ( படர்தாமரைக்குப் 

பூச்சு ) 


285 


301 


363 


XII . கட்டு மருந்துகள் 
282 (உப்புக்கட்டு ) ( எழுநாயிறு , படுநாயிறு 

வீக்கத்திற்கும் , கரப்பானுக்கும் ) 
263 ( ஆழியிலைக் கட்டு மருந்து ( பிளவைப் புண் 

களுக்கு ) 
264 கட்டுமருந்துகள் ( புண்ணிற்கு ) 
265 (சிவக்கரந்தைக் ) கட்டு மருந்து ( எழுச்சி , வீக்கம் 

புண்களுக்கு ) 
260 ( பிராய்வேர்கட்டு ) மருந்து (பஞ்சைக்கு ) 
267 வரட்பாளக்கட்டு ( புண்களுக்கு ) 


133 


306 


53 


XM. லேகிய வகைகள் 


11 


84 


86 


268 இடிலேகியம் ( புண் , சூலைக்கு ) 
20 இடிவல்லாதி லேகியம் (கிரந்தி , சூலைக்கு ) 
270 இடிவல்லாதி லேகியம் ( கிரந்தி , சூலைக்கு ) வேறு 
271 ( ஓம ) லேகியம் (உதரவிப்புருதிக்கு ) 
272 கெந்தக ரஸாயனம் ( 18 வகைக் குஷ்டங்கள் 

14 வகைக் கிராணிகள் முதலானவைகளுக்கு ) 
273 வல்லாதி லேகியம் ( குஷ்டத்திற்கு ) 


342 


175 


173 


27 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


XIV . பச்சிலை மருந்து வகைகள் 


300 


310 


203 


.. 


159 


213 


340 


129 


165 


274 ( குப்பைமேனி) மருந்து (பவுத்திரத்திற்கு ) 
275 ( குப்பைமேனி) மருந்து ( நெடுநாளான 

நுதனபவுத்திரத்திற்கு ) 
276 ( துத்தியிலை ) மருந்து ( செவ்வாப்புக்கு ) 
277 (நந்தியாவட்டை , வெல்ல ) மருந்து 

யோனித்திரி விழ ) 
278 ( பாவட்டையிலைச் ) சாறு முதலான 
மருந்துகள் ( சொறி , குஷ்டம் , கடிகளுக்கு ) 

XV . பிட்டுவகைகள் 
279 ( இம்பூரல் ) பிட்டு ( கெர்ப்ப விப்புருதிக்கு ) 
20 (சித்ரமூல வேர்ப் ) பிட்டு (கிரந்திகளுக்கு ) 
281 ( திருகுக்கள்ளிப் ) பிட்டு ( வெண்குஷ்டத்திற்கு ) 

XVI . பற்ப வகைகள் 
22 சங்கம்வேர் பற்பம் ( சகல விரணங்களுக்கும் ) ... 
283 வங்கதாளேச்வர பற்பம் ( கிரந்தி , சூலை 
கிரிச்சரம் , குன்மம் முதலியவைகளுக்கு ) 

XVII . வேது வகைகள் 
284 ( எலுமிச்சம்பழ ) வேது ( குத்து , வெட்டுப்புண் 

களுக்கு ) 
285 ( எலுமிச்சம்பழ ) வேது ( வெட்டு , அம்பு 

குண்டுபட்டதற்கு ) 
20 சாதிலிங்க வேது ( கிரந்திப் புண்களுக்கு ) 

XVIII . தொடு மருந்துகள் 
287 ( எருக்கம்பால் ) தொடுமருந்து (கருங்குஷ்டத் 

திற்கு ) 


179 


146 


149 


16 


167 


28 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


131 


168 


102 


201 


.. 


200 


280 


288 ( சேங்கொட்டைத் ) தொடுமருந்து 
( உண்ணாக்குக் கரைய ) 

XIX . பால் மருந்து வகைகள் 
28 ( ஆலம்பால் ) மருந்து (பெருவியாதிக்கு ) 
290 தேங்காய்ப்பால் மருந்து ( தோடகச்சிறங்கு 
களுக்கு ) 

XX. மெழுகு வகைகள் 
291 { ஆமணக்கம் ) பருப்பு மெழுகு (உடையாத 

சிலந்தி , உடைந்த சிலந்திகளுக்கு ) 
202 ( வீரமெழுகு ) கிரந்தி , புண், புரைகளுக்கு 

XXI . மிதிப்பு வகை 
233 ( பேய்ப்பீர்க்கு ) மிதிப்பு (படர்தாமரைக்கு ) 

XXII . குழம்பு வகை 
224 (நாபிக் ) குழம்பு ( தீராத புண், புரைகளுக்கு ) 

XXII . நஸ்ய வகை 
235 ( வசம்பு , உள்ளி ) நஸ்யம் ( எழுநாயிறு , படு 
நாயிறுக்கு ) 

XXIV . காரவகைகள் 
296 (உவர்மண் ) காரம் , ( பவுத்திரம் , கழலை 
உடையாத சிலந்திக்கு ) 

XXV . வாந்தி வகைகள் 
2997 ( முத்தெருக்கம்பட்டை ) வாந்தி , ( பெருங்கிரந்தி , 
கண்டமாலைக்கு ) 

XXVI . வெட்டை 
298 வெள்ளீய வெட்டை ( குஷ்டத்திற்கு ) 


30 


292 


144 


18 


... 


175 


முகவுரை 


45 


ஆயுர்வேத முறையைச் சஸ்திரசிகித்ஸைப் போதிக்கும் 
" தன்வந்திரி மதம் " என்றும் காயசிகித்ஸையைப் போதிக்கும் 

ஆத்ரேய மதம் " என்றும் இருவகையாகப் பிரிக்கப் 
பட்ட 

டிருக்கிறது . ஒரு யுத்தத்தின் போது கைகால் போனவர் 
களும் , சல்யம் ( அம்பு , குண்டு ) முதலானவைகள் 
சிக்கியுள்ளவர்களும் எவ்வளவு பேரோ! அவர்களுக்குத் தக்க 
சிகித்ஸைகளும் அப்போதைக்கப்போது அளிக்கப்பட்டிருக்க 
வேண்டும் . இதையன்றி குன்மம் , 2.தரம் (சித்ரோதரம் , 
பத்தகுதோதரம் ) அர்சஸ் , ச்லீபதம் , வ்ருத்தி முதலிய சஸ்திர 
சிகித்ஸையினாலேயே குணம் செய்யக்கூடிய வியாதி 
வகைகளுக்கும் , இச்சிகித்ஸை முறையில் தேர்ச்சியுள்ள 
வர்களை நியமித்திருக்க வேண்டும் என்று ஊகிக்க 
இடமிருக்கிறது . 

தன்வந்திரி பகவானிடம் சஸ்திர சிகித்ஸையைக் கற்று 
நூல் செய்தவர்கள் அறுவர் . ஸுக்ருதர், ஔபதேன்வர் , 
பௌஷ்கலாதவர், கோபுராக்ஷிதர் , ஔரப்ரர் , போஜர் 

அந்நூல்களுள் இப்போது நமக்குக் 
கிடைத்திருப்பது , " ஸுச்ருத ஸம்ஹிதை " என்ற பழமையான 
கிரந்தம் , சஸ்திர சிகித்ஸை முறைகளைப் பிரதானமாகக் 
கொண்டது . 

பிற்காலத்தில் வைத்யம் செய்பவர்கள் ஆசார 
சீலர்களாகவும் , ஸத்வ குணம் நிறைந்தவர்களாகவும் 
இருந்தமையால் , சிகித்ஸையின் இப்பகுதியை அருவருக்கத் 
தக்கதென்று எண்ணிக் கையாளாமல் விட்டுவிட்டனர் 
போலும் !. இச் சஸ்திர சிகித்ஸை முறைகளை நாம் 
நடைமுறையில் கொண்டு வராமலிருந்ததாலும் , தக்க 
ஆசிரியர்கள் கிடைப்பது துர்பலமாக இருந்ததாலும் , 


முதலியோர் . 


விரணம் 


8 


இச்சிகித்ஸை முறை , நூல் அளவிலேயே நின்றுவிட்டதுடன் 
ஆங்கில வைத்ய முறைதான் சஸ்திர சிகித்ஸை முறைக்கு 
ஏற்றது என்ற நம்பிக்கைக்கும் வந்துவிட்டோம் . எனினும் 
இம்முறைகளை நாம் ஆராய்ச்சி செய்வோமாகில் பண்டைய 
காலத்தின் சஸ்திர சிகித்ஸை முறைகளின் ஆதாரத்தைக் 
கொண்டே நவீனகால சஸ்திர சிகித்ஸை முறைகள் 
ஏற்பட்டிருக்கின்றன என்பது நன்கு புலனாகும் . 

ஸ்ருத ஸம்ஹிதை அக்ரோபஹரணீயாத்யாயத்தில் 
சஸ்திர சிகித்ஸை கீழ்க்கண்டபடி 

விதமாகப் 
பிரிக்கப்பட்டிருக்கிறது . 
1. சேத்யம் அறுக்கத்தகுந்தவை ( Incising ) 
2. பேத்யம் இரண்டாகப் பிளக்கத்தகுந்தவை . 

( Excising ) 
3. லேக்யம் 

- சுரண்டத்தக்கவை ( Scrapping ) 
4. வேத்யம் - குத்தத்தக்கவை ( Puncturing) 
5. ஏஷ்யம் - துழாவத்தக்கவை (Probing ) 
6. ஆஹார்யம் - வெளியில் இழுக்கத்தக்கவை 

( Extracting ) 
7. விஸ்ராவ்யம் - கசிவை வெளிப்படுத்தவேண்டியவை 

(Letting fluids) 


8. ஸிவ்யம் 


தைக்கவேண்டியவை (suturing ) 


சரகர் ( சரகஸம்ஹிதை 

ஸுத்ரஸ்தானம் 
அத்யாயத்தில் ) சஸ்திர கர்மத்தை 6 விதமாகப் பிரித்து 
அவைகளைப் பிரயோகிக்கும் இடங்களையும் 
கீழ்க்கண்ட படி கூறுகிறார் . 


1. பாடனம் ( அறுத்தல் ) - நாடிவரணங்கள், 

பழுத்த 
வீக்கங்கள் , க்ஷதோதரம் , பத்தகுதோதரம் சல்யத்துடன் கூடிய 
விரணம் முதலானவை . 


2. தாகம்{ ருத்துதல் ) - உதா ரோகம் , ரக்ததல்ல ! 
இரத்தகோட் பேத்தினாலுண்டான ரோ 
Mwit : 15 ம் , கம் முதலியன. 


3. (சேதனம் ( வெட்டியெடுத்தல் ) - அடி கனத்தும் , அதிக 
விசாலான புண்கள் , அர்சஸ் முதலான வளர்ச்சிகள் 
முதலியவை . 


லேகனம் சுரண்டுதல் } வெண்குஷ்டம் , 
வாதாக்தத்தினாலேற்படும் சட்டி , பிடகை , ரத்தம் , 
தூஷித்தலாலேற்பட்ட சர்ம ரோகங்கள் , தடிப்புகள் 
முதலியவை. 


5. ப்ரோச்சனம் ( கொந்துதல் ) குஷ்டத்தினால் 
ஆக்ரமிக்கப்பட்ட அங்கம் , வீக்கம் முதலியன 


5.ஸீவ்யம் ( தைத்தல் ) வெகுதூரம் அறுத்து 
விடப்பட்ட , விரணங்கள் வயிற்றிலும் , இதர இடங்களிலும் 
ஏற்பட்ட காயங்கள் முதலியன. 


சஸ்திரங்களின் ஆயுதங்களின்) லக்ஷணங்கள் 

( அஷ்டாங்க ஹ்ருதம் ஸுத். அத் . 29 } 
சஸ்திரங்கள் மயிரைப் போக்கும்படியான சுருக்கு 
உள்ளவைகளாகவும் , பார்ப்பதற்கு நன்றாகவும் , 
கையிலடங்கக் கூடிய பிடியுள்ளவைகளாகவும் , எஃகினால் 
செய்யப்பட்டு வழவழப்பாகவும் , கருநெய்தல் மலர் போன்ற 
காந்தியுடனும் இருக்கவேண்டும் . சஸ்திரங்களின் சராசரி 
நீளம் 6 அங்குலமாகும் . அதன் கருக்கு சஸ்திரத்தின் 
எட்டிலொரு 

பங்கு இருத்தல் நலம் , 

அடிக்கடி 
உபயோகப்படுத்தக்கூடிய சஸ்திரங்கள் 26. இவைகள் 
ஒவ்வொன்றிலும் வகைக்கு 2 அல்லது 3 கருவிகள் எப்போதும் 
வைத்தியரிடம் இருக்கவேண்டும் . அவைகளாவன ; 


iv 


1 . மண்டலாக்ரம் ஆள்காட்டி 

விரலின் 
நகத்தினுட்புறம் போல் வளைந்து கூர்மையானது . இது 
கட்டிகளைக் கீறுவதற்கும் , அறுப்பதற்கும் , போதகி என்ற 
கட்டியைச் சேதிக்கவும் உபயோகமாகும் . 


2. வ்ருத்திபத்ரம் Scalpel) - இது அறுத்தல் , வெட்டுதல் , 
கிழித்தல் முதலான வேலைகளுக்கு ஏற்றது . 


3. உத்பலபத்ரம் - இது நீண்ட முகத்தை உடையது . 
சேதனகர்மத்திற்கு மாத்திரமே உபயோகப்படக்கூடியது . 


4. அத்யர்ததாரம் - குறுகிய முகத்துடன் செய்யப்பட்ட 
சஸ்திரம் . இது பேதனம் என்ற பிளத்தலுக்கு மாத்திரமே 
உபயோகிக்கப்படும் . 


5. ஸர்ப்பமுகம் - மூக்கு , காது முதலிய அவயவங்களில் 
ஏற்படும் அதிமாம்ஸ வளர்ச்சிகளை ( Nasal Polypus etc. , ) 
அறுப்பதற்கு உபயோகப்படும் . 

இதன் 

கருக்கு 
1/2 இருந்தால் போதுமானது . 


6. ஏஷணி ( Probes ) - இதன்மூலம் மண்ணுண்ணிப் 
பாம்பை யொத்ததாக வழவழப்பாக இருக்கும் . இதனால் 
புரையோடும் புண்களின் ஆழத்தை அறியமுடியும் . 


7.ஸசீமுக ஏஷணி ( Director ) - பிளக்கும் வேலைக்கு 
உதவக்கூடியபடி ஊசி முனையைப் போன்ற முகமுடைய 
மற்றொரு வகை ஏஷணிக்குத்து வாரம் உண்டு . 


- 


8. வேதஸபத்ரம் குத்து வதற்கேற்றபடி நீர் 
வஞ்சிலையை ஒத்தபடி கருக்கு ( Blade ) இருத்தல் வேண்டும் . 


9. சராரிமுதம் - சராரி என்ற பக்ஷியின் முகத்தைப் 
போன்று செய்யப்பட்ட கருவி , முனையின் கருக்கு 2 


>> 


10 . 

த்ரிகூர்ச்சம் மூன்று முனைகளுள்ளதாகச் 
செய்யப்படவேண்டும் . இக்கருவிகள்ஸிராவ்யதம் ( ரத்தத்தை 
வெளியே எடுத்தல் ) என்ற வகை சிகித்ஸைக்கு ஏற்றது . 


11 , குசாடா - வாயினுள் இரத்தமோக்ஷணம் செய்ய 
உபயோகப்படக்கடியது . கருக்கு 2 ” 


12. அந்தர் வக்த்ரம் - மேலே சொன்னதைப் போல 
இருக்கும் . ஆனால் அறுக்கும் முனை 1/2 " நீளம் 


13. அர்த்த சந்திரமுகம் மேற்கூறியதைப் போல 
இருக்கும் . முனை வளைவுள்ளதாக இருக்கும் . 


14. வ்ரீமுகம் - முனை ” அளவுடையதாகும் . ஸிரை 
என்னும் ரத்தக்குழாய்களையும் , வயிற்றையும் கீறுவதற்குப் 
பிரயோஜனப்படும் . 


15 . 

பசுவின் பல்லைப்போன்று 
உருவமுடையதாக 

1/2 " அளவில் இக்கருவியின் முகம் 
செய்யப்படவேண்டும் . மரக் கைப்பிடி போட்டுக்கொள்ள 
வும் . எலும்புகளின் மேல் அமைந்துள்ள ஸிரைகளைக் 
கீறுவதற்குப் பிரயோஜனப்படும் . 


16. சலாகை - செப்புக் கம்பியின் இரு நுனிகளிலும் 
மருதோன்றி வித்தைப்போல் குமிழ் அமைக்கவும் . இதனால் 
லிங்கநாசம் என்ற நேத்திரரோகத்தைக் கீறலாம் . 


17. அங்குலி சஸ்திரம் - ஆள்காட்டி விரலின் முதற்கணு 
கொள்ளும்படியான மோதிரம் செய்து அதிலிருந்து கத்தியின் 


vi 


அலகுகள் மேலும் கீழும் " நீண்டிருக்க வேண்டும் . இவ் 
விரண்டையும் சேர்த்து , வேண்டும் போது நூற்கயிற்றினால் 
கட்டவும் . இது தொண்டையிலுள்ள அதிமாம் ( Tongil 
Catcher) ஸத்தைச் சேதிக்க உதவும் . 


18. படிசம் தொண்டையிலுண்டாகும் களசுண்டி 
முதலான கிரந்திகளையும் பிடித்துக்கொள்ளத் தக்கவாறு 
வளைந்த சாமணம் 


19. கரபத்ரம் ( Pland - saw ) - 10 அங்குல நீளமும் 2 " 
அகலமுள்ள கருக்குடன் நுனியில் சிறுசிறு பற்களுடன் 
எலும்புகளைச் சேதிக்கும் 

இதற்குக் 
கைப்பிடியுண்டு . 


கை 


வாள் . 


20. கர்த்தரி 

சாதாரணக் கத்தரிக்கோல் போல் 
இருப்பதுடன் இன்னும் வலிமையுள்ளது . இதனால் நரம்பு , 
கயிறு முதலியவைகளைக் கத்தரிக்கலாம் . 


21. நகசஸ்திரம் 9 அங்குல நீளத்தில் இரு 
அலகைகளில் மேலிருப்பது நகத்தைப் போல் வளைந்தும் , 
கீழிருப்பது நேராகவும் கருக்குடன் இருக்க வேண்டும் . 

க்கருவியினால் உடம்பிலுள்ளே தங்கியிருக்கும் முள் 
முதலானவைகளை எடுப்பதுடன் , அறுத்தல் , கீறல் ,, 
கொத்துதல் முதலான வேலைகளையும் செய்யலாம் . 


22. தந்தலேகனம் - 4 பட்டையுடையதாகவும் ஒரு 
பக்கம் வரம்புடனும் , மற்றொரு பக்கம் கருக்குள்ளதாகவும் 
தயார் செய்யப்பட்டது . பற்களில் ஏற்படும் காரைகளை நீக்கப் 
பிரயோஜனப்படும் ஆயுதம் . 


23. ஸூசிகள் ( ஊசிகள் ) 
காதுகளுள்ளதாகவும் எளிதில் 


நூல்கள் புகக்கூடிய 
ஒடியாவண்ணமும் 


M 


இருக்கவேண்டும் . மாம்ஸங்களுள்ள இடங்களைத் தைக்க 
வேண்டும் என்றால் முப்பட்டையுள்ள 3 " நீள ஊசிகள் 
தேவை . எலும்புப் பிரதேசம் , கைகால் கணுக்கள் விரணங்கள் 
முதலானவைகளைத் தைக்க 2 " ஊசிகளை உபயோகிக்க 
வேண்டும் . இரைப்பை குடல் முதலானவைகளைத் தைக்க 
வேண்டுமெனில் 2 நீளமுள்ளதும் வில்லைப்போல் 
வளைந்ததாகவும்உள்ள தாசிகள் பயன்படக்கூடியவை . 


24. கூர்ச்சம் - 4 அங்குல நீளமுள்ள ஊசிகளில் ஏழு 
அல்லது எட்டு எடுத்து ஒரு பீடத்தில் குத்தி அவைகள் 
நழுவாமல் கட்டி விடவும் . இது நீலிகா, வ்யங்கம் முதலிய 
வியாதிகளைக் கொந்துவதற்குப் பிரயோஜனப்படும் . 


25. (a ) கஜம் - அங்குல நீளமுள்ளதும் அதன் நுனியின் 
பக்கவாட்டில் முட்களுள்ளதுமான ஒரு இரும்புக் குச்சியை 
மூக்கினுள்ளே செலுத்திக் கைகளால் கடைந்து துஷ்ட 
ரத்தத்தை வெளிப்படுத்தக் கூடியவாறு அமைக்கப்பட்ட 


ஆயுதம் . 


( b ) , யூதிகா - கர்ணபாளி என்னும் காதிலுண்டாகும் 
விரணங்களைக் குத்தி ஆற்றக்கூடிய கருவிக்கு இப்பெயர் . 
அதன் நுனி முல்லை மொட்டைப் போன்றிருக்கும் . 


26. ஆரா - நான்கு பட்டைகளை யுடையதாய் அதன் 
மேல் பாகத்தில் கனமுடையதாகவும் 

விரணங் 
களுக்குள்ளே செலுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஒருவித 
கத்தி , விரணத்தின் வீக்கம் பழுத்திருக்கிறதா இல்லையா 
என்று சந்தேகாஸ்பதமான இடங்களிலும் , நன்றாகப் பழுத்த 
கர்ணபாலியிலும் இதைப் பிரயோகிக்கலாம் . 


viii 


27. கர்ண வேதனீ - இது முப்பட்டையுள்ள ஊரி , 
இதற்குத் துவாரமுண்டு. 3 " நீளமுடையது . இது காதுகளைக் 
குத்துவதற்கு உதவும் . 

சுஸ்ருத ஸம்ஹிதைப்படி சாஸ்திரங்கள் 20 வகை . 


1. மண்டலாக்ரம் 
2. கரபத்ரம் 


} 


Knief for Incision 


3. வ்ருத்தி பத்திரம் 
4. நகசஸ்திரம் 
5.உத்பலபத்ரம் 
6. அர்த்ததாரம் 
7. முத்கரிகா 


Razors, nail clippers, 
Lancet Etc. 


8. த்ரிகூர்ச்சம் 
9. குசபத்ரம் 
10.ஆடீமுகம் 
11. சராரிமுகம் 
12. அந்தர்முகம் 


Needle , Trocar 
Canula Etc 


Axe , Awl, Knief 
Needles Etc. 


13. குடாரிகா 
14. ஆரம் 
15. வேதஸபத்ரம் 
16. வ்ரீஹிமுகம் 
17. படிசம் 
18. தந்தசங்கு 


Hook , Tooth Forceps 
Etc 


19. ஏஷணி 


- Probe & Director 
- Needless for Sutures 


20. ஸூசிகள் 


சஸ்திரத்தில் தோஷங்கள் 


கூர்மையின்மை கருக்குச் சிதைவு , அளவில் சிறுத்தல் , 
மிகப்பருமன் , குறுகியிருத்தல் , நீண்டிருத்தல் , வளைதல் , 
மழுங்குதல் முதலியன. 


ix 


கருக்கு இருக்கவேண்டிய கிரமம் 


பேதன கர்மத்திற்குப்ரயோகிக்கப்படும் சஸ்திரங்களின் 
முனைசிறுகடலைப்பருப்பின் அளவுள்ளதும் , 


லேகன கர்மத்திற்கானவைகளின் முகம் அரைக் 
கடலைப் பருப்பின் கனமும் 


குத்துவதற்கும் , ஸிராவ்யதத்திற்கும் உபயோகப் 
படுத்தக்கூடிய சாஸ்திரங்கள் நீண்டு கூர்மையாகவும் 


அறுப்பதற்கு ப்ரயோஜனப்படும் சஸ்திரங்களின் 
முனை மயிரிழையும் இருத்தல் வேண்டும் . 


பாயன ஸம்ஸ்கார விதி ( துவைச்சல் கொடுத்தல் ) 


சஸ்திரங்களை நெருப்பில் காய்ச்சி க்ஷாரம் , திராவகம் , 
எண்ணெய் , தண்ணீர் முதலியவைகளில் தோய்ப்பதால் 
அதற்கு நல்ல கருக்கும் , வேலையில் விசேஷச் சிறப்பும் 
உண்டாகிறது . எலும்புகளை உடைக்கும் சஸ்திரங்களும் , 
க்ஷாரபாயனமும் , மாம்ஸத்தைப் பிளப்பதற்கும் அறுப்ப 
தற்கும் உபயோகமுள்ள சஸ்திரங்களும் உதகபாயனமும் , 
ஸிரா, ஸ்நாயு முதலியவைகளை அறுக்கும் காரியங்களுக்குப் 
பிரயோஜனப்படக்கூடிய சஸ்திரங்களுக்குத் தைலபாயனமும் 
யோக்யமானது . 


அநுசஸ்திரங்கள் 


அட்டை , , , 

க்ஷரங்கள் , அக்னி , கண்ணாடித் துண்டுகள் , 
கருங்கல் , நகம் முதலியவைகள் சஸ்திரங்களைப் போல் 
உபயோகிக்கக் கூடியவை . அவைகளுக்கு அது சஸ்திரங்கள் 
என்று பெயர். 


X 


சஸ்திரங்களின் பிரயோஜனங்கள் 


கீழ்நோக்கி அறுத்தல் மேல் நோக்கி அறுத்தல் , தைத்தல் , 
துழாவுதல் , சுரண்டுதல் , கொந்துதல் , வெட்டுதல் , பிளத்தல் , 
குத்துதல் , பிடித்து இழுத்தல் , கடைதல் , சுடுதல் முதலிய 
காரியங்கள் சஸ்திரங்கள் செய்யக்கூடியவை . 


சஸ்திரங்களைப் பிடிக்கும் வகை 


1.வெட்டுதல் , 

சுரண்டல் , 

அறுத்தல் முதலிய 
வேலைகளைச் செய்யும் போது சஸ்திரத்தின் கணுவுக்கும் 
சுருக்குக்கும் இடையிலுள்ள பாகத்தை ஆள்காட்டிவிரல் 
நடுவிரல் , கட்டை விரல் இம்மூன்று விரல்களினாலும் ஒரே 
நிதானமுள்ள 

மனதுடனும் , இறுகவும் 
உபயோகிக்கவேண்டும் . 


பிடித்து 


2.இரத்தமோக்ஷணம் ( ஸிரையைச் சேதித்து இரத்தத்தை 
வெளிப்படுத்துவது ) செய்ய வேண்டுமெனில் சஸ்திரத்தின் 
கணுவை ஆள்காட்டி விரல் , கட்டை விரல் , இவ்விரு 
விரல்களினாலும் ஸ்திரமாகப் பிடிக்கவும் . 

3. வ்ரீஹிமுகம் போன்ற சஸ்திரங்களைப் பிரயோகிக் 
கையில் சஸ்திரம் முழுவதையும் உள்ளங்கைக்குள்ளடக்கி 
அதன் முகத்தை மாத்திரமே பிடிக்க வேண்டும் . 

4. சல்யம் முதலானவைகளை பிடுங்கி எடுக்கும் 
வேலையில் ஈடுபடுகையில் சஸ்திரத்தின் அடிப்பாகத்தை 
இறுகப் பிடிக்கவும் . 


சஸ்திர கோசம் ( ஆயுதப்பெட்டி ) 


12 ” நீளமும் 9 ” அகலமுள்ள பெட்டி தயார்செய்து 
அதற்குள் பட்டு , பஞ்சு , இலை , ம்ருதுவான தோல் 
வைகளைவைத்துத் தையல் கெட்டியாகவும் , பார்ப்பதற்கு 
அழகாகவும் , சஸ்திரங்களை வைப்பதற்கேற்பத் தனித் 


தனியான இடைவெளிகளுடன் கூடியதாகவும் செய்து , 
தக்கபடி தாழ்ப்பாள் வசதியுடனும் இருத்தல் வேண்டும் . 


யந்திர விதி 
( பலவித யுக்தியமைந்த ஆயுதம் முதலியவை ) 


பலவிதமான அவயங்களுள் பலவிதமாகச் சிக்கியுள்ள 
சல்யங்களை அம்பு , குண்டு , முள் , ஆணி முதலியவை ) 
வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தவைகளும் , 
மூலம் , பவுத்திரம் முதலிய வியாதிகளைத் தக்கபடி பார்த்த 
றியப் பிரயோஜனமுடையவைகளும் , க்ஷாரம் ( Caustics ) 
அக்னிகர்மா முதலியவைகளைச் செய்யும் வசதியுள்ளவை 
களும் , அவ்வாறு க்ஷாராக்னி கர்மங்களைச் செய்கையில் 
தரபாகங்களுக்குத் தீங்கு நேரிடா வண்ணம் காப்பாற்று 
வதற்குத் தக்கபடி அமைந்தவைகளும் , வஸ்திமுறைகள் 
( Encma ) முதலானவைகளும் உபயோகப்படும் கருவிகளும் 
யந்திரங்கள் ” எனப்படும் . 


( 


குடுவை , சுரைக்குடுக்கை , கொம்பு , ஜாம்பவோஷ்டம் 
என்ற சலாகை முதலியவைகளும் , நமது சௌகரியத்திற்குத் 
தக்கபடி பற்பல விதமாக அமைத்துக்கொள்ளப்படும் 
யுக்திகளும் யந்திரங்களுள் அடங்கும் . 


யந்திரங்களின் பொது உருவங்கள் 


காகம் , பருந்து , சிங்கம் , கரடி முதலியவைகளின் 
முகங்களைப் போலக் கருவிகளைத் தயார் செய்து 
அப்பெயர்களையும் இட்டிருக்கிறார்கள். ( காகமுக யந்த்ரம் ) 
கங்கமுக யந்திரம் ஸிம்ஹ முகயந்திரம் போன்றவை . 


1. ஸ்வஸ்திக யந்திரங்கள் ( கொரடு வகைகள் ) 


இவ்வித யந்திரங்கள் எலும்பில் தைத்திருக்கும் 
சல்யங்களை வலுவாகப் பிடித்து இழுக்க உபயோகமானவை . 


X11 


இவைகள் பெரும்பாலும் { 18 அங்குல நீளமுள்ளதாக ) 
இரும்பினால் ஆக்கப்பட்டு இடையிலுள்ள கழுத்தில் ஒரு 
கடலைப்பருப்புப் பிரமாணமுள்ள கலை வைத்து 
இறுக்கப்ப வேண்டும் . 
அங்குசத்தைப் போல் வளைந்தும் இறுகப் பிடிக்கும்படியும் 
அமைக்கப்படவேண்டும் . 


கருவியின் 


முகம் 


2. ஸந்தம்ச யந்திரம் 

( சாமண வகைகள் ) Treccps & Tongs 


ஒருபுறம் 


இவை 16 அங்குல நீளமுள்ளதும் 
இணைக்கப்பட்டும் மற்றொரு புறம் வாய்கள் விடுபட்டும் 
சல்யங்களை ( முட்கள் , அம்பு முதலியவை ) எடுக்க உதவும் . 


6 " நீளமுள்ள ஸந்தம்ச யந்திரங்களினால் சிறிய 
சல்யங்களை எடுக்கலாம் . 


3. முசுண்டி யந்திரம் 


( பற்களுள்ள சாமணம் ) Rat tooth forceps, artery forceps etc 


வளையமும் 


இந்த யந்திரத்தின் முகத்தில் சிறுசிறு பற்களும் 
வளையாத 

வகையில் மேல்புறத்தில் 
வைக்கப்பட்டிருக்கும் . இது ஆழமான புண்களிலுள்ள 
மாம்ஸ முளைகளைப் பற்றி இழுக்க உதவும் . கண்களின் 
ரப்பைக்கடியில் வளர்ந்திருக்கும் மாம்ஸங்களையும் 
பிடித்து இழுக்கலாம் . 


4. தாள யந்திரம் ( காதுச்சாமணம் ) 


12 " நீளமுள்ளதும் மீனின் தாடையைப் போல இரு 
தகடுகள் சேர்ந்ததுமான மெல்லிய சாமணம் தயார் 
செய்து கொண்டு காதுகளில் சிக்கியிருக்கும் சல்யங்களை 
எடுக்கலாம் . 


Xili 


நாடி யந்திரம் 
( இரு பக்கங்களிலும் துவாரமுள்ள குழாய் ) 


இதில் பலவகையுண்டு . ஸ்ரோகோ மார்க்கத்திற்குத் 
தக்கபடி இதன் அளவு வித்யாஸப்படும் . இக்குழாயை 
ஸ்ரோதோ மார்க்கங்களில் விட்டுச்சல்யங்கள் இருக்கும் 
இடங்களை ஆராய்ந்து பிடுங்குவதற்கு ஏற்றபடி 
வசதியுள்ளபடியும் , தோஷங்களை உறிஞ்சுவதற்கு ஏற்ற 
வகையிலும் அமைக்க வேண்டும் . தொண்டையினுள்ளே 
பற்றியிருக்கும் சல்யங்களைப் பார்ப்பதற்கு ஏற்பட்ட நாடீ 
யந்திரம் 10 நீளமுள்ளதாகவுமம் 5 கனமுள்ளதாகவும் 
இருக்கும் . ( கண்டசல்யாவலோகனி ) 


6. வராங்க யந்திரம் 


குழலுக்குள் 5 முகத்வாரங்களும் , 4 காதுகளும் 
அமைத்துக்கொண்டு , மாம்சாதிகளைப் பற்றிக்கொள்ள 
உதவும் யந்திரத்திற்கு " வராங்க யந்திரம் " என்று பெயர் . 


7. சல்யநிர்காத நாடீ 


இது 12 அங்குல நீளமுள்ளதாகவும் தாமரைப் 
புஷ்பத்தினுள்ளே இருக்கும் மொட்டைப் போன்றும் ஒரு 
குழலாகத் தயார் செய்யப்பட்டு , அதன் உள்து வாரம் 
நாலிலொரு பங்குள்ளதாக அமைக்கப்படவேண்டும் . இதன் 
மூலமாக உள்ளிருக்கும் சல்யங்களை உடைத்து வெளியே 
கொண்டுவரலாம் . 


8. அர்சோ யந்திரம் ( மூலமுளையைப் பரிசோதிக்கும் 
யந்திரம் ) ( Anal Speculum ) 


பசுவின் முலைக்காம்பைப்போல் 4 ” குழாய் தயார் 
செய்து கொண்டு இருபக்கங்களிலும் துவாரங்கள் அமைத்து 
அதனுள்பாகம் கட்டைவிரல் உட்புகும்படியாகச்செய்து 
கொள்ளவும் . மத்தியிலிருக்கும் துவாரத்திற்குப் பக்கவாட்டில் 


Xiv 


இரு புறங்களிலும் இன்னும் இரு துவாரங்களிடவும் . 
யந்தரத்தின் புரைவாயில் 

// " கனத்தில் 

வாம் 
அமைத்துக்கொள்ளவும் . 

உள்ளேயிருக்கும் 
துவாரங்களினாலும் மூலமுளைகளைப் பார்க்கவும் . 
மத்தியிலுள்ள த்வாரத்தினால் ஏற்ற சிகித்ஸை செய்யவும் 


இதைப்போலவே தயார் செய்து பக்கவாட்டில் 
துவாரங்கள் இல்லாமலிருந்தால் அதற்கு சமீ யந்திரம் என்று 
பெயர் . இதனால் மூலமுளைகளை நசுக்க முடியும் . அர் 3.சா 
யந்திரத்தில் மேல்சொன்ன விளிம்பையகற்றி விடில் அது 
பகந்தர ( பவுத்திர) யந்திரமாகும் . 


9. கிராணநாடீயந்திரம் ( மூக்கினுள் செலுத்தப்படும் குழாய் ) 

( Nasal Speculam ) 


2 " நீளமும் ஆள்காட்டி விரல் உள்புகும்படியும் 
அமைத்த ஒரே துவாரமுள்ள குழாய் . இதன்மூலம் 
மூக்கிலுண்டாகும் மாம்ஸ வளர்ச்சியைப் பார்க்கக்கூடும் . 


10. அங்குலித்தாரணம் ( விரல்களைக் காப்பாற்றும் யந்திரம் ) 

4 அங்குல நீளத்தில் தந்தத்தினாலோ அல்லது 
கட்டையினாலோ மேலும் கீழும் த்வாரமுடை யதாகச் செய்து 
பசுவின் முலைக்காம்பைப்போல் அமைக்கவும் . இது பற்கள் 
கிட்டியிருக்கும் ரோகியின் வாயை நன்றாகத் திறப்பதற்கு 
உதவும் . 


11. யோனிவ்ரணேஷண யந்திரம் ( Vaginal Speculam ) 


16 அங்குல நீளத்தில் 4 சலாகையுடன் கூடியதாகவும் 
மத்தியில் ஆணியினால் நன்கு பிரிக்கப்பட்டுமிருக்கும் . 
நான்கு சலாகைகளின் முகமும் சேர்ந்து தாமரையின் 
மொட்டைப் போல குவிந்திருக்கும் . அந்த சலாகைகளின் 
அடிபாகம் விரிந்திருக்கும் . அதைப் பிடித்து அமுக்கினால் 


XV 


தாமரை மொட்டையொத்த முன்பாகம் விரியும் . இதனால் 
ஸ்திரீகளின் மர்ம ஸ்தானத்தை 

விசாலப்படுத்தி 
வாணங்களைச் சோதித்தறியலாம் . 


12. நாடீவ்ரணயந்திரங்கள் ( Blowers and Cathetors ) 


6 அங்குல நீளத்தில் அடிபாகத்தில் கட்டை விரல் 
கொள்ளும்படியான துவாரமுடையதாகவும் நுனி மிகவும் 
சிறுத்துக் கடலை புகும்படியுள்ளதாகவும் ஒரு குழல் 
அமைக்கவும் . அடிப்பாகத்தில் வரம்புகள் அமைக்காமல் 
தோல் பையைக் கட்டிவிடவும் ( துருத்தி ) . இந்த யந்திரம் 
குழிப்புண்களையும் , புரைகளையும் கழுவுவதற்கும் 
எண்ணெய் முதலானவைகளைப் 

போடுவதற்கும் 
உபயோகமானது . 


13. நளிகாயந்திரம் ( Canula ) 


இதனால் 


இருபக்கங்களும் துவாரமுள்ள ஒரு குழாயாகும் . 

ஜலோதரத்தில் வயிற்றிலுள்ள நீரை 
வடியச்செய்யலாம் . பக்ஷிகளின் இறகுகளையும் இம்மாதிரி 
உபயோகிக்கலாம் . 


14. ச்ருங்க யந்திரம் ( கொம்பு வைத்து இரத்தத்தை 
உறுஞ்சுதல் ) 


அடியில் 3 அங்குல விஸ்தீர்ணமுள்ளதாகவும் 18 
அங்குல நீளமாகவும் , வரவரக் கொம்பைப் போல் சிறுத்தும் 
இருக்க வேண்டும் . நுனியிலுள்ள துவாரம் வெண்கடுகு 
புகும்படியான அளவுள்ளதாக இருக்கவேண்டும் . அதன் 
நுனிபாகத்தை முலைக்காம்பையொத்ததாகத் தயார் 
செய்வதுடன் , யந்திரத்தின் மத்ய பாகங்களில் யாதொரு 
விரிசலும் இருக்கக்கூடாது . இந்த யந்திரம் " சூஷணம் " என்ற 
உறுஞ்சும் வேலைக்குப் பிரயோஜனப்படும் . 


XVI 


AL 


15. அலாயந்திரம் , கடீயந்திரம் முதலியன 

அலாபூயந்திரம் ” நீளத்தில் 12 அங்குலமும் , அதன் 
உள்பாகம் 18 அங்குல விஸ்தாரமும்உள்ளதாகவும் மெல்லிய 
தகட்டினால் செய்யப்பட்ட கருவியாகும் . அதன் முகம் 3 
அல்லது 4 அங்குலம் சுற்றளவிருந்தால் போதுமானது . 
இதனுள் காகிதத்தைக் கொளுத்திப் போட்டு இரத்தத்தை 
வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் சிறிது கீறி அதன்மேல் 
இக்கருவியைக் கவிழ்த்து வைக்கவும் . இது இரத்தம் , காம் 
முதலானவற்றை உறுஞ்சும் . 


கடீயந்திரம் குன்மத்தைக் கரைப்பதற்கும் , அதை இடம் 
விட்டு மாற்றுவதற்கும் பிரயோஜனப்படக் கூடியது . 

தையன்றி மூத்ர மார்க்கத்தில் அடைபட்டிருக்கும் 
கல்லை வெளிப்படுத்தவும் உதவும் . 

16. சரபுங்க சங்கு 

இது 10 அங்குல நீளத்தில் ஒன்றும் 12 அங்குல நீளத்தில் 
மற்றொன்றுமாக நன்றாக அழுந்தியுள்ள சல்லியங்களை 
அசைத்து வெளிப்படுத்தக் கூடியவாறு அமைக்கப்பட 
வேண்டும் . இதனால் கெட்டுப்போன பற்களைக் குத்தி 
வெளிப்படுத்தலாம் . 


17. கர்ப்பசங்கு ( Decapitation Hook & Axis Traction forceps ) 


இது 8 நீளமுள்ளதாகவும் முனையில் வளைந்ததாகவும் 
இருக்கும் . இந்த யந்திரத்தைக் கொண்டு சல்யங்களை 
வெளியே இழுக்கக்கூடும் . 


18. படிச யந்திரம் - 2 


தூண்டில் முள்ளைப் 

போன்ற 
வகைக்கருவிகளின் சேர்க்கை . இதைக்கொண்டு சல்யங்களை 
வெளியே இழுக்கக்கூடும் . 


XVI 


சலாகை யந்திரங்கள் ( PROBES ) 


19. கண்டு பதமுக சலாகைகள் 


மண்ணுண்ணிப் பாம்பின் முகத்தைப் போலவும் அதே 
பருமனுள்ளதுமான சலாகைகள் புண் , 

புரைகளில் 
துழாவுவதற்குப் பயன்படும் . 


20. மார்ஜசலாகை ( Mops } 


6 சூச்சிகளையெடுத்து அவற்றின் நுனிகளில் பஞ்சைச் 
சுற்றி வைக்கவும் . வைகள் சீழ் , அழுக்கு 
முதலானவைகளைத்துடைப்பதற்கு உதவும் . இவைகளின் 
நீளத்தையும் உருவத்தையும் தேவைக்குத் தக்கபடி 
அமைத்துக்கொள்ளவேண்டும் . 


21. கர்ணசோதன சலாகை ( குறும்பைவாங்கி ) ( Ear Scoop ) 


சிறு அரசிலை விளும்பு போன்ற ஓரங்களுடைய கரண்டி 
காதினுள் இருக்கும் அசுத்தங்களைச் சுத்தம் செய்ய உதவும் . 


22. ஜாம்பவோஷ்ட சலாகைகள் 


க்ஷாரங்களைப் பிரயோகிக்கவும் , அக்னி கர்மாவிற்கும் 
ஏற்றதாகப் பற்பல நீள உருவங்களில் மும்மூன்று 
சலாகைகளை அமைக்கவும் . 


23. மஸ ரதளயந்திரங்கள் 


இவை செவி , மூக்கு முதலிய டங்களில் 
சிக்கியிருக்கும் சல்யாதிகளை எடுப்பதற்குத் தக்கபடி 
கடலைப்பருப்பினளவு முனையுள்ளதாய் 8 " நீளத்தில் 
ஒன்றும் 9 " நீளத்தில் ஒன்றும் சேர்த்து உபயோகிக்கப்படும் . 


விரணம் 


xviii 


24. ஸர்ப்பபண யந்திரம் ( சுரண்டும் யந்திரம் ) ( Curette ) 


16 " நீளத்தில் ஒன்றும் 12 " நீளத்தில் ஒன்றுமாக இரு 
சலாகைகளின் நுனிகளைப் பாம்பின் படத்தைப் போல் 
வளைவாகச் செய்து சுரண்டும் வேலைக்கு உபயோகிக்கலாம் . 


அநுயந்திரங்கள் - அயக்காந்தம் , கயிறு , உலக்கை , 
தோல் , நரம்பு , உரோமம் , பற்கள் , நகம் முதலியன . 


யந்திரங்களின் பொதுவான வேலைகள் 


அடித்தல் , கடைதல் , நிரப்புதல் , மார்க்கங்களைச் சுத்தம் 
செய்தல் , சுரண்டுதல் , இழுத்தல் , சுட்டுதல் , நசுக்குதல் , 
2.றுஞ்சுதல் , உயரத்தூக்குதல் , தாழ்த்துதல் , அசைத்தல் , 
ஒடித்தல் , சுழற்றுதல் முதலியவை யந்திரங்களின் 
முக்கியமான வேலைகளாகும் . 


ஸுச்ருத ஸம்ஹிதைப்படி மொத்த யந்திரங்கள் 101 , 
என்று கணக்கிடப்பட்டு , அவைகள் கீழ்க்கண்ட படி 6 
வகைகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன . 


1. ஸ்வஸ்த்திக யந்திரம் 24 வகைகள் (Foreceps ) 
2. ஸந்தம்ச யந்திரங்கள் 2 

( Tongs) 


3. தாளயந்திரங்கள் 


2 


(Hooks) 


4.நாடீ யந்திரங்கள் 20 
5. சலாகாயந்திரங்கள் 25 
6. உபயந்திரங்கள் 


( Tubular Instruments) 
(( Bougies) 
(( Surgical accessories) 


யந்திரங்களைப் 

பொதுவாக 

சாஸ்திரத்தில் 
கூறப்பட்டிருக்கும் விதமாகவாவது , உபதேச ரீதியிலாவது 
மற்றவித யந்திரங்களைப் பார்த்தாகிலும் , யுக்திகளுக் 
கேற்பவும் செய்து கொள்ளல் வேண்டும் . 


__xx 


அவயவங்களை சேதித்து 
ப்ரத்யக்ஷ பரிசோதனை செய்யும் கிரமம் 

(( Method of Dissection ) 
வயதாகாமலும் , விஷம் , கொடிய வியாதி 
முதலியவைகளினால் இறக்காமலும் , அங்கஹீனம் 
இல்லாமலும் இறந்தவருடைய சரீரத்தைத் தர்பம் , புல் 
முதலானவைகளைக் கொண்டு நன்றாக இறுகக்கட்டி , ஒரு 
துவாரமுள்ள பெட்டியில் வைத்து , ஓடுகிற ஆற்று ஜலத்தில் , 
மீன் முதலானவைகள் தின்னாதபடி அமுக்கிவைத்துவிடவும் . 
7 நாட்கள் சென்ற பின் , இச்சரீரத்தையெடுத்து , ஒரு மெல்லிய 
குச்சியினால் ஒவ்வொரு பாகமாகப் புரட்டவும் . அப்போது 
உடம்பின் பகுதிகள் வ்யக்தமாகப் புலனாகும் . பின்பு 
கீழிருக்கும் தசை நார்களை மயிர் கற்றையினால் சுரண்டி 
விடவும் . இவ்வாறு செய்தால் நுண்ணிய இரத்தக்குழாய்கள் 
கூடப் புலப்படும் . சுரண்டுவதற்கு வெட்டிவேர் , மயிர்கத்தை 
தர்ப்பை , புல்வேர் முதலியவைகளையும் உபயோகிக்கலாம் . 

சஸ்திர சிகித்ஸையை 

அப்பியாசம் செய்யும் முறை 
1. கத்தியினால் அறுக்க - சர்க்கரை கும்மட்டிக்காய் , 
பூஷணிக்காய் முதலியவைகளில் பழக்கம் செய்தல் 

2. துவாரமிட - மூத்திரப்பையில் ஜலம் , மணல் , களி , 
முதலியவைகளை நிரப்பி அதன்மேல் பழகல் , தோல் 
பைகளிலும் பழகலாம் . 

3. இரத்தம் குத்தி வாங்க - இறந்த ஜந்து , அல்லித்தண்டு 
முதலியவைகளில் பழகவும் . 

4. சலாகைவிட்டு சோதித்தல் - பூச்சியரித்த கட்டை , 
மூங்கில் , உலர்ந்த சுரைக்காய் முதலியவைகளுள்ளிட்டுப் 
பழக்கஞ் செய்யவும் . 

5. பற்களைப் பிடுங்க இறந்த ஜந்துக்களின் 
பற்களைப் பிடுங்கிப் பழகவும் . 


XX 


- 


6.தையல் போடுதல் - சர்மம் , துணிமுதலியவைகளில் 
தைக்கவும் . 

7. காரம் வைத்தல் மாம்ஸத்துண்டுகளின் மேல் 
இடவும் . 

8. சிலந்தி விப்புருதிகளுக்கு - மெழுகை ஒட்டிய 
மரத்துண்டுகளின் மேல் பழகவும் . 

9. காயத்திற்குக் கட்டுப்போட களிமண்ணால் 
செய்த பொம்மைகளில் கட்டுப் போடவும் . 

10. மூத்திரமெடுத்தல் ஜலம் நிரப்பப்பட்ட 
மூக்குவைத்த மண் பாத்திரத்திலிருந்தோ , அல்லது 
சுரைக்குடுக்கைகளிலிருந்தோ நாணல் தட்டையைக் கொண்டு 
நீரை எடுக்கப் பழகவும் . 


பழைய காலத்தில் இருந்த சஸ்திர 
சிகித்ஸையின் அபூர்வ சாமர்த்தியத்தின் உதாரணங்கள் 

बद्धगुदे परिस्नविनि च स्निग्धस्विन्नस्य अभ्यक्तस्य , अधोनाभेर्वामतः 
चतुरंगुल प्रमाणानि आन्त्राणि विनिष्कृष्य, निरीक्ष्य , बद्धगुदस्य 
आन्त्रप्रतिरोधकरं अश्मानं वालं वाअपोह्य , मलजातं वा , ततो मधुसर्पिा 
अभ्यज्य, आन्त्राणि यथास्थानं स्थापयित्वा, बाावणं उदरस्य सीव्येत ।। 

( सुश्रुतसंहिता उदरचिकित्सा) 
பத்தகுதம்( Intestional obstruction ) பஸ்ராவி (Intestional 
perforation ) என்னும் உதரரோகங்களில் ஸ்வேத , 
அப்யங்கனாதிகளைச் செய்தபின் தொப்புளுக்குக் கீழுள்ள 
ரோமராஜிக்கு இடது புறமாய் 4 அங்குலம் விட்டு மேல் 
வயிறைக் கிழிக்கவும் . உள்ளிருக்கும் குடலில் 4 அங்குலம் 
வெளிப்படுத்தி அங்கு அடைக்கப்பட்டிருக்கும் கல் , மயிர் 
முதலான மலங்களை வெளியில் எடுத்த பின்பு , அக்குடலை 
நன்கு சுத்தம் செய்து , வ்ரணஹரமான தேன் , . நெய் 
முதலானவைகளைப் பூசிக் குடல்களை அந்தந்த இடத்தில் 
வைத்துத்தைத்து , வயிற்றின் மேலும் தையல் போடவும் . 


xxi 


2. பரிஸ்ராவியில் 

शल्यमुद्धृत्य आन्त्रस्नवान् संशोध्य , तच्छिद्रान्त्रं समादाय , 
कालपिपीलिकामिर्दशयेत्, दष्टं च तासा कायानयहरेत्, न शिरांसि तत 
पूर्ववत् सीव्येत्, सन्धान च यथोक्तं कारयेत् ।। 
மேற்கூறியவாறு குடலை வெளியிலெடுத்தபின் , அங்கு 
அடைபட்டிருக்கும் சல்யத்தை வெளியிலெடுத்துச் சுத்தம் 
செய்து , அத்துவாரங்கள் தோறும் , கருமை நிறமுள்ள 
கட்டெரும்புகளை விட்டுக் கடிக்கச்செய்யவும் . அவைகள் 
அத்துவாரங்களின் இருபுறங்களையுஞ் சேர்த்து இறுகப் 
பற்றிக் கொண்ட பின் அதன் தலையைத்தவிர 

மற்ற 
பாகங்களை வெட்டி எடுத்து விடவும் . இவ்வாறு 
துவாரங்களை மூடிய பின் குடலைச் சரியாக அதனதன் 
இடங்களில் வைத்து தைத்துவிடவும் . ஆறுவதற்கேற்ற 
மருந்துகளையும் போடவும் . ( எறும்புத்தலை இறுகப் 
பிடித்துக்கொள்ளும் தன்மையும் இலகுவாக ஜீர்ணமாகக் 
கூடிய தன்மையும் வாய்ந்தது . ) இதைப்போலவே அஷ்டாங்க 
ஹ்ருதயத்திலும் கூறப்பட்டிருக்கிறது . 

प्रयुजित मिषक्शत्रमार्तबन्धुनृपार्थितः । 
स्निग्धस्विन्त्रतनोनर्मिरधो बद्धक्षतान्त्रयोः ।। 
पाटयेदुदरं मुक्त्वा वामतश्चतुरंगुलात् 
चतुरंगुलमानं तु निष्कास्यान्त्राणि तेन च ।। 
निरीक्ष्यापनयेद्वालमललेपोपलादिकम् । 
छिद्रे तु शल्यमुद्धृत्य विशोध्यान्त्रं परिस्रवम् ।। 
मकर्कोटैर्दशयेच्छिद्रं तेषु लग्नेषु चाहरेत् । 
कायं मूनोऽनु चान्त्राणि यथास्थानं निवेशयेत् ।। 
अक्तानि मधुसर्पिामथ सीव्येद्वहिणम् । 
ततः कृष्णमृदा SSलिप्य बध्नीयाद्यष्ठिमिश्रया । 
निवातस्थः पयोवृत्तिः स्नेहद्रोण्यां वसेत्ततः ।। 

(3EISE scafa . var . 400-499 ) 


xxii 


( இதன் பொருள் ) 

பத்தகுதோதரம் , உதகோதரம் முதலானவைகள் ஒளஷத 
ஸேவையினால் தீராவிட்டால் வைத்யன் ரோகியின் பந்துக்கள் 
அரசன் முதலானவர்களின் அனுமதியின் பேரில் சஸ்திர 
சிகித்ஸையைச் செய்யவேண்டும் . வியாதியஸ்தருக்கு 
ஸ்நேக , ஸ்வேத சிகித்ஸைகளைச் செய்து , நாபிக்குக் கீழே 
( தொப்புளுக்கு ) மத்ய ரேகைக்கு இடது பக்கத்தில் 4 அங்குல 
அளவில் சஸ்திரத்தினால் கீறவும் . அத்துவாரத்தின் மூலமாகக் 
குடலை வெளியில் எடுத்து , அதனுள்ளிருக்கும் மயிர்மலம் , 
கற்கள் முதலியவைகளை வெளிப்படுத்தவும் . 

சித்ரோதர ரோகத்தில் , முன் கூறியபடி குடலை 
வெளியிலெடுத்து அங்கு அடைபட்டிருக்கும் சல்யத்தை 
வெளியிலெடுத்து , கசியும் நீரையும் சுத்தம் செய்து மர்கோடம் 
என்ற வகை எறும்புகளை விட்டு , இரணத்தின் வரம்புகளை 
யொன்று சேர்த்துக் கடிக்கச் செய்து , அதன் உடலை நீக்கி 
விடவும் . பின்பு குடலை ஏற்கனவே இருந்தவாறு வைத்துத் 
தேன் , நெய் முதலியவைகளைப் பூசி வரணத்தின் வெளி 
வாயைத் தைத்து விடவும் . கறுத்த களிமண்ணையும் 
அதிமதுரத்தையும் கூட்டியரைத்து அவ்விடத்தில் லேபனம் 
செய்து கட்டி விடவும் . காற்றோட்டம் அதிகமில்லாத 
இடத்தில் இருந்து கொண்டு , 

பாலையே 
உட்கொள்ளவும் . எண்ணெய்த் தொட்டியிலும் அந் 
நோயாளியை அமரும்படி செய்யவும் . 


உணவாக 


மேற்கூறியபடி கட்டெறும்புகளினால் தைக்கப்படும் 
முறை 

கூடியவரை தற்காலத்தில் வழங்கப்படும் 
உடம்பிலேயே சீரணித்து விடும் catgut என்ற வகை 
நரம்பினாலான தையல் முறைக்கு ஒப்பானது . மேலே 
சொன்ன வகைத் தையல் முறை தென் அமெரிக்காவிலுள்ள 
பெரு முதலான பிரதேசங்களில் இப்போதும் 


XX 


கையாளப்படுகிறது . இவ்வகைத் தையல் முறைக்கு 
ஆங்கிலத்தில் DORAT S SUTURE என்றும் பெயர் . 


இம்மாதிரியே ஸிராவ்யதம் ( Venesection ) க்ஷாரகர்ம , 
( alkaline application ) அக்னீ கர்மம் ( cauterization ) 
முதலானவைகளிலும் முன்னோர்கள் 

மிகவும் 
தேர்ச்சியடைந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களியற்றிய 
கிரந்தங்களைப் படித்தால் நன்கு விளங்கும் . 


நம் 


சஸ்திர சிகித்ஸையும் & ஒட்டவைத்தலும் 

(( Rhinoplastic Surgery & Skin graphting) 


நல்ல இடத்திலிருந்து மெல்லியதாக எடுக்கப்பட்ட 
சருமத்தை , பெரும் அளவில் கீறப்பட்ட வேறொரு இடத்தில் 
பொருந்தவைத்துத் தைத்து விடுதல் என்ற முறை அக் 
காலங்களில் மிகப் பிரபலமாக இருந்திருக்கிறது என்பதை 
ஸ ச்ருத ஸம்ஹிதை ஸூத்ரஸ்தானம் 16 ம் அத்யாயத்தைப் 
படித்தால் விளங்கும் . அறுந்து போன காதைப் படியும்படி 
வைத்துக் கழுத்திலிருந்து எடுக்கப்பட்ட சருமத்துண்டைப் 
பொருத்தித்தைத்துவிடுதல் முறையாகும் . 


* மேல்நாட்டு சஸ்திர நிபுணர்களும் இம்முறை 
இந்தியாவில் மிகப்பழமையான சஸ்திர முறை என்பதை 
ஒப்புக்கொள்ளுகின்றனர் . 


மேலும் ருக்வேதத்தில் , சண்டையில் கால்களை 
இழந்தவர்களுக்கு இரும்பினால் செய்யப்பட்ட கால்களும் , 
கண்களை இழந்தவர்களுக்குக் கண்களும் வைக்கப்பட்டன 
என்று காணப்படுகிறது . 

( 1 , 116,15 & 16 ) 


* Doctor Hirseh berg of Germany says, “ The whole of plastic 
Surgery in Europe took a new flight when those cunning devices of 
Indian workmen become known to us " 


xxiv 


வ்ரண ரோகம் என்ற இத்தொகுதியில் வ்ரண சோதம் 
(விரணங்கள் ஏற்படுவதற்கு முன்னுள்ள வீக்கம் ) , சாரீர , 
விரணங்கள் , பக்னம் ( எலும்பு முறிவு ) , நாடீ விரணங்கள் 
பவுத்திரம் , விஸர்ப்பம் ( கரப்பான் 

போன்றவை ) 
சல்யாஹரணம் நெருப்புச் சுட்ட புண்கள் முதலான பற்பல 
வியாதிகளுக்கும் மருந்துகள் சொல்லப்பட்டுள்ளதால் 
அவைகளின் 

லக்ஷணங்களையும் , வகைகளையும் 
கூறவேண்டியது அவசியமாகிறது . 


வ்ரண சோதம் ( ABSCESS ) 


வரணம் ஏற்படுவதற்கு முன் வீக்கம் ஸம்பவித்துப் பின்பு 
அது நன்றாகப் பழுத்து உடையும் . சீதோபசாரங்கள், பற்று 
வகைகள் , ஜலம் முதலானவைகளின் உபயோகம் , ரத்தத்தை 
வெளிப்படுத்தல் முதலியவைகளினால் முதலிலேயே 
கூடியவரை பழுக்காதபடி செய்ய வேண்டும் . 


பழுக்காத வீக்கத்தின் லக்ஷணங்கள் 


வீக்கம் ஏற்பட்டவிடத்தில் வர்ண வேறுபாடு 
உண்டாகும் . சிவப்பாகவும் காற்று அடைத்த துருத்தியைப் 
போலத் திரண்டு உடைந்துவிடுவதைப் 

உடைந்துவிடுவதைப் போலவும் , 
வலியுடனும் இருக்கும் . உடம்பில் வேதனையுடன் அடிக்கடி 
கொட்டாவி , படபடப்பு , ருசியின்மை , உடம்பில் எரிச்சலும் ,, 
தாகம் , ஜ்வரம் , தூக்கமின்மை முதலியவைகளும் ஏற்படும் . 
நெய் முதலானவைகளை அதன்மேல் போட்டால் அது 
உருகிவிடும் . தொடமுடியாத வலியுமேற்படும் . 


பழுக்க ஆரம்பித்து நன்றாகப் பழுக்காத 


வீக்கத்தின் லக்ஷணங்கள் 


வலி மிகக்குறைவடையும் , விரண வீக்கமும் சுருங்கும் . 
உடம்பு வாட்டமுறும் . விரண வீக்கங்களின் ஓரங்கள் 
பள்ளமாகி , மத்ய பாகம் மேலெழுந்து நிற்கும் . அரிப்பு , 


XXV 


வீக்கம் , முதலானவை சாந்தமாகும் . சிவப்பு நிறம் மாறி 
வெளுப்பு நிறமுண்டாவதுடன் , துருத்திக்குள்ளிருக்கும் 
தண்ணீரைப்போல் சீழ் அதனுள் ஸஞ்சரிக்கும் . 


வாதவிரண 

சோபமாகில் வலியுடனும் , பித்த 
சோபமானால் எரிச்சலுடனும் , கபத்தினாலெனில் 
வீக்கத்துடனும் , இரத்த தோஷப் பிரகோபமாகில் 
சிவப்பாகவும் இருக்கும் . மூன்று தோஷங்களும் ஒன்று 
சேர்ந்தால்தான் சோபம் பழுக்கும் . 


அதிகமாகப் பழுத்த சோபத்தின் குறிகள் 


அதன்மேல் துவாரம் ஏற்பட்டுச் சீழ் வெளிவரும் . 
உடையாமல் போனால் அது சருமத்தையும் , மாம்ஸாதி 
களையும் , தின்னவாரம்பிக்கும் . சுருக்கங்கள் ஏராளமாக 
விழுவதுடன், கருமை 

நிறத்தையும் அடைந்து 
அவ்விடத்திலுள்ள மயிர் உதிரும் . 

சோபத்தைக் கீறுவதற்கும் , தானே உடைவதற்கும் 
ஏற்ற நிலமைகள் , 


நல்ல பலமில்லாதவர்களுக்கும் , குழந்தைகளுக்கும் 
ஏற்படும் விரண சோபங்கள் , நன்றாகப் பழுத்த விரண 
சோபங்கள், மர்ம ஸ்தானங்களிலேற்படும் விரண சோபங்கள் , 
ஸந்திகளில் ஏற்பட்டிருக்கும் 

வீக்கங்கள் 
முதலானவைகளைத் தானாகவே உடையச் செய்வதுதான் 
ஹிதமானது . 


விரண 


மற்ற இடங்களிலுண்டான சோபங்களைக் கீறலாம் . 


கீறுவதனாலேற்படும் 


பழுக்காத கட்டியை 
விகாரங்கள் 


ஸிரை முதலான இரத்தக் குழாய்கள் , நரம்புகள் 
முதலியன சேதமடையும் . அதிகமான இரத்தப் பெருக்கு 
தாங்கமுடியாத வலி , விரணத்திலிருந்து நீர்க்கசிவு, புண்கள் 
முதலானவைகளும் ஏற்படும் . 


xxvi 


சீழ் 


உள்ளேயே 


தங்கிவிடுவதனாலேற்படும் 


தீமைகள் 


சீழ் கட்டிக்குள் விருத்தியடைந்தால் அது , ஸிரை , 
ஸ்நாயு , ரக்தம் , மாம்ஸம் முதலானவைகளைத் தின்றுவிடும் . 
காய்ந்த புல்லை அக்னி எவ்வாறு பஸ்பம் செய்து விடுமோ 
அவ்வாறு அழித்துவிடும் . 


வைத்தியன் 

கட்டிகளுக்குச் 
செய்யவேண்டி முறை 


சிகித்ஸை 


பக்குவமான வீக்கத்தை அறுக்காமலிருப்பதும் , 
பழுக்காத கட்டியைக் கீறவும் கூடாது . அப்படிச் செய்தால் 
அவன் சண்டாளனுக்குச் சமானமானவன் . 


சஸ்திரப் பிரயோகமும் ஆகாரமும் 


நோயாளிக்குச் சஸ்திர சிகித்ஸை செய்யுமுன் 
அவனுக்கு வேண்டிய அளவு சாப்பாடு போடவும் . ஏனெனில் 
பசியிருக்கையில் சஸ்திரப் பிரயோகஞ் செய்தால் நோயாளி 
ஒருக்கால் 

மூர்ச்சசையாகிவிடக்கூடும் . 
தெரியாமலிருக்கும்படி நோயாளிக்கு மதுவையும் அருந்தக் 
கொடுத்துப் பின்பு சஸ்திர சிகித்ஸையும் செய்யலாம் . 


வலி 


மயக்கம் உண்டு பண்ணத் தகாதவர் 


கர்ப்பம் வெளிவராமல் தடையுற்றிருக்கும் ஸ்திரீ , 
கல்லடைப்பு ரோகமுள்ளவர் , வாயிலுண்டான வியாதி 
யினால் அவதியுறுபவர், உதரரோகி முதலான வர்களுக்கு 
மயக்கம் கொடுக்கக்கூடாது . 


சஸ்திர சிகித்ஸையைச் செய்யும் முறை 


பிணியாளியைக் கிழக்கு முகமாக உட்காரச் சொல்லி 
அவனுக்கு எதிரில் வைத்யன் நின்றுகொண்டு , மர்ம 
ஸ்தானங்களை நீக்கிவிட்டு வீக்கத்திற்குள் சஸ்திரத்தை 


XXVI 


அனுலோமமாகச் 

( மேலிருந்து கீழ் ) சீழ் 
வெளிப்படுமாறு நன்றாகக் கீறவும் . சஸ்திரத்தை ஒ 
தடவையில் உள்ளே செலுத்தி விடவும் . பெரிய வீக்கங்களில் 
2 தடவைகள் பிரயோகிக்கலாம் . புரையோடியிருந்தால் 
ஏஷணியை விட்டுத் துழாவி அது எவ்வளவு தூரம் 
வியாபித்துள்ளது என்பதை அறிந்து பின்பு கீறவும் . மேலே 
எழுந்து நிற்கும் வீக்கத்தைக் கீறுவதனால் கெடுதல் இல்லை . 
கூடியவரை சீழ் , சதைவளர்ச்சி முதலியவைகள் அதிலேயே 
நின்றுவிடாவண்ணம் நன்றாகக் கீறி விடவும் . 


விரண சிகித்ஸையில் வைத்தியனுக்கு வேண்டிய 


குணங்கள் 


வைத்யனுக்குத் தைரியம் , சீக்கிரத்தில் சிகித்ஸையை 
முடிக்கும் தன்மை , உடம்பில் வியர்வையோ, நடுக்கமோ 
இல்லாமலிருத்தல் முதலான குணங்களிருக்க வேண்டும் . 
மனதில் கலவரமேற்படக்கூடாது . எந்த விதமான சஸ்திரப் 
பிரயோகத்திலும் நிதான புத்தி இருத்தல் வேண்டும் . 


சஸ்திரத்தைக் கொண்டு குறுக்காக அறுக்கக்கூடிய 


இடங்கள் 


நெற்றி , புருவம் , பல்லீறு , தோள் , வயிறு , அக்குள் , 
நேத்திரத்தின் கீழ் மேல் புறங்கள் , உதடு , கன்னம் , கழுத்து , 
துடையிடுக்கு முதலிய இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் 
சஸ்திரத்தைக் குறுக்காகப்பிரயோகிக்கக் கூடாது . 

கட்டுக்கட்டவேண்டிய வஸ்துக்களின் இலக்ஷணங் 
கள் 


அவை சுத்தமாகவும் , மெல்லியதாகவும் , கெட்டியாக 
வும் , இருத்தல் வேண்டும் . கவலிகை எனப்படும் பஞ்சு 
சேர்ந்த துணி , அகில் முதலான சரக்குகளின் தூபங்களைப் 
போடப்பட்டவைகளாகவும் , ம்ருதுவாகவும் , வழவழப் 
பாகவும் , மடிப்புகளில்லாமலும் , இருத்தல் வேண்டும் . 


Xxvii 


விரணரோகி செய்யக்கூடாதவை . 


பகலில் தூங்கக்கூடாது . ஸ்திரீ சேர்க்கை கூடாது . 


ஆஹார நியமங்கள் 


யவம் , கோதுமை , கடலை , பயறு , துவரை , 
அரைக்கீரை , இளமுள்ளங்கி , கத்தரி , அம்மான் பச்சரிசி , 
சிறுகீரை, பாகல் , வெள்ளெரி , புடலை , கண்டுபாரங்கி , 
இந்துப்பு , மாதுளை, கடுக்காய் , நெய் , கொதித்து ஆறிய ஜலம் , 
சம்பா சாதம் வைகளை 

வேண்டிய 

அளவு 
உட்கொள்ளலாம் . 


வ்ரணரோகி அஜீரணமுண்டாகும் வண்ணம் சாப்பிடக் 
கூடாது . ஆஜீர்ணமேற்படில் விரணத்தில் வீக்கமும் , வலியும் , 
அழற்சியும் , எரிச்சலும் உண்டாகும் . 


விரணரோகி உபயோகிக்கக்கூடாதவை 


புதிய தானியம் , எள் , உளுந்து , மது , ஆநூப மாம்ஸம் , 
( கபதேசத்திலிருந்து கிடைக்கும் மாம்ஸாதிகள் ) தயிர் 
வெண்ணெய் , வெல்லம் , கருப்பஞ்சாறு , புளி , உப்பு , காரம் 
முதலியவைகளையும் நீக்க வேண்டும் . பித்தத்தைப் 
பிரகோபிக்கச் செய்யும் பதார்த்தங்களையும் அறவே 
நீக்கவேண்டும் . 


சரியானபடி ஜீரணமாகாத குருவான வஸ்துக்களையும் , 
விதாஹி , விஷ்டம்பி ( தக்கபாதம் அடையக்கூடிய ) 
குணமுள்ள வஸ்துக்களையும் . சீதள பதார்த்தங்களையும் 
நீக்கவிடவும் . 


வ்ரணங்களின் கட்டுக்களை அவிழ்த்தல் 


மூன்றாவது நாளன்று கட்டுக்களை அவிழ்த்துச் சுத்தம் 
செய்யலாமேயல்லாது இரண்டாவது நாளன்று அவிழ்க்கக் 


xxix 


கூடாது . அவசரப்பட்டு அவிழ்த்தால் வலி தீவிரமாகப் போய் , 
விரணங்களில் கரடுகட்டி ஆறுவது தடைப்படும் . 


வரணங்களில் வைத்துக் கட்டப்படும் பஞ்சின் 
நிலைமை . ( விகேசிகை ) 


. 


அதிக நைப்புள்ளதும் , வரட்சியுள்ளதும் , இறுக்கிக் 
கட்டப்பட்டதும் , சரியாகப்பொருத்தி வைக்கப்படாததுமான 
விகேசிகை நல்லதல்ல . ஏனெனில் , நைப்புள்ளது ஊண் 
தண்ணீர் கசிவையும் , வரட்சியான விகேசிகையினால் 
தசைநார்கள் அறுக்கப்படுவது போன்ற உணர்ச்சியும் , 
வலியும் , இரத்தப் பெருக்கும் உண்டாகும் . முறை தவறிக் 
கட்டப்பட்டால் விரணங்களில் அது உராய்ந்து வலி 
அதிகமாகும் . விகேசிகைகளை விரணத்தினுள் நன்றாகச் 
செலுத்து வதால் புரைகளும் , துர்நாற்றத்துடன் கூடிய 
மாம்ஸத்துடன் கூடிய புண்களும் சீக்கிரம் ஆறிவிடும் . 


தையல் போட வேண்டிய விரணங்கள் 


அடி முதலியவைகளாலேற்படும் விரணங்களின் வாய் 
பெரிதாக இருந்தால் அவைகளை உடனே தைத்து 
விடவேண்டும் . மேதஸ் வருத்தியாவதனால் ஏற்படும் 
கிரந்திகள் , கர்ணபாலீ , சிரஸ் , கண்கள் , தொண்டை , மூக்கு , 
உதடு , கைகள் , கழுத்து , நெற்றி , பின்புறம் , ஆண்குறி , வயிறு 
முதலான இடங்களில் ஏற்பட்ட விரண சோபங்களையும் 
கீறித்தைத்துவிடவும் . 


தைக்கத்தகாத விரணங்கள் 


அற்ப தசைநார், மாம்ஸம் முதலான இடங்களிலுள்ள 
விரணங்களையும் , கைகளின் இடுக்கு , தொடையிடுக்கு 
முதலான அசையும் பாகங்களிலிருக்கும் விரணங்களையும் , 
வாயு ஸஞ்சரிக்கும் இடத்தையும் , சல்யம் உள்ளிருக்கும் 
விரணத்தையும் , க்ஷாரம் , விஷம் , அக்னி இவைகளினால் 
ஏற்பட்ட விரணங்களையும் கட்டக்கூடாது . 


தையல் போடும் முறை 


அடிபட்ட இடத்திலிருக்கும் உறைந்த இரத்தம் , புல் , 
ரோமம் , முதலானவைகளை நீக்கிவிட்டுத் தொங்கும் மாம்ஸ 
பாகங்களையும் எலும்புகளையும் அதனதன் இடத்தில் 
பொருத்தி , இரத்தப் பெருக்கு நின்றபின் , தசைநார் , நூல் , 
நரம்பு முதலியவைகள் ஏதேனுமொன்றைக் கொண்டு தையல் 
போடவும் . தையல்களை அதிக இடைவெளிஉள்ளதாகவோ , 
அல்லது வெகு நெருக்கமாகவோ போடக்கூடாது . 
விரணங்களின் விளும்புகளின் நுனியிலோ அல்லது 
அடியிலோதையல்களைப் போடக்கூடாது . 


தேன் , 


தையல் போட்டபின் ரோகியை ஆச்வாஸப்படுத்தித் 
நெய் , அஞ்சனம் , 

பட்டின் கறுக்கு 
முதலியவைகளையோ அல்லது வெள்ளிலோத்திரப் பட்டை , 
அதிமதுரம் இவைகளையோ தேனுடன் குழைத்து 
விரணத்தின்மேல் பூசவும் . இரத்தம் பெருகாத விரணங்களின் 
வாயைக் கீறி இரத்தம் வடியச்செய்து பின்பு தையல்களிடவும் . 
அப்போதுதான் அவைகள் கூடும் . 


பந்தனமிடும் முறை 


கட்டு முறைகளைக் கட்டுப் போட வேண்டிய 
அவயவம் , பழக்கம் முதலியவைகளை அநுஸரித்துக் 
கட்டவேண்டும் . 


கம்பளி, தோல் முதலியவைகளினால் செய்யும் 
பந்தனம் உஷ்ணகுணமுள்ளவை . 


பட்டைக்கொண்டு பந்தனமிடச் சீத குணமுள்ள 
வையாம் . 


பருத்தி , மரவுரி முதலியவைகளினாலிடப்பட்ட 
பந்தனங்கள் உஷ்ணம் , சீதம் ஆக இரு குணங்களையும் 
பெற்றிருக்கும் . 


எலும்பு முறிந்த விரணங்களில் அங்கங்களைத் தாங்கிப் 
பந்தனம் செய்யப் பலகைகள் , தர்ப்பம் முதலியவைகளைப் 
பிரயோகிக்க வேண்டும் . 


பந்தன முறைகள் 


இவை 15 வகைப்படும் . 1. கோசபந்தனம் 2. ஸ்வஸ்திக 
பந்தனம் 3. முத்தோலி பந்தனம் 4. சீன பந்தனம் 5. தாம 
பந்தனம் 6. அநுவேல்லித பந்தனம் 7 , கட்வா பந்தனம் 8 . 
விபந்த பந்தனம் 9 , ஸ்தகிகா பந்தனம் 10. விதான பந்தனம் 
11. உத்ஸங்க பந்தனம் 12. கோபண பந்தனம் 13. யமக பந்தனம் 
14. மண்டல பந்தனம் 15. பஞ்சாங்க பந்தனம் . 


பந்தனமிடப்படாத வ்ரணங்களுக்கு நேரிடும் 
கெடுதிகள் . 


பூச்சி , கொசு முதலியவைகள் விரணங்களில் உட்கார்ந்து 
அசுத்தம் செய்யும் . 2. வாயு அதிகமாகச் சேரும் . 3 . 
விரணங்களில் பிரயோகிக்கப்படும் ஸ்நேஹம் முதலான 
மருந்துகள் வெகுநேரமிராது . ஆகவே அவை சீக்கிரம் ஆறாது . 


எலும்பு முதலானவை , ஒடிந்ததாலேற்பட்ட 
விரணங்களுக்கு மேலும் அவை தீங்கு நேரிடாவண்ணம் 
பாதுகாத்து , அசைவு ஏற்படாமலிருக்கச் செய்ய வேண்டும் . 


பந்தனமிடத்தகாத வரணங்கள் 


குஷ்டவிரணம் , நெருப்புச்சுட்ட புண்கள், மதுமேக 
விரணங்கள் , சுண்ணாம்பினாலேற்பட்ட விரணங்கள் , அக்கி 
போன்ற 

எளிதில் 

பரவும் விரணங்கள் 
முதலானவைகளைக் கட்டக்கூடாது . 


வெகு 


விரணங்கள் ஆறியபின் பத்தியக்கிரமம் 


புணர்ச்சி 


அஜீர்ணபோஜனம் , தேகப்பயிற்சி , 
முதலியவைகளையும் , அதிகச்சந்தோஷம் , கோபம் , பயம் 
முதலியவைகளையும் நீக்கவும் . இம்மாதிரியான பத்தியத்தை 
வ்ரணம் ஆறியபின் 6 மாதங்களுக்கேனும் குறைந்தபக்ஷம் 
கடைப்பிடித்தல் நலம் . 


விரணங்களின் பேதங்கள் 


இவைகளை நிஜவிரணங்கள் என்றும் , ஆகந்துக 
விரணங்கள் என்று ஒரு வகையாகவும் , சுத்த விரணம் ( Simple 
Ulcers ) அல்லது துஷ்ட விரணம் ( Chronic Ulcers ) என்று 
மற்றொரு வகையாகவும் பிரிக்கலாம் . 


நிஜவிரணம் 


சரீர தோஷங்களின் மாறுபாடுகளினால் , தானாகவே 
உண்டாகும் விரணங்கள் " நிஜவ்ரணங்க " ளாகும் . 


ஆகந்துக விரணம் 


அடி , வெட்டு , குத்து முதலியவைகளால் ஏற்படும் 
புண்கள் . 


துஷ்ட விரண இலக்ஷணங்கள் 


1. விரணத்தின் வாய் மூடி மறைதல் அல்லது அதிகமாக 
விரிதல் 


2. அதிகமான மிருதுத்தன்மை அல்லது கடினம் 


3. விரணத்தின் அடிபாகம் ரொம்பவும் மேலெழுந்தோ 
அல்லது ஆழ்ந்தோ இருத்தல் 


4. தொட்டால் அதிகக் குளிர்ச்சியாகவோ அல்லது 
சூடாகவோ இருந்தால் 


Xxxi 


5. அதிகமான சிவப்பு , வெண்மை , அல்லது 
கருமையாயிருந்தல் 


அதிகமாக 


வடிதல் 


6 . துர்நாற்றமுள்ள சீழ் 
முதலியவைகளுடன் 


7. தாங்கமுடியாத வலியும் , அழற்சியும் , அரிப்பும் , 
வீக்கமும் உண்டாகும் . 


சுத்த விரண லக்ஷணங்கள் 


1. நாக்கின் நிறமுடையதாகவும் , ம்ருதுவாகவும் , 
வழவழப்பாகவும் இருக்கும் . 


2 . 


விரணத்தின் சுற்றுப்புறங்கள் கருநிறமாக 
இருப்பதுடன் , சீழ்ப்பெருக்கு , வலி , உஷ்ணம் முதலான 
உபத்ரவங்கள் முதலியவைகள் இராது . 


வ்ரணங்கள் உண்டாகும் இடங்கள் 


1. தோல் 2. விரை ( இரத்தக்குழாய்கள் ) 3. மாம்ஸம் 4 . 
ஸ்நாயு ( Tendons தசைநார் ) 5. ஸந்திகள் ( மூட்டுகள் ) 6 . 
எலும்பு 7. குடல்கள் 8. மர்மஸ்தானங்கள் (சிரஸ் , ஹ்ருதயம் , 
சிறுநீர்ப்பை ) முதலான இடங்கள் வ்ரணத்தின் ஸ்தானங்கள். 


எளிதில் குணமாகும் விரணங்களாவன: 


1. மனோதிடம் , நல்ல மாம்ஸவளர்ச்சி , சரியான பசி , 
வாலிப தேகம் , சரீர பலம் முதலியவைகள் உள்ளவர்களுக்கு 
விரணங்கள் ஏற்பட்டால் அவை எளிதில் குணமடையும் . 


2 . 


விரணங்களின் 

வடிவம் 

வட்டமாகவோ, 
நீண்டதாகவோ, அல்லது மத்யபாகம் , விளும்பு , சுற்றுப்புறம் 
முதலானவை சுத்தமாக காணப்பட்டாலோ அவைகளை 
எளிதில் ஆற்றிவிடலாம் . 


விரணம் 


xxxiv 


3. பின்புறம் , ஆண்குறி , உதடு , உள்வாய் , கன்னம் 
முதலிய உறுப்புகளிலேற்படும் விரணங்களும் 
ஸுகஸாத்யமானவை . 


விரணம் ஆறாமலிருப்பதற்கான காரணங்கள் 


ஸ்நாயு 

என்ற தசைநாரில் சீழ்பிடித்துத் துர்நீர் 
கசிவதாலும் , ஸிரை எனப்படும் இரத்தக்குழாய்கள் துண்டித்து 
விட்டாலும் , விரணம் ஆழ்ந்து சரீர தாதுக்களைப் 
பற்றியிருந்தாலும் , க்ருமிகள் சேர்வதினாலும் , எலும்புகள் 
முறிந்துவிடுவதனாலும் , சல்யங்கள் உள்ளேயே 
தங்கிவிடுவதனாலும் , விஷக் கடியுள்ள விரணங்களும் , 
முறைப்படி சிகித்ஸை செய்யப்படாமலிருந்தாலும் ,, 
தவறாகக் கட்டப்பட்டாலும் , நைப்பின்மையாலும் , மயிர் 
முதலியவை உராய்வதனாலும் , அதிர்ச்சியினாலும் , 
அமிதபோஜனம் , கள் முதலிவைகளை அதிகமாக 
உபயோகப்படுத்துவதாலும் , பகல் தூக்கம் , இரவில் கண் 
விழிப்பு, அதிகப் புணர்ச்சி 

முதலியவைகளைச் 
செய்வதனாலும் விரணங்கள் எளிதில் குணமாவதில்லை . 

விரணம் ஆறிவருவதின் குறிகள் 

விரணத்தின் ஓரங்கள் புறாவின் வர்ணத்தையொத்த 
படியும் , அதன் உள்பாகம் சீழ் முதலியவைகளில்லாமலும் , 
சிறுசிறு மாம்ஸ முளைகளுடன் கூடியதாகவும் இருக்கும் . 
மேலும் விரணத்தில் சுருக்கங்களும் ஏற்படும் . 

ஸத்யோ விரணங்களின் குறிகள் : 

நெருப்பு , அடி , வெட்டு , குத்து முதலிய ஆகந்துக 
(வெளியிலிருந்து உண்டான ) காரணங்களினாலுண்டாகும் 
விரணங்களுக்கு ஸத்யோவிரணம் என்று பெயர் . 


இவை 8 வகைப்படும் . 


XXXV 


1. க்ருஷ்ட வரணம் : (சிராய்த்தல் ) உடம்பின் தோல் 
சிறிது 

நிணநீரோ அல்லது கொஞ்ச 
இரத்தக்கசிவோ ஏற்படும் . 


வழுமூண்டு 


2. அவக்ருத்த வ்ரணம் : ( காயம் உண்டாதல் ) 
மேற்கூறியதைவிட ஆழமான சிதைவு ஏற்பட்டு , இரத்தம் 
ஸ்ரவித்தல் . 


3. விச்சின்னம் : அடி பலமாக விழுவதனால் சதை 
வெளிவரும் 


4. ப்ரவிலம்பி : எலும்பைத் தவிர மற்ற தசைகள் 
வெளியில் வந்து தொங்கும் . 


5. பாதிதம் ; பலமான அடியினால் தசைநார் துண்டித்து 
வீழ்தல் 


6. வித்தம் : கூர்மையான ஆயுதத்தினால் குத்தப்படுதல் . 


7. பித்தம் : கத்தி , அறுவாள் முதலியவைகளினால் 
கிழிக்கப்படுதல் 


8. விதளிதம் : அடி , பாரம் , முதலியவைகளினால் சரீர 
அவயவங்கள் நன்றாக நசுக்கப்பட்டு , இரத்தம் , மஜ்ஜை 
முதலியவைகள் வெளியில் வருதுல் . 


இனி இவ்விரணரோக கரப்பான்ரோக சிகித்ஸை 
முறைகளில் காணப்படும் நோய்களுக்கான குறிகளையும் , 
வகைகளையும் ஆராய்வோம் . 


அக்கி 


13 


இது “ விஸர்ப்பம் 

என்ற வகையைச் சேர்ந்தது . 
உடம்பில் வீக்கம் ஏற்பட்டுப் பலநிறமுள்ள கொப்பளங்க 
உண்டாகும் . இவை சிற்சில சமயங்களில் ஜ்வரத்துடனே 
அல்லது ஜ்வரமில்லாமலோ இருக்கும் . இது மர்ம 


XNXM 


ஸ்தானங்களைப்பற்றி அதிசீக்கிரத்தில் பரவுவதால் 
விஸர்ப்பம் என்ற பெயரை அடைகிறது . 


இது ஏழு வகைப்படும் . 


வாத விஸர்ப்பம் 


உடம்பெங்கும் வீங்கி அதன்மேல் , கருநிறமுள்ள 
கொப்பளங்கள் எழும்பும் . அதிகமான குத்தல் வலி , சரீர 
வாட்டம் , இரைப்பு , தாகம் முதலியவைகளேற்படும் . 


பித்த விஸர்ப்பம் 


சரீர முழுதும் வெகு சீக்கிரத்தில் வீங்கி , அதன் மேல் 
சிவப்பு அல்லது மஞ்சள் நிறமுள்ள கொப்பளங்களேற்படும் . 
பித்த ஜ்வரலக்ஷணங்களும் காணும் . 


கப விஸர்ப்பம் 


தேக முழுவதும் மினுமினுப்பான வீக்கம் , அதில் 
வெளுப்பு நிறமுள்ள கொப்பளங்கள் எழும்புதல் , அரிப்பு , 
சலேஷ்ம ஜ்வரகுறிகள் முதலியவைகளேற்படும் . 


வாத பித்த விஸர்ப்ப லக்ஷணங்கள் 


இதற்கு அக்னி விஸர்ப்பம் என்று வேறொரு பெயரும் 
உண்டு . 


வீக்கம் , ஜ்வரம் , வாந்தி , மூர்ச்சை , பேதி , தாகம் , எலும்பு 
பொடியானது போன்ற வலி , அக்னி மந்தம் , ருசியின்மை , 
உடம்பிற்கு ஏற்றதல்லாத வஸ்துக்களில் விருப்பம் ,, 
நெருப்புச்சுட்ட விரணத்தைப் போன்ற எரிச்சல் , 
எரிச்சலுண்டான 

இடங்கள் கருமை நிறமடைதல் , 
எரிச்சலில்லாத இடங்களில் சிவப்பு நிறப் புள்ளிகள் , 
நெருப்புச் சுட்ட கொப்பளம் போல் உடம்பு முழுவதும் 


XXXVil 


எழும்புதல் , சரீர வேதனை, நித்திரையின்மை , 
உடம்பு அலட்டல் முதலானவைகள் ஏற்படும் . இது அசாத்ய 
ரோகமாகும் . 


வாத விஸர்ப்ப லக்ஷணம் 


உடம்பில் பல உபத்திரவங்களுடன் கொப்பளங்களை 
உண்டாக்கும் . ரத்த தாதுவும் கோளாறடைவதால் இந்நோய் 
சருமம் , மாம்ஸம் இவைகளில் வ்யாபித்திருக்கும் . இரத்தக் 
குழாய்களை நீண்டதாகவோ, வட்டவடிவமாகவோ , 
கொப்பள வடிவமாகவோ தடிக்கச் செய்யும் . சிவப்பு 
நிறமுள்ள சுருக்கங்கள் கிரந்தி ரூபமாக எழும்பும் . அப்போது 
ஜ்வரம் , இரைப்பு , இருமல் , பேதி , சரீரத்தில் வலி , வாய் 
உலரல் , விக்கல் , வாந்தி , உள்ளெரிச்சல் , மூர்ச்சை 
முதலியவைகளுண்டாகும் . இதற்குக் “ கிரந்தி விஸர்ப்பம் ” 
என்றும் பெயர் . 


கப பித்த விஸர்ப்பம் 


ஜ்வரம் , மரத்துப்போதல் , தூக்கம் , சோம்பல் , 
தலைவலி , உடம்பு இளைப்பு , பிதற்றல் , ருசியின்மை , 
மூர்ச்சை , பசியின்மை , எலும்புகளில் வலி , நாவறட்சி , 
இந்திரியங்களில் பார உணர்ச்சி , சீதபேதி , சிறுவீக்கம் 
இவைகளுடன் தேக காங்கையுமேற்படும் . அவ்வீக்கங்களில் 
கறுப்பு நிறமும் , வெளுப்பு நிறமும் கலந்த மினு மினுப்புள்ள 
தடிப்புகள் காணும் . இவைகள் சீக்கிரத்தில் பழுத்து 
உடைவதில்லை . மாம்ஸங்களை 

அழுகச் 

செய்து 
துர்நாற்றத்தைக் கொடுக்கும் . இதற்குப் “ பங்க விஸர்ப்பம் ” 
என்று வேறொரு பெயரும் உண்டு . 


ஸந்நிபாத விஸர்ப்பம் 


வாதம் முதலான தோஷங்களின் விஸர்ப்பங்களி 
லேற்படும் குணங்களைப் பெற்று ரஸாதி தாதுக்களைக் 
கெடுப்பதால் இதற்கு ஸர்வவிஸர்ப்பம் என்றும் பெயர் . 


XXXVII 


க்ஷத விஸர்ப்பம் 


ஆயுதம் முதலான சஸ்திரங்களினால் ஏற்பட்ட 
விரணத்திலுள்ள உதிரம் கோளாறடைந்து வாயுவையும் , 
இரத்தத்தையும் பிரகோபிக்கர் 

பிரகோபிக்கச் செய்து , கொள்ளுப் 
பிரமாணமுள்ள கொப்பளங்களை உண்டாக்கும் . 

கிரந்தி பேதங்கள் 


கபதோஷப்பிரகோபத்தினால் தோல் , மாம்ஸம் . நரம்பு 
முதலான இடங்களில் முடிச்சுகளுண்டாகும் . இது கிரந்தி 
ரோகமாகும் . 


வாதக்கிரத்தி 


கறுத்த நிறத்துடன் காரணமில்லாமல் விருத்தி 
அடைந்தும் , குறைந்தும் உடம்பில் பற்பல கட்டிகள் 
ஏற்படும் . இவை குத்தல் , பரவல் முதலியவைகளைக் 
கொடுக்கும் . இது பழுத்து உடைந்தால் அதிலிருந்து சிவப்பு 
நிறமுள்ளஇரத்தம் ஸ்ரவிக்கும் , பின்பு இது மிருதுவாகும் . 


பித்தக் கிரந்தி 


மஞ்சள் நிறமும் சிகப்பு நிறமும் கலந்த கட்டிகள் 
ஏற்பட்டு அவைகளில் எரிச்சல் அதிகமாக இருக்கும் . பழுத்து 
உடைந்தால் இரத்தமும் சீழும் பெருகும் . 


கபக் கிரந்தி 


வெளுத்தும் , கனத்தும் , அரிப்புடனும் , அதிக 
வலியில்லாமல் வீக்கம் உண்டாகும் . பழுத்து உடைந்தால் 
கெட்டியான சீழ் வெளிவரும் . 


ரத்தக் கிரந்தி 


மூன்று தோஷங்களும் கோளாறடைந்து இரத்தத்தை 
முறித்துக்கிருமிகளையுண்டாக்கும் . இக்கிரந்தி 


Xxxix 


மாமிஸத்தையும் நரம்பையும் அநுஸரித்துப் பித்தக் 
கிரந்திகளுக்குள்ள குணங்களைப்பெற்று ரத்தம் ஸ்ரவிக்கும் . 


மாம்ஸக் கிரந்தி 


மாம்ஸத்தை விருத்தி செய்யும் மாம்ஸம் 
முதலானவைகளை அதிகமாகச் சாப்பிடுவதனால் , 
மினுமினுப்புடன் பருத்துக் 

கெட்டியான பற்பல 
கட்டிகளுண்டாகும் . இது பழுத்து உடைந்தால் கபக் 
கிரந்திக்குள்ள குணங்களுடன் கூடிய பெருக்கு உண்டாகும் . 


மேதோ கிரந்தி 


மேதஸை அதிகப்படுத்தும் ரஸாதி வஸ்துக்களைப் 
புசித்து அது 

அது விருத்தியாகும் வாயு அதிகமடைந்து 
மாம்ஸத்திலோ, தோலிலோ , வெளுப்பு நிறமுள்ளதும் , 
மினுமினுப்பானதும் உள்ளே குலுங்குவதுமான சிறு சிறு 
கட்டிகளேற்படும் . இது பழுத்து உடைந்தால் 
பிசினைப்போலக் கருப்பு , சிவப்பு , வெளுப்புநிறமுள்ள சீழ் 
வெளிவரும் . இதனால் தேகம் இளைக்கும் . 


அஸ்திக் கிரந்தி 

எலும்புகள் நொறுங்கி உடம்பிலேயே சிக்குவதால் 
க்கட்டியேற்படும் . 

சிற்சில சமயங்கள் 
விருத்தியாவதும் குறைவதுமாக இருக்கும் . 

நரம்புக் கிரந்தி 

நரம்புகள் புடைத்து ரஸதாதுவின் ஓட்டமில்லாமல் 
தேங்கும் . இரத்த ஓட்டமும் நின்று வாயு அதிகரித்து 
நரம்புகளை முடங்கச் செய்து கட்டிகளைப் பிறப்பிக்கும் . 

வரணக் கிரந்தி 

ஷட்ரஸங்களையும் அதிகமாக உண்பதனால் இந்நோய் 
ஏற்படும் . தேகத்தில் சிறு புண் ஏற்பட்டாலும் , அது வெகு 
எளிதில் விருத்தியாகி மாம்ஸங்களை முடிச்சு முடிச்சாக 


XL 


எழும்பச் செய்யும் . விரணங்களில் ஸஞ்சரிக்கும் வாயு 
அங்குள்ள தூஷித்த ரத்தத்தை உலரச் செய்வதால் விரணங்கள் 
அதிகமாகி எரிச்சலும் , தினவும் அதிகமாகும் . இது 
பெரிதானால் அற்புத கிரந்தி என்ற நோயாகும் . 


கண்டமாலையின் குறிகுணங்கள் 

த்ரிதோஷங்கள் மேதோ தாதுவைத் தூஷித்து , 
மாம்ஸமும் வ்ருத்தியடைந்து , கழுத்து , கண்கள், அக்குள் 
முதலான இடங்கள் 

மினுமினுத்து 

நெல்லிக்காய் 
பிரமாணமுள்ள பல கட்டிகளை உண்டாக்கும் . இவைகள் 
சின்னாட்கள் சென்ற பின் பழுத்து உடையுந்தன்மை 
வாய்ந்தவைகளாகும் . இவற்றுள் சிலவகை அற்ப 
வலியுள்ளவைகளாகவும் , உடைந்து சீழைச் 
சொறிந்து கொண்டும் , அரிப்புடனும் , உஷ்ணத்துடனும் 
இருக்கும் . சிலது அடிக்கடி கிளைத்துக்கொண்டும் , 
வெகுநாளாகியும் அமுங்காதவைகளுமாக இருக்கும் . மேலும் 
இந்நோய் அநேகமாகக் கழுத்தைச் சுற்றிலும் ஏற்படுவதால் 
இதற்குக் கண்டமாலை என்ற பெயரேற்பட்டது . 

அசாத்திய குறிகள் 

இக்கண்டமாலை கட்டியானது அறுகின் வேரைப் 
போல் சிறுசிறு துவாரங்களோடு கூடியிருந்தாலும் , இதனால் 
ஜ்வரம் , இருமல் , வாந்தி , பக்கவலி , தேக இளைப்பு முதலிய 
உபத்ரவங்களேற்பட்டாலும் , அசாத்தியமாகும் . 

அரையாப்புக் கட்டி 

மேற்கூறியபடி குறிகுணங்களுள்ள கட்டிகள் 
தொடையிடுக்குகளிலுண்டானால் அதற்கு அரைய்ப்புக்கட்டி 
என்று பெயர் , 

நாடீவ்ரணம் ( புரை ) 


இப்பகுதியின் ஆரம்பத்தில் கூறியுள்ள விரண வீக்கம் 
நன்கு பக்குவமாகிய பின்னும் அதைச்சிகித்ஸை செய்யாமல் 
அலக்ஷ்யம் செய்தால் அது மாம்ஸம் முதலான தாதுக்களை 


XLI 


அழித்து நாடீவிரணரோகத்திற்குக் காரணமாகும் . சீழ் 
சேர்ந்துள்ள விரணத்தைத் தக்கபடி சுத்தம் 
செய்யாமலிருந்தாலும் அது சர்மம் , மாம்ஸம் , ஸிரை , 
ஸ்நாயு , முட்டுகள் , எலும்பு முதலியவைகளைக் கெடுத்துப் 
புரைஓடும் புண்களை ஏற்படுத்துகின்றது . இதன் சீழ் 
சிறுகச்சிறுக துவாரம் செய்து கொண்டு உள்ளே ஒரு 
குழாய்போல் செல்வதனால் இதற்கு நாடீவிரணம் என்று 
பெயருண்டாயிற்று . இவை 5 வகைப்படும் . 


வாத நாடீவிரணம் 


அதிகக் 


கடுமையானதும் , ஸூக்ஷ்மமான 
முகத்துடனும் , அதிகமான வலியுடனும் , நுரையுடன் கூடிய 
சீழ் அல்லது துர்நீரை இரவு நேரங்களில் அதிகமாக 
வெளிப்படுத்தும் . கருஞ்சிவப்பு நிறமுள்ளதாகவும் 
இருக்கும் . 


பித்த நாடீ விரணம் 


இவ்வகையில் அதிகமான எரிச்சல் , ஜ்வரம் , நாவறட்சி , 
முதலியவைகளுடன் இதிலிருந்து வடியும் நீர் பசுமை 
நிறமாகவும் அதிகச் சூடாகவும் இருக்கும் . பகல் நேரங்களில் 
அதன் பெருக்கு அதிகமாகவிருக்கும் . 


கபநாடீவிரணம் 


கெட்டிப்பட்டும் , மிகவும் வெளுப்பு நிறத்துடனும் , 
பிசுபிசுப்புடன் கூடியதாகவும் , சிறிது இரத்தம் கலந்தும் , 
அரிப்புடனும் வலியுடனும் கூடிய துர்நீர்க்கசிவை 
உண்டாக்கும் . இரவில் இதன் கசிவு அதிகமாக இருக்கும் . 


ஸந்நிபாத நாடீவிரணம் 


அதிகமான ஜ்வரம் , மேல்மூச்சு , மூர்ச்சை , வாயுலரல் 
முதலிய பொதுக்குறியுடன் மேற்கூறிய மூவகையிலும் உள்ள 


XLII 


குறிகளுடன் கூடிய நாடீவிரணமாகும் . இது அஸாத்ய 
ரோகமாகும் . 


சல்யஜ நாடீவ்ரணம் 


சரீரத்தினுட்புகுந்த முள்முதலான சல்யங்கள் 
இருக்குமிடத்திலிருந்தும் அதைச் சுற்றிலுமுள்ள 
படங்களிலிருந்தும் புரையை உண்டுபண்ணும் . அதிலிருந்து 
நுரைத்தும் உஷ்ணமானதும் , இரத்தத்துடன் கூடிய துர்நீர் 
வெளிவரும் . அதிகமான வலியும் உண்டாகும் . இதிலுள்ள 
சல்யத்தை நீக்கினாலொழிய விரணம் இலகுவில் ஆறாது . 


எழுநாயிறு , படுநாயிறு 


எழுநாய ராகி லெழும்வலது பக்கம் 
பழுகாதடி நெஞ்சில் பார்கழுத்தில் - வழுவாமல் 
நொந்து சீழ்க்கொள்ளும் நுகர இடமானால் 
தொந்தபடு நாயறெனச் சொல் . 

(அகஸ்தியர் - 2000 ) 
( இ - ள் . ) 


கழுத்து , நெஞ்சு முதலான இடங்களில் 
வலியேற்பட்டுச் சீழுடன் கூடிய வீக்கம் உண்டாகும் . இது 
வலது புறத்திலிருந்தால் “ எழுநாயறு ” என்றும் , அதுவே 
இடது புறத்திலிருந்தால் “ படுநாயறு ” என்றும் வழங்கும் . 


கன்னமூலம் 


கன்னமூல மதுவலிகாதிலும் 
மன்னியாணியடித்துற வாங்கிலுஞ் 
சென்னி நெத்தி பிடரியுஞ் சேரநோய் 
சொன்ன நீரொடு சோறுங் குமட்டுமே . 

( அகஸ்தியர் - 2000 - 299 ) 


XLII 


( இ - ள் ) 


காதுகளில் வலி ஏற்படும் . நெற்றி , பிடரி , கன்னங்கள் 
முதலான இடங்களில் குத்தலேற்பட்டு ஆகாரமும் இறங்காது . 
இதற்குக் " கன்ன மூலம் " எனப்பெயர். 
வெப்புப்பாவை 


மத்தித்திருந்து வுடல்வற்றிக் 

கனல் போல் மேனி வெதும்பல்செயும் 
அப்புக்காத்து மிகவுண்டாம் 

கைப்புப்புளிப்பை மிகத்தேடி 
உப்பும் வயிறு தனிற்புரளு 

மொரு பக்கத்தேதான்கிடக்கும் 
வெப்புப்பாவை யிதுவென்று 
வியனாமுனிவோர் விளம்பினரே. 

( அகஸ்தியர் 2000 - செய் . 283 ) 


( இ - ள் ) 


உடம்பில் வாயு அதிகமாகச் சேர்ந்து உடம்பு இளைக்கும் . 
நோயாளிகளுக்குக் கசப்புச்சுவை , புளிப்புச்சுவை 

வைகளுள்ள பதார்த்தங்களில் விருப்பம் உண்டாகும் . 
ஜ்வரமேற்படும் . வயிறு உப்பும் . ஒரு பக்கத்தில் வலியும் , 
வீக்கமும் உண்டாகும் . 
மகோதரம் அல்லது பெருவயிறு நோய்க்குக் காரணம் 


தும்பிதேரைவிடுநீரால் தோஷந்திரண்ட சுனைநீரால் 
கம்பினுமியால் நெல்லுமியால் மயிரிலாம்பு தான் கட்டிச் 
செம்பொன் மகரக் குழைமடவாய் தினமுமுன் 

மேலுண்பதனால் 
வம்புமுலையாளிடு மருந்தால் மகோதரநோயும் வந்திடுமே . 

( அகஸ்தியர் 2000 - 252 ) 


( 


* 


கறிமுள்ளெலும்பால் மயிரதனால் " என்ற பாடபேதமும் உண்டு 


XLIV 


( இ - ள் . ) 


தும்பி , ( தட்டான் பூச்சி ) தேரை முதலியவைகளின் 
சிறுநீர் உடம்பின்மேல் விழுவதாலும் , ஓரிடத்திலும் 
வெளியேறாமல் தேங்கி அசுத்தங்களுடன் கூடிய சுனைநீரை 
உட்கொள்ளுவதனாலும் , கம்பு , நெல் முதலான 
தான்யங்களின் உமி வயிற்றில் சிக்கிக்கொள்வதாலும் , மயிர் 
குடலில் தங்குவதாலும் , அதிக அளவில் சாப்பிடுவதனாலும் , 
இடுமருந்து முதலியவைகளினாலும் மகோதர நோய் 
சம்பவிக்கும் . 


குறிகள் 


அங்கமுமுடைக்க வீங்கிவரமெலிந்தாக மாகி 
மங்கிய வுதரந்தன்னில் வாயுவுஞ்சலமுங் கோர்த்து 
கங்குல்சேர் நேரமாகில் கடியதோர் வாதை பண்ணு 
மங்குல் சேர் குழலி னாளே மகோதரமென்ன லாமே . 

( அகஸ்தியர் 2000 - 253 ) 


( இ - ள .) 


உடலெங்கும் வீக்கம் , மார்புப்பக்கங்களில் இளைப்பு 
நாவரட்சி , வயிற்றில் வாயுவும் , நீரும் அதிகமாகச் சேர்ந்து 
குலுங்குதல் , இரவு நேரங்களில் உபாதையின் அதிகரிப்பு 
முதலான குறிகள் உண்டாகும் . 


மகோதர அசாத்யக் குறிகள் 


மேலோடு வயிறுமூதி மிகைக்கவே வீங்கும் போது 
ஊசிபோலு தரம்நொந்து உதரமுங்காலும் வீங்கி 
பாசிபோல் கண்சிவந்து பசுந்துடல் நீலம்போலாய் 
கூறிடவேண்டாமிந்தக்குணமிது கண்டபோதே 
சாவதே திண்ணமென்று சடக்கெனவிரைந்து 

போமே . 
( அகத்தியர் 2000 - 34 ) 


XLV 


(இ - ள். ) 


வயிறு மிகப்பெரிதாகும் . குத்துவலியுண்டாகும் . வயிறு 
கால்கள் முதலான இடங்களில் அதிகமான வீக்கம் , கண்களில் 
சிவப்பு , உடலில் நீலநிறம் முதலிய குறிகள் ஏற்பட்டால் 
நோயாளி இறப்பது திண்ணம் என்று அறிந்துகொள்ளவும் . 


பிளவையின் குறிகள் 


பெரியபிளவை முள்ளெலும்பில் 

பெருக்கப் பிளக்கும் நடுமுதுகி 
பெருமையதுவு மாறாம 

லடங்காவுழலையது வெடுக்கும் 
மரியப் பொன்னினாவாரையல்லி 

யதுவும் புன்னைக் காயளவு 
உரியப்பழமோர்தனிற் குடிக்க 
உழலைதவன மோடிடுமே . 

(அகஸ்தியர் - 2000 ) 


2 


( இ - ள் . ) 


முள்ளெலும்பின் மேல் இப்பிளவை ஏற்பட்டு 
வெட்டுவதைப் போன்ற வலியைத் தரும் . தாங்கவொண்ணாத 
எரிச்சலும் உண்டாகும் . இதற்கு மருந்தாவது . 


பொன்னாவரை , அல்லி இவ்விரண்டையும் ( புஷ்பங்கள் ) 
புன்னைக் காயளவெடுத்து நன்றாக அரைத்துப் புளித்த 
மோரில் குழப்பி அருந்தவும் . எரிச்சல் நிற்கும் . 


முதுகிடுமையந்தன்னில் 

முள்ளந்தண்டதனைப்பற்றி 
பதுமமாய் காய்கள் போல 

பிளவையும் பலகண்ணாகில் 


XLV 


மதியுறு மருந்தினாலும் 

மற்றுள கருவியாலும் 
விதியின்படி யேதென்ன 

வேதமாமுனிவர் சொன்னார் . 


3 


( இ - ள் . ) 


முதுகின் நடுவிலுள்ள முள்ளந்தண்டின் மேல் சிறு சிறு 
தாமரை மொட்டின் பிரமாணமுள்ள பற்பல கண்களுடன் 
கூடிய கட்டிகள் உண்டாகும் . 


வைகளை 


மருந்துகளினாலும் , 
சிகித்ஸைகளினாலுமே ஆற்றக்கூடியவை . 


சஸ்திர 


பக்கப்பிளவை 


மார்பினி லீரல்தன்னில் மறுப்படாத் தண்டு கோல் போல் 
நேர்படச் செம்மையாக்கி நிற்பதே வரவு நெஞ்சில் 
கார்செறி குழலினாளே கருவியால் கீறிக்காரம் 
பேர்படக் கட்டப்பக்கப் பிளவையும் விட்டுப்போமே . 6 


முதுகிற் புறத்திலுறைபோல முள்ளந்தண்டி தனைத்தப்பி 
யிதுவேவந்தால் மரணமில்லை யெனவேகண்க 

ளடைபடுமென் 
றதிலேமேனி குளிர்ஜ்வரமு மதனோடுழலை கழிச்சலுட 
னிதுதான்பக்கப்பிளவையதுக் கினிதாங்காலைக்கீறியிடே . 7 

( அகஸ்தியர் 2000 - ஏடு . 248 ) 


( இ - ள் .) 


மார்பு , ஈரல் , முதலான இடங்களில் தண்டுகோல் 
போன்ற வீக்கமேற்படும் . இதனைச் சஸ்திரத்தினால் கீறிக் 
காரம் வைக்க குணமுண்டாகும் . 

இப்பிளவை முள்ளந்தண்டைத்தவிர முதுகின் மற்ற 
பாகங்களில் ஏற்பட்டால் சுக சாத்யமாகும் . இருந்தாலும் 


XLVII 


பிளவையின் கண்களடைபட்டு , உடம்பில் குளிர் 
ஜ்வரமும் , எரிச்சலும் கழிச்சலும் உண்டாகுமாதலால் அதைச் 
சாஸ்திரத்தினால் கீறி ஆற்றிவிடுதல் நல்லது . 


பிளவையின் ஸ்தானங்கள் 


பிளவைபிறக்கும் வகைகேளீர் பிடரிகன்னந்தலைமுதுகு 
வளமதிடுப்பு மார்தனிலே வரு நோய் பந்து கமலம் போல் 
துளையதாகிக்கண்வெடித்துச் சுற்றித்தோன்றுமென்றுயர்ந் 
ரளகபாரமுலையாளே யறிந்தே புவியிலுரையீரோ. ( தோ 

( அகஸ்தியர் குணவாகடம் - 297 ) 


இ - ள் .) 


கழுத்துப்பிடரி , கன்னம் ,தலை , முதுகு , இடுப்பு , மார்பு , 
முதலிய இடங்களில் பந்து , தாமரைமொட்டு முதலியவை 
களைப் போன்ற கட்டிகளேற்பட்டு அதில் பல கண்களும் 
ஏற்படும் . 


நீராம்பல் ( நீராமை )(Dropsy ) 


உடம்புமுலர்ந்து யிருமலுண்டாய் 

யுதரம் வீங்கி நாவறண்டு 
துங்கண்வெளுத்துப் புறங்காலுந் 

தடித்து வீங்கித் தாகமுமாய் 
அடந்தே மூச்சு மிகத்தோன்று 

மனத்தால் மிகவேவுண்டாகும் 
மடந்தாய் சொன்னோம் நீராம்பல் 

வருந்துங்குணங்களிவைதானே. 


249 


“ திமிருண்டாய் ” என்னும் பாடபேதம் . 
2 " யுதரம் வீங்கியுள்ளடைந்து ” என்றும் பாடம் 


XLVII 


மார்பின்கீழ் வயிறு தாழ்ந்து 

வகைப்பட வீக்கமாகி 
நேரொத்த காயம் வற்றி 

நிறமது வெளுத்து நாவுந் 
நீர்வற்றித்தண்ணீர்தேடும் 

நினைவற்றுப் பலவுங் கேட்கும் 
வார்கட்டு முலையாய்ச் சொன்னோம் 

வயிற்றி நீராம்பலாமே . 250 
( இ - ள் . ) 

உடம்பு இளைத்து இருமலேற்படும் . வயிறு வீங்கும் . 
அடிக்கடி நாவரண்டு தாகமேற்படும் . கண்கள் வெளுத்துப் 
புறங்கால்கள் வீங்கும் . மூச்சுத் திணரலுண்டாகும் . மனதில் 
வேதனையுண்டாகும் . மேல்வயிறு உள்ளே போகும் . 
(உட்செல்லும் ) . அடிவயிற்றில் வீக்கமுண்டாகும் . நாக்கு 
வெண்மை நிறத்தையடையும் . இக்குறிகள் காணப்பட்டால் 
அது நீராம்பல் ரோகமாகும் . 
பேராம்பல் ( பேராமை ) ( General Anasarca ) 
வீங்குஞ்சலமுமிகக்கோற்கும் 

மிகுந்தே பொருமுமுடலெங்கும் 
தேங்கும் வாங்கும் முகந்தன்னைத் 

தேடுமறுகித்துயர் மிகுந்திருக்குங் 
தாங்குங்கண்ணு மேல் மூச்சுஞ் 

சோபையும்பின் தாபிக்கும் 
எங்குமிகவே பேராம்ப 

லிதுவே செய்யுங் குணந்தானே . 251 
( இ - ள் . ) 

உடம்பெங்கும் வீக்கமுண்டாகும் . சருமத்தில் நீர் 
ததும்பி நிற்கும் . முகத்தில் சோகக் குறிகள் காணும் . கண்கள் 
சொருகும் . மேல் மூச்சு அதிகமாக இருக்கும் . உடம்பில் 
எரிச்சலுண்டாகும் . இதனைப் பேராம்பல் என்று கூறுவர். 


XLIX 


கரப்பான் ரோகக் குறிகள் 


அகஸ்தியர் குணவாகடத்திலிருந்து ) 


வாதகரப்பான் 


வீங்குங்குத்தி மிகவுழைந்து 

விடம் போலுடலத் திமிர்த்து கொண்டு 
அங்கம் புண்ணில் சலம் விழுந்தா 

லதுவுந்தினவு சொறிசெய்யில் 
நீங்கிச் செவ்வே தீராது 

நெடுநாட்பட வே பகிநிற்கும் 
தேங்கச்சுட்டுப் புகைத்துவிடத் 

தீரும் வாதக் கரப்பனிதே. 


தலையுங்கனத்து காலெரிந்து 

தறுகாவுடம்புந்திமிருண்டாய் 
யுலையுங்காலும் வீக்கமுமாய் 

யுளையாதிருக்கு முறுப்புளையுங் 
களையும் மலையுஞ் சரீரதேர் 

மிகுந்து வலுவைக் குறைத்து வரும் 
வலுவுங் குலையுங் குன்மவாதங் 

கொடிய கரப்பன் தானாமே . 


நொந்துதான் கனத்துமிக்க 

நோவுடைப் புண்கள் தன்னில் 
வந்துவல்லாயுதங்கள் 

வடுவறத் தைத்திடத்தில் 
சந்துதாழ் மொழிபெருத் 

தசைவுதானங்களாகிற் 
வந்துதான் தொடுக்குஞ் சேதி 

வாதமாங்காப்பானாமே . 


Parco IV 


L 


( இ - ள் . ) 


உடம்பில் வீக்கமும் , குத்து வலியுமுண்டாகும் . 
விஷத்தைச் சாப்பிட்டது போல் உடம்பெங்கும் 
திமிரேற்படும் . அங்கங்களிலேற்பட்ட புண்களில் ஜலம் 
வடியும் . அதிகமான அரிப்பு உண்டாகும் . அதைச் சொறிந்தால் 
இலகுவில் 

ஆறாத விரணமாகும் . வைகளுக்கு 
புகையிட்டால்தான் குணமாகும் . 


தலையில் பார உணர்ச்சி , கைகால்களில் எரிச்சல் , 
உடம்பில் திமிர் , காலில் வீக்கம் , உறுப்புகள் அதனதன் 
வேலைகளைச் செய்யாமலிருத்தல் , சரீரத்தின் பலம் குன்றல் , 
முதலான குறிகளும் காணும் . 


புண்களின் அடிபாகம் கனமாகி அதில் ஆயுதங்கள் 
தாக்கினால் அவை நாளாவட்டத்தில் வாதகரப்பான் 
ரோகத்தைத் தோற்றுவிக்கும் . 


வாதகரப்பான் 


கால்தலையுடம்பதெங்கும் கனக்கவே சிறு சிறங்காய் 
சேலது கடிவதத்தித் தினவுடன் சொறிவதாகிச் 
சாலவே காதுநாசி மிடறுதான் தாதாராகில் 
மால்தரு மடந்தைமாதே வரட்சிசேர் கரப்பானாமே . 43 


வார்சொல்லறிந்து வசங்காதே வரட்சிக்கரப்பான் 

வகை கேளீர் 
ஊறுஞ்சொறிதான் பரபரத்து யுடம்பு மிகவே 

பதைப்புண்டாய் 
தீருமிருந்து பரந்தேனுந்திதமாய்ச்சாம்பல் பொருக்கேறு 
மாறுமொருவற் குண்டென்னில் சடாய்ப்புலால்மேல் 

நாறுவதே . 65 


(இ - ள். ) 


தலை , உடம்பு , முதலான டங்களில் கனம் 
அதிகமாகும் . சிறுசிறு சிறங்குகள் அதிகமாகி அரிப்பு 
ஏற்படும் . காதுகள் , மூக்கு முதலான விடங்களிலும் இது 
பரவும் . 
உடம்பில் , 

சொறிகளேற்பட்டு , உடம்பில் சிறு 
வீக்கமுமேற்படும் . நன்றாகச் சொறிந்துவிட்டால் 
அவ்விடத்தில் சாம்பல் நிறமுள்ள பொருக்குகள் ஏற்படும் . 

மண்டைக்கரப்பான் 


சிரசில் வலிக்கும் மயிர்காலிற் 

சிறங்காயழிஞ்சப் புண்ணாகும் 
பரவிச் செவியில் சீழ்பாயும் 

பக்கங்கழுத்தடி கண்டுகட்டும் 
விரசங்கொண்டு வேதனையு 

மிகவும் பிடரிதலை நோகும் 
வரசேயறிந்த குழல் மடவீர் 

மண்டைக்கரப்பான் குணந்தானே. 
( இ - ள் . ) 

தலைவலி அதிகமாகும் . மயிர்கால்கள் தோரும் 
சிறங்குகளேற்பட்டுப் புண்களாகும் . காதுகளிலிருந்து சீழ் 
வெளிவரும் . அருசியுடன் வேதனை அதிகமாக இருக்கும் . 
கழுத்துகளின் பக்கங்களினடியில் கரளைகள் உண்டாகும் . 
இவை ( enlargement of glands) “ மண்டைக்கரப்பான் 
குணங்களாகும் . 


குறி 


விஷ பாகம் 


வீங்கும்வற்று மொருபக்கம் மேனிவரண்டு வெளிறிடுங்கண் 
தூங்குந்தலையுங்கனத்து நிற்கும் துயரம் மிகுந்து தாகிக்கும் 
வாங்கிப் பொசிக்கமாட்டாது வாயுவுடலில் விஷம் போல 
ஏங்கிக் கொல்லும் விஷபாகமிதுவே செய்யுங் குணமாமே . 

( அகஸ்தியர் 2000 - செய் 1513) 


LII 


( இ - ள் .) 

உடம்பில் வீக்கம் ஏற்பட்டுப் பின்பு அது குறையும் . 
உடம்பில் வரட்சி அதிகமாகி வெளுப்பாகும் . தூக்கம் , 
தலைபாரம் , இவைகளுடன் தாகம் மிகுந்து காணும் . சாப்பாடு 
செல்லாது . உடலில் வாயுநிற்கும் . பின்பு வாதனை அதிகமாகி 
உயிரையும் மாய்க்கும் . இவைகள் விஷபாகத்தின் 
இலக்ஷணங்களாகும் . 
( கீழ்க்கண்ட கரப்பான் ரோகங்களின் 

குறிகள் 
பாலவாகடத்திலிருந்து எடுக்கப்பட்டவை ) 

பித்தக்கரப்பான் குறிகுணம் 


தலைவலி, தேகத்தில் சூடு , வாந்தி , சில சமயங்களில் 
கடுமையான ஜ்வரம் , உடம்பு சிவப்பாதல் , கண்கள் பசுமை 
நிறத்தையடைதல் , மலபந்தம் , முதலான குறிகள் காணும் 


கபக்கரப்பான் 


நன்றாகப் பேச இயலாமை . மார்படைப்பு , நெஞ்சு , 
மார்பு முதலானவைகளில் புண்களேற்படுதல் , தலைவலி , 
வாய் புண் உண்டாதல் , முதலான குறிகளால் “ கபக்கரப்பான் " 
என்று தெரிந்து கொள்ளவும் . 


அரிகரப்பான் 


இலிங்கப்புற்று , யோனிப்புற்று , உடலில் ஆறாத 
புண்கள் , அரிப்பு உடல் ஆக்ருதி மாற்றம் , முதலான 
குறிகளுடன் இரு துடையிடுக்குகளிலும் விரணமாகி 
அதிலிருந்து நீர் வடிதல் , உடம்பு இளைப்பு , வாட்டம் 
முதலான குறிகுணங்களும் ஏற்படும் . 

ஊதுகரப்பான் 

குளிர் ஜ்வரம் , உடம்பெங்கும் சிறு கட்டிகளேற்படல் , 
செயலின்மை , உடலில் வீக்கம் , மூக்கில் புண் உண்டாதல் 
முதலான குறிகுணங்கள் தோன்றும் . 


LII 


சூலைக் கரப்பான் 
முகவாட்டம் , உடலில் 

வெடிப்புகள் காணல் 
முழங்காலை நீட்டவும் , மடக்கவும் முடியாமை , கையினால் 
உணவு உட்கொள்ள முடியாமை , மயக்கம் 

முதலான 
குறிகளேற்படில் அது சூலைகரப்பானாகும் . 

வெடி கரப்பான் 


உடல் வீக்கம் , கீல்களில் கண்டு கண்டான வீக்கம் , 
ஜ்வரம் , தலைவலி, அரிப்பு முதலான குறிகளேற்படும் . 

பொரி கரப்பான் 


உடம்பில் சிவப்பு நிறமுள்ளதடிப்புகள் , அவை பழுத்து 
உடைந்தால் , அவைகளில் தாங்க முடியாத எரிச்சல் , 
நாவரட்சி , மனப்ராந்தி முதலான குறிகளுண்டாகும் . 

சட்டைக் கரப்பான் 


மூட்டுகளில் வலியுடன் கள்ளிப்பூவைப் போன்ற 
சிறங்குகளேற்படும் . அதிலிருந்து துர்நீர் கசியும் . உடலில் 
உஷ்ணம் , மலச்சிக்கல் , தலைவலி , ஆகாரத்தில் வெறுப்பு , 
முதலான குறிகளும் ஏற்பட்டால் அது சட்டைக் கரப்பான் 
ஆகும் . 


ஓடு கரப்பான் 


மூட்டுகளில் வீக்கம் ஏற்பட்டு அவைகளை நீட்டவும் 
மடக்கவும் முடியாமை . நரம்புகளில் வலியேற்பட்டுக் 
குத்து வலி ஏற்படல் , 

மலச்சிக்கல் , உடம்பில் 
தடிப்புகளேற்பட்டுப் பின்பு வீக்கங்கள் 

முதலான 
குறிகளேற்படும் . இது ஓடு கரப்பான் என்ற நோயின் 
குறிகளாகும் . 


கருங்கரப்பான் 


காரணஎமில்லாமல் அழுகை , ஜ்வரம் , குழந்தை 
பாலுண்ணாமை , உடல் நிறவேறுபாடு , நரம்புகள் பசுமை 


LIV 


நிறமடைதல் , கையிற்றங்காது துள்ளிவிழுதல் , கால் , 
முகங்கள் முதலான 

விடங்களில் வீக்கம் முதலான 
குறிகளேற்படும் . 


செங்கரப்பான் குறிகுணம் 


ஜ்வரம் , உடம்பு வலி , வீக்கம் , அனத்தல் , அரிப்பு , 
வியர்க்குரு , முகம் கருமை நிறம் அடைதல் , உடம்பு 
சிவப்படைதல் முதலிய பற்பல குறிகளுண்டாகும் . இது 
அசாத்யமாகும் . 


கொள்ளிக்கரப்பான் 


வயிறு வீக்கம் , மலபந்தம் , 

மலபந்தம் , உடல் மெலிதல் , 
குரற்கம்மல் , விக்கல் முதலான குறிகள் உண்டாகும் . இதில் 
கொள்ளுக் கரப்பான் என்ற ஒரு வகையும் உளது . கொள்ளின் 
நிறத்தையொத்த தட்டையானதடிப்புகள் உடம்பு முழுவதும் 
ஏற்படும் . இதற்குக் கொள்ளை அவித்து அதிலிருந்து கிளம்பும் 
ஆவியைக் கரப்பான் புண்களில் பிடித்தல் வழக்கம் . ஆனால் 
கொள்ளிக்கரப்பான் என்ற நோயால் பீடிக்கப்படும் 
குழந்தைகள் பிழைப்பது அரிது . 


தோஷக் கரப்பான் 


தேகத்தினால் உள்ளும் , மேலும் நடுக்கத்துடன் கூடிய 
ஜ்வரம் உண்டாகும் . உடம்பு அழன்று புண்களேற்படல் , 
கள்ளின் வாடை வாயிலிருந்து வீசுதல் , உடல் வீக்கம், மூக்கில் 
அரிப்பு , தீராத அழுகை முதலானவை ஏற்படும் . 


வாலைக் கரப்பான் குறிகள் 


கால் கடுப்பு , கீல்கள் , கழுத்து , இவ்விடங்களில் சருமம் 
வெடித்துப் புண்கள் முதலானவைகளேற்படும் அதிலிருந்து 
நீர்வடியும் . உடம்பு இளைத்தல் , முதலான குறிகளும் 
உண்டாகும் . 


LV 


வீங்கு கரப்பான் குணம் 


உடம்பில் வீக்கங்கள் கட்டுக்கட்டுகளாக உண்டாகி 
பின்பு புண்களேற்பட்டு எரிச்சலுண்டாகும் . எரிச்சல் 
நின்றபின் அதிலிருந்து நீர் வடியும் . இது வீங்கு கரப்பான் 
ரோகம் . ஆகும் . 


விப்புருதிக்குறி குணங்கள் ( வித்ரதி ) 

இது சீழுள்ள கட்டிகளைக் குறிக்கும் . வாதாதி 
தோஷங்கள் சர்மம் , இரத்தம் , மாம்ஸம் , மேதஸ் என்கிற 
கொழுப்பு முதலானவைகளை தூஷித்துப் பின்பு கிரமமாக 
அஸ்தி முதலான ஆழமானதாதுக்களைப்பற்றி விருத்தியாகி 
பெருத்த வீக்கத்தை உண்டுபண்ணுகின்றன. பின்னர் இது 
மெதுவாகப் பழுத்து உடையும் . 


வாத வித்ரதி 


கறுப்பு அல்லது சிவப்பு நிறமுள்ள கட்டிகள் உண்டாகி 
அவை சில சமயங்கள் பெரிதாகவும் , சில சமயங்களில் 
சிறியதாகவும் ஏற்பட்டு , அதிக வேதனையுள்ளதாகவும் 
இருக்கும் . 


பித்த வித்ரதி 


பழுத்த அத்திப்பழம் போன்ற நிறமுடையதாகவும் , 
ஜ்வரம் , எரிச்சல் முதலானவைகளோடு கூடியவைகளாகவும் , 
சீக்கிரத்தில் பழுக்கும் தன்மையுள்ளதாகவும் இருக்கும் . 


கப வித்ரதி 


அகல்போன்று அகன்றும் , வெண்மை 
நிறமுள்ளதாகவும் , குளிர்ச்சியாகவும் , பளபளப் 
புள்ளவைகளாகவும் வேதனைக் குறையுள்ளதாகவும் வெகு 
மெதுவாகப் பக்குவமடையுந் தன்மையுள்ளவைகளாகவும் 
இருக்கும் . கொட்டாவி அருசி முதலான குறிகளும் 
உண்டாகும் . 


LV 


ஸந்நிபாத வித்ரதி 


பற்பல நிறங்களுள்ளதாகவும் , மிகுந்த வலியுடன் 
கூடியதாகவும் , சீழுடன் கூடிய திரண்டு வராத கட்டியுடனும் 
மிகப் பெரிதாகவும் இருக்கும் . 


ரக்த வித்ரதி ( Haemotoma ) 


வித்ருதிக் 

கட்டி 

கறுமை நிறமுள்ள 
கொப்பளங்களினால் சூழப்பட்டுள்ளதாக இருக்கும் . எரிச்சல் 
அதிகமாகும் . தாகம் , ஜ்வரம் முதலான குறிகளுமுண்டாகும் . 
புருஷர்களுக்கு வெளிப்புறத்திலும் ஸ்திரீகளுக்கு உட்புறமும் 
இந்நோய் காணும் . 


அபிகாதஜ வித்ரதி 


கத்தி முதலான ஆயுதங்களினால் தாக்கப்பட்டவன் , 
விரணரோகிக்குள்ள பத்யங்களை அநுஸரிக்காமல் 
இருந்தால் , அடிபட்டதாலேற்பட்ட வெப்பம் வாயுவினால் 
தேகம் முழுவதும் பரவி , இரத்தத்துடன் கூடப் பித்தத்தையும் 
அதிகரிக்கச் செய்து இந்நோயை உண்டாக்கும் . ஜ்வரம் , 
நாவரட்சி , அழற்சி முதலியவைகளும் ஏற்படும் . 


அந்தர் வித்ரதி ( abscess of Internal Organs) 


தோஷங்கள் கோளாறடைந்து குல்மரூபமாகவோ, 
புற்றைப்போன்றோ , நன்றாகப்படர்ந்தோ உடலின் உட்புற 
அவயவாதிகளில் 

விருத்தியை 

உண்டாக்குகின்றன , 
அவைகள் எந்தெந்த அவயவங்களைப் பாதிக்கின்றனவோ 
அந்தந்தப் பெயர்களையும் அடையும் . 


சூத வித்ருதியில் - அபானவாயு தடைப்படும் 


வஸ்திவித்ருதியில் - சிறுநீர் மிகுந்த கஷ்டத்துடன் 
வெளிவரும் . 


LVII 


நாபி வித்ருதியில் விக்கலுண்டாகும் . மேலும் 
தேகத்தில் தாங்கவொண்ணாத வலியும் , மனக்குழப்பமும் 
ஏற்படும் . அபானவாயுப்ரகோபமும் அதிகரிக்கும் . 


வங்க்ஷண வித்ரதி 

பின்பக்கத்தில் 
தொடையிடுக்குகளிலும் பிடிப்பும் , கடுமையான 
வலியுமேற்படும் . 


ப்லீக வித்ரதி - மூச்சுத்திணரல் அதிகமாயிருக்கும் . 


இருதய வித்ருதி - கால் , கை முதலான அங்கங்களில் 
பிடிப்பு ஏற்பட்டு வலியும் , இருமலும் உண்டாகும் . 


யக்ருத் வித்ருதி - ( Liver abscess ) பெருமூச்சும் , 
விக்கலும் அதிகமாகும் . 


க்லோம வித்ருதி - ( Left lung abscess ) நாவரட்சி 
அதிகமாகும் . 


தோஷங்கள் வெளிவரும் மார்க்கம் . 

நாபிக்குமேல் ஏற்படும் கட்டிகள் பக்குவமடைந்தால் 
அந்த தோஷம் வாய்மூலமாக வெளிவரும் . நாபிக்குக் கீழ் 
உண்டாகிப் பக்குவமடைந்த வித்ருதிகளின் தோஷங்கள் 
குதத்தின் மூலமாகவே வெளியாகும் . 

பக்ந நிதானம் ( fractures ) 


பக்னம் இருவகைப்படும் . “ ஸந்தி பக்தம் ” ( மூட்டு 
நழுவுதல் ( Dislocation of Joints ) , என்றும் “ காண்ட பக்நம் ” 
எலும்பு முறிதல் ( Fractures ) என்றும் அவைகளுக்குப் 
பெயர்களாகும் . 


ஸந்நிபக்த லக்ஷணங்கள் 


கோளாறடைந்த மூட்டுகளை நீட்டும்போதும் ,, 
மடக்கும் போதும் ,அல்லது திருப்பும் போதும் வலி அதிகமாக 


LVIII 


இருக்கும் . ஒரே நிலைமையில் வைத்திருந்த போதிலும் வலி 
அதிகமாகும் . அந்த பாகத்தைத் தொடவும் முடியாது . மேலும் 
அம்மூட்டை நீட்டவோ அல்லது மடக்கவோ முடியாத 
நிலமையும் ஏற்படும் . இவை " மூட்டு நழுவு ” தலின் 
குறிகளாகும் . 


வகைகள் 


உத்பீஷ்டம் - மூட்டில் சேரும் எலும்புகளின் முனைகள் 
ஒன்றோடொன்று தேய்வதுடன் வீக்கமும் உண்டாகும் . இரவு 
நேரங்களில் வலி அதிகமிருக்கும் . 


விச்லிஷ்டம் மூட்டுகள் விலகிவிடுதல் என்ற 
இவ்வகையில் எப்போதும் வலியிருக்கும் . 


விவர்திதம் - மூட்டிலுள்ள எலும்புகள் ஒன்றின் மேல் 
ஒன்று ஏறிக்கொண்டு வீக்கத்துடன் வலியையும் 
உண்டாக்கும் . இரவு வேளைகளில் வலி அதிகரிக்கும் . 

திர்யக்கதம் - ஸந்தியை விட்டு எலும்பு விலகி 
குறுக்காகப் பாய்ந்துவிடும் . வலி அதிகமாயிருக்கும் . 

ஊர்த்வக்ஷிப்தம் - எலும்புகள் தன் நிலைமைகளை 
விட்டு ஸந்தியின் மேலே தூக்கிக்கொள்ளும் . கடுமையான 
வலி உண்டாகும் . 


அதஃக்ஷிப்தம் - ஒரு எலும்பு தன் ஸ்தானத்தை விட்டுக் 
கீழ்நோக்கி நழுவ 

ஒன்று 
சேராமலிருப்பதுடன் அதிகமான வலியும் உண்டாகும் . 


அதன் 


முனைகள் 


காண்டபக்நத்தின் குறிகள் 


அவயவம் 

துவளல் , வீக்கம் , வலி , ஒடிந்த 
எலும்புகளைச் சேர்த்து இணைத்தால் நறநற என்ற சப்தம் 
( Cripitation ) தொடமுடியாத வலி , குத்தல் , துடித்தல் , 
அவயவத்தை எப்படி வைத்தபோதிலும் வலி தாளாமை 
முதலியவைகளாம் . 


LIX 


வகைகள் 


காகடக 


பக்நம் எலும்பின் நடுபாகத்தில் 
அடிவிழுவதனால் அவ்விடம் நசுங்கி அதன் இருபுறங்களும் 
உயர்ந்து தோன்றுதல் 


அச்வகர்தம் எலும்பின் மத்யபாகம் வரை 
நசுங்குவதால் ஏற்படும் கோளாறு 


விசூர்ணிதம் - எலும்பு பொடியாகுதல் 


பிச்சிதம் - எலும்பு நன்றாக நசுங்கிவிடுதல் . 


அஸ்தி சல்லிகா - எலும்பின் மேல் பாகத்திலுள்ள 
மெல்லிய தோலின் சிதைவு . 


காண்ட பக்நம் - எலும்பு இரண்டு துண்டுகளாகப் 
போதல் 


அதிபாதிதம் - துண்டுகள் நன்றாக ஒடிந்து ஒன்றின் 
மீதொன்று ஏறிக்கொள்ளல் . 


மஜ்ஜாகதம் - எலும்பினுள்ளிருக்கும் சோறு வெளி 
வருதல் 


ஸ்புடிதம் - அடியினால் எலும்பில் , சிறிய பிளவு 
ஏற்படுதல் , 


வக்கிரம் - எலும்பு வளைந்து போதல் ( Green Stick 
Fractures )) 


சின்னம் - எலும்பின் நீளவாட்டத்தில் ஏற்படும் பிளவு . 


பாதவன்மீக ரோகம் ( கால்ப்புற்று ) ( Cancer ) 


கபப்பிரதானமான தேசங்களில் வாசம் செய்தல் , 
மலஜலம் ஊறிய பதார்த்தங்களைப் புசித்தல் , கபத்தை வ்ருத்தி 
செய்யக்கூடிய பதார்த்தங்களைப் புசித்தல் , அதிகமான ஸ்திரீ 


LX 


ஸங்கம் 


அதனுடன் 


முதலியவைகளினால் தொடையில் கயம் 
விருத்தியாகும் . பின்பு சிறுகச் சிறுக வாத பித்தங்களும் 

ஒன்று சேர்ந்து துர்மாம்ஸத்தை வளர்க்கும் . 
அவ்வாறு மாம்ஸம் விருத்தியாகும்போது , அரோசகம் 
முதலான குறிகளும் ஏற்படும் . இதனாலேற்படும் புண்கள் 
எளிதில் ஆறாது . 


பவுத்திர ரோக வகைகளும் குறிகுணங்களும் 

( யூகிமுனி வைத்ய சிந்தாமணியிலிருந்து ) 
ஆசனப் பவுத்திரம் 

உடம்பு இளைக்கும் . குதத்தில் அரிப்பு உண்டாகும் . 
லேசாக ஜ்வரமடிக்கும் . பின்பு ஆஸன வாயினருகில் குத்து 
வலியுடன் சிறு கொப்புளமுண்டாகும் . உடம்பில் 
நடுக்கலும் , மயக்கமும் ஏற்படும் . மலத்துடன் இரத்தமும் 
சீழும் விழும் . 

கொடிப்பவுத்திரம் 
சடையைப்போல் 

குதப்பிரதேசத்தில் வீக்கம் 
உண்டாகும் . அதன் அடிகனத்துப் புண்ணாகி அங்கு 
பருத்திக்கொட்டைப் பிரமாணமுள்ள மாம்ஸ 
முளையேற்படும் . உடம்பில் வெளுப்பு நிறமும் , 
துர்நாற்றமும் அதிகமாகும் . 

பக்கப் பவுத்திரம் 

ஆண்குறியின் விதைகளுக்கிடையேயுள்ள நரம்பு 
( ஸீவனி ) சம்பந்தப்பட்டு வலப்பக்கமோ அல்லது 
இடப்பக்கமோ தடித்துப் பழுத்து உடைந்து செந்நிறமுள்ள 
நீர்க்கசிவை வெளிப்படுத்தும் . அதன் வழியே சிறு நீரும் 
கசியும் . 


மூலப் பவுத்திரம் 

ஆஸனத்து வாரம் பெரிதாகிப் பொருக்கமுடியாதபடி 
குத்துவலியேற்பட்டு நரம்புகள் புடைத்துப் கருணைக் 


LXI 


கிழங்கின் குருத்தைப் போல் முளையேற்படும் . இதிலிருந்து 
செந்நிறமுள்ள நீர் முதலில் கசியும் . பின்பு முளையுடைந்து 
துர்நாற்றமுள்ள நீர் வெளிவரும் . 


கிரந்திப் பவுத்திரம் 


ஆஸனத்தில் கடுப்பு அதிகமாகிக் கட்டியேற்பட்டுப் 
பழுத்து உடையும் . பவுத்திரத்தினுள் கொடிகள் போல் 
புரைகள் ஏற்படுவதுடன் ஆண்குறியிலும் புண்கள் 
உண்டாகும் . உடம்பில் நாற்றத்துடன் வியர்வைத்துளிகள் 
காணும் . ஆண்குறிக்கடியில் வீக்கமும் உண்டாகும் . 


மேகப் பவுத்திரம் 


விதைகளில் நீர் சுரந்து பின்பு அது உடைந்து பனி நீர் 
போன்று வெளியாகும் . சிறிது நாட்கள் சென்றால் சீழாகவும் 
அது மாறும் . குளிர்ஜ்வரம் அன்னத் வேஷம் , கைகாலெரிவு , 
உடம்பு இளைத்தல் , மதமதப்பு முதலான தேகசம்பந்தமான 
குறிகளும் காணும் . 


ஆசனக் கண்டமாலை 


ஆஸனத்தில் அம்புகுத்துதலைப் போன்ற வலி , 
தேகத்தில் பீதி , ஜ்வரம் முதலானவைகளுடன் 
மலத்வாரத்திற்குச் சமீபத்தில் பற்பல கண்களுடன் 
புண்களேற்படும் . அதன் வழியே மலமும் சிறுநீரும் 
வளிவரும் . அரிப்பும் எரிச்சலும் உண்டாகும் . சிவப்பு 
நிறமான கசிவும் ஏற்படும் . 


சரக் கண்டமாலை 


கருணைக் கிழங்கின் குருத்தைப்போல் பற்பல 
முளைகள் ஏற்பட்டு அவைகள் பழுத்து உடைந்து சீழும் 
இரத்தமும் பெரும் 

அளவில் 

வெளியாகும் . 
அம்புக்குத்தலையொத்த வலியும் வீக்கமும் உண்டாகி 
அங்குள்ள மாம்ஸம் அழுகி நாற்றமெடுக்கும் . 


LXII 


யோனி கந்த நிதானம் 


யோனித்திரி , யோனிலிங்கம் முதலியவைகளை 
ஆயுர்வேதத்திலுள்ள யோனிகந்தம் என்ற வியாதியில் 
சேர்ப்பது மிகப் பொருத்தமாகும் . 


ஸ்திரீகள் பகலில் அதிகமாகத் தூங்குவதனாலும் , 
அதிகமான கோபத்தினாலும் , அதிக தேகப்பயிற்சியினாலும் , 
அதிகமான புணர்ச்சியினாலும் , மம்மஸ்தானத்தில் நக 
தந்தாதிகளினாலேற்படும் காரியங்களினாலும் , வாதாதி 
தோஷங்கள் பிரகோபமடைந்து 

எலுமிச்சங்காய்ப் 
பிரமாணமுள்ள சீழும் இரத்தமும் கலந்த கட்டியை 
யோனியில் உண்டாக்கும் . 


வாத யோனிகந்தம் 


வீக்கம் ரூக்ஷமாகவும் , கழுப்பு நிறமாகவும் , சொர 
சொரப்பாகவும் மடிப்புள்ளவைகளாகவும் இருக்கும் . 


பித்தஜ யோனிகந்தம் 


கட்டி அழற்சியையும் , செந்நிறத்தையும் பெற்று 
ஜ்வரத்துடனே இருக்கும் . 


கபயோனி கந்தம் 


அரிப்புடன் கூடியதாகவும் , காசாம்பூ போன்ற நிறம் 
( நீலம் ) உள்ளதாகவும் இருக்கும் . 


ஸந்நிபாத யோனிகந்தம் 


மேற்கூறிய வகைகளில் காணப்படும் குறிகள் எல்லாம் 
சேர்ந்து காணும் . இது அஸாத்யமானது . 


LXII 


குஷ்டரோக நிதானம் 

( யூகிமுனிவைத்ய சிந்தாமணி ) 
இந்நோய் 18 வகைப்படும் . 


புண்டரீக குஷ்டம் 


உடம்பில் தாமரையிதழைப்போல் சுற்றிலும் சிவந்து 
நடுவில் வெளுத்தோ அல்லது சிறு கருமை நிறத்துடனோ 
மேலெழுந்த தடிப்புகள் ஏற்படும் . இதில் அரிப்பு இருக்கும் . 
சொறிந்தால் சிவப்பு நிறமுள்ளதுர்நீர்க்கசிவு வெளிவரும் . 


விஸ்போட குஷ்டம் 


சரீரம் முழுவதிலும் முதலில் அரிப்பு உண்டாகிப் பின்பு 
பாளம் பாளமான வெடிப்புகளேற்படும் . சில நாட்கள் 
சென்றபின் அவை நல்ல பாம்பின் படம் போன்று வெளுப்பு 
நிறமுள்ள தடிப்புகளாக மாறும் . அவைகளைச் சொறியும் 
பட்சத்தில் 

சிவப்பு நிறமாக 
மனக்கிலேசத்தையுண்டாக்கும் . 


ஆகும் . 


மிகுந்த 


பாமாகுஷ்டம் 


தேகத்தில் அரிப்புடன் வெளுப்பு நிறமான சீழுள்ள 
கொப்பளங்களேற்படும் . உடம்பு இளைக்கும் . எரிச்சலும் 
ஏற்படும் . உடம்பு முழுவதும் சொறிகளுண்டாகித் தோல் 
பாம்பின் சட்டையைப் போல் உரியும் . வீக்கத்துடன் கை 
கால்களும் குன்றிவிடும் . 


ஏக குஷ்டம் ( கஜசர்மம் ) 


உடம்பு மிகுந்த கறுநிறத்தையடைந்து , தோல் உரிந்து 
சிவப்பு நிறமடையும் . பின்பு , வற வற என்று இழுத்து 
சருமத்தில் வெடிப்புகளை உண்டாக்கும் . 

உண்டாக்கும் . அரிப்பு 


LXIV 


அதிகமாயிருக்கும் . கால் விரல்கள் பருமனாகும் . உடம்பில் 
குத்துவலியும் ஏற்படும் . 


கர்ண குஷ்டம் 


சருமத்தில் வெடிப்புடன் பொறிப் பொறியான தடிப்பு 
ஏற்பட்டு மிகுந்த வேதனையைக் கொடுக்கும் . வாதாதி மூன்று 
தோஷங்களும் பிரகோபித்து உடம்பில் மதமதப்பை 
உண்டாக்கும் . காக்கணப்பூவின் நிறமுள்ள வீக்கங்கள் 
ஏற்படும் . மனக்கவலையும் அதிகமாகும் . 


சர்மதள குஷ்டம் 


சீழ் 


உடம்பு வெளுத்து அரிப்பு ஏற்படும் . பின்பு தேகம் 
கறுமை நிறமடைந்து தடித்துப் 

புண்ணாகிச் 
வெளியாகும் . வயிறு , பின்புறம் முதலான இடங்களில் 
அரிப்பு அதிகமாகும் . தேகத்தில் எரிச்சல் மிகும் . 
வயிற்றுவலியும் ஏற்படும் . 


கருங் குஷ்டம் 


தேகமுழுவதும் கறுத்துச் சருமம் தடிப்பாகும் . 
துர்நாற்றமும் அதிகமாக வீசும் . உஷ்ணமும் அதிகரிக்கும் . 
உடம்புவலி , முக்யமாகப் புறங்காலுக்குக் கீழ் அதிகமாக 
இருக்கும் . தலைச்சுற்றலும் உண்டாகும் . 


ஔதும்பர குஷ்டம் 


அத்திக்காய்ப் பிரமாணமுள்ள பற்பல கட்டிகள் 
உடம்பின் மேலேற்படும் . இவை பெரியதாகிப் பழுத்து 
அமுங்கும் . சருமத்தில் சுருக்கங்களேற்பட்டுத் தொங்கும் . 
தேகத்தில் மதமதப்பும் உண்டாகும் . சொறிந்தால் சிவப்பு 
நிறமுள்ள நீர்க்கசிவும் ஏற்படும் . அடிக்கடி மயக்கமும் வரும் . 


LXV 


அபரிச குஷ்டம் 

தேகத்தில் வலியுண்டாகி , இரத்தமும் கறுமை 
நிறத்தையடையும் . சிற்சில சமயங்களில் வலி பொறுக்க 
முடியாதபடி அதிகமாகும் . வீக்கமும் ஏற்பட்டுச் சருமம் 
வெடித்துப் புண்களேற்படும் . 


மண்டல குஷ்டம் 


தோலின் மேல் பச்சை அல்லது சிவப்பு நிறமுள்ள 
தடிப்புகள் இருக்கும் . தலையில் வெளுப்பு அதிகமாகும் . 
அரிப்பு , சொறி முதலியவைகள் அதிகமாயிருக்கும் . 
சிவப்பான துர்நீர்க்கசிவும் ஏற்படும் . 


விசர்ச்சிகாகுஷ்டம் 


இது வாதம் . இவ்விரு தோஷங்களினால் ஏற்படும் 
வகையைச் சேர்ந்தது . எண்ணெய்ப் பசையுடன் கூடிய 
வெளுப்பு நிறமுள்ள தடிப்புகளேற்படும் . அரிப்பு , வலி 
முதலியவைகள் உண்டாகிச் சொறிந்தால் அவ்விடம் சிவந்து 
அதன் தோல் கடினமாகும் . அந்நோய் கால்களில் எரிச்சல் , 
வயிற்றுப் பொருமல் , சோம்பல் முதலானவைகளுடன் 
வெகுசீக்கிரத்தில் பரவுந்தன்மையும் உள்ளது . கபில 
நிறத்துடன் அதிக துர்நாற்றமுள்ள நீர்க்கசிவுடன் 
கூடியதாகவும் இருக்கும் . 


விபாதிகா குஷ்டம் 


கபமும் பித்தமும் இவ்வகையில் கோளாறடையும் . 
உடம்பில் வெடிப்புகள் ஏற்படும் . காற்று அடித்தால் கூடி 
பொறுக்கமுடியாதபடி வலி உண்டாகும் . அப்புண்கள் 
நெருப்புச் சுட்ட புண்களைப் போலாகிச் சருமத்தையும் 
தின்னும் . அதிகமான எரிச்சலேற்படும் . கைகள் , கால்கள் , 
கழுத்து முதலிய அவயவங்கள் மிகவும் அழன்றுவிடும் . 


விரணம்V 


LXV 


உடம்பு வீங்கி , நல்ல பாம்பின் நிறத்தை அடையும் . சில 
நாட்களில் இவைகள் கறுமை நிறமடையும் . பாதங்களிலும் 
கைகளிலும் வெடிப்புகளேற்படும் . 


கிடிய குஷ்டம் 


சரீரம் பசுமை நிறமடையும் . சருமம் யானைத் 
தோலைப் போலக் கனமாகும் . காரணமின்றி அதிகமான 
அரிப்பு ஏற்படும் . அடிக்கடி சிறுநீர் வெளியாகும் . 
உடம்பிலிருந்து துர்நீர் கசியும் . நோயாளியின் சமீபத்தில் 
நெருங்க முடியாதபடி துர்நாற்றம் வீசும் . உடம்பு முழுவதும் 
வீங்கும் . காய் காய்த்திருப்பதுபோல் பரிசிப்பதற்குச் 
சுரசுரப்பாக இருக்கும் . 


சர்மதல குஷ்டம் ( முன்கூறியது " சர்ம குஷ்ட " மாகும் .) 


உடம்புவலி அதிகரிக்கும் . உடம்பு முழுவதிலும் 
வெடிப்புகள் ஏற்பட்டு எரிச்சல் அதிகரிக்கும் . பின்பு 
அவ்விடத்தில் தடிப்புகளேற்பட்டு சிவப்பு நிறமடையும் . 
அரிப்பு அதிகரிக்கும் . மயக்கம் , அசதி , வயிற்றுவலி முதலான 
தேக சம்பந்தமான குறிகளும் காணும் . 

மேலும் 
கொப்புளங்கள் சிதைந்து உதிர்வதனால் இவ்வகைக்குச் 
" சர்மதளம் " என்ற பெயர் உண்டாயிற்று . 


தத்ரு குஷ்டம் 


தேகத்தில் சிவப்பு 

நிறமுள்ள தடிப்பான 
வட்டங்களுண்டாகி அரிப்பு ஏற்படும் . நன்றாகச் சொறிந்தால் 
வெண்மை நிறமடையும் . மயிர்கால்கள் வளைந்து அவை 
ஒரே உருண்டையாகும் . பித்தமும் , கபமும் விருத்தியாகும் . 
உடம்பு வீங்கி மதமதப்பு ஏற்படும் . 


ஸித்மாகுஷ்டம் 


வாதமும் , பித்தமும் பிரகோபிப்பதால் , ஏற்படும் 
வகையாகும் . சுரைப்பூவைப்போல் வட்டம் வட்டமான 


மஞ்சள் நிறமுளள தழும்புகள் சரீரத்தில் ஏற்படும் . தேகத்தில் 
மதமதப்பு உண்டாகித் துர்நீர் கசியும் . உடம்பு பளபளப்பாக 
ஆகும் . மறதி அதிகமாகும் . வியாதியுள்ள இடங்களைச் 
சொறிந்தால் பொடிப் பொடியான புறணிகள் உதிரும் . 


சதாரு குஷ்டம் 


சிவப்பு , பச்சை , வெண்மை முதலான நிறங்களுடன் 
கூடிய தடிப்புகளேற்பட்டு , எரிச்சலும் , அரிப்பும் 
அதிகமாயிருக்கும் . இந்நோய் வாதம் , கபம் , இவ்விரு 
தோஷங்களின் பிரகோபத்தினாலேற்படும் . அத்தடிப்புகள் 
கரடு கட்டிப் புண்ணாகும் . உரித்த பாம்புச் சட்டையைப் 
போலவுமிருக்கும் . மூக்கு , காதுகள் , கன்னம் முதலான 
விடங்கள் தடிக்கும் . 


ச்வேத குஷ்டம் 


தடிப்பான வட்டங்கள் உடம்பிலேற்பட்டுத் தேகமும் 
ஒருவாறு வெண்ணிறமடையும் . தேகத்திலுள்ள ரோகங்கள் 
வெளுத்துவிடில் இது அசாத்யமாகும் . உதடு , உள்ளங்கைகள் , 
ஆஸனவாய் , 

முதலான இடங்கள் நெருப்புச்சுட்ட 
புண்களைப் போலவாகும் . அவ்விடங்கள் சிவப்பு 
நிறத்தையுமடையும் . உடம்பில் வெடிப்புகளேற்பட்டு 
வெளுப்பாகி வீக்கமுமேற்படில் இதற்கு வெண்குஷ்டம் 
எனப்பெயர். 


ஸப்த தாதுக்களைப்பற்றிய குஷ்டங்களின் 

இலக்ஷணங்கள் 


சர்மத்தை ஆச்ரயித்தால் 


ஆங்காங்கு நிறவேறுபாடும் , வரட்சியும் , தொட்டால் 
உணர்ச்சிக் குறைவும் , அடிக்கடி மயிர்க்கூச்சலும் , வியர்வை 
அதிகமாகவும் இருக்கும் . 


LXVIII 


இரத்தத்தைப் பற்றினால் 


உடம்பில் அரிப்பு உண்டாகி , விரணங்களேற்பட்டுச் 
சீழும் அதிகமாக வடியும் . 


மாம்ஸத்தைப் பற்றிய குஷ்டத்தில் 


விரணங்கள் தேகத்தில் அதிகமாகத் தோன்றல் , வாய் 
வரளுதல் , தோல் கடினமாதல் , கட்டிகள் உண்டாதல் , குத்தல் 
வலி , கொப்பளங்கள் அதிகமாதல் , குஷ்டம் ஸ்திரமாக 
ஆகிவிடுதல் முதலிய குறிகளுண்டாகும் . 


மேதலைப்பற்றினால் 


கை , 


கால்கள் 

குறைவடைதல் , கால் நடை 
தடையுறுதல் , அவயவங்களில் தாங்கமுடியாத வலி , ஒரு 
இடத்தில் விரணம் உண்டாகி அது மற்ற இடங்களில் பரவுதல் 
சருமம் , இரத்தம் , மாம்ஸம் முதலான இடங்களிலும் புண்கள் 
அதிகமாய் உண்டாகி மற்ற குறிகளும் காணும் . 


அஸ்தியையும் , மஜ்ஜையையும் ஆச்ரயித்தல் 


மூக்கு உள்ளடங்கல் , கண்களில் சிவப்பு நிறம் , 
விரணங்களில் கிருமிகள் உண்டாதல் , குரல் கம்மல் , 
பேசமுடியாமை முதலான குறிகளுண்டாகும் . 


சுக்லத்தைப்பற்றினால் 


ரோகியின் ஸந்ததிகளுக்கும் இந்நோய் தொடரும் . 


குஷ்டம் உண்டாகக் காரணங்கள் 


அதிகமான உஷ்ணத்தினாலும் , 

உஷ்ணத்தினாலும் , அல்லது அதிக 
குளிர்ச்சியினாலும் , பசியின்மையினாலும் வாந்தி 
அதிகரித்தாலும் , அமித ஸ்திரீ சேர்க்கையினாலும் , 


LXIX 


மனக்கவலை அதிகரிப்பதனாலும் , சாப்பிடும் சாதத்தில் மண் , 
மயிர் , தவிடு இவைகள் இருந்து அவை தவறுதலாக 
உட்செல்வதனாலும் , 

குஷ்டரோகம் 

ஸம்பவிக்கும் . 
இதையன்றி குரு நிந்தனை, தெய்வநிந்தை , படித்தவர்களை 
தூஷித்தல் , அதிகமான கோபம் , பரஸ்திரீ கமனம் , பிறர் 
பொருளைக் கைப்பற்றுதல் , பரதேசியைத் தூஷித்தல் 
முதலானவைகளும் இந்நோய்களுக்குக் காரணங்களாகும் . 
பூர்வ ஜன்மத்தில் செய்த தீவினைகளினாலும் உண்டாவதும் 
உண்டு . 


குஷ்டரோக ஸம்ப்ராப்தி 


மேற்கூறிய காரணங்களினால் வாதாதி தோஷங்கள் 
திடீரென தூண்டப்பட்டு சரீரத்தில் குறுக்கு நெடுக்காய் ஓடும் . 
ஸிரைகளில் பிரவேசித்துச் சர்மம் , நிணநீர் , இரக்தம் , மாம்ஸம் 
முதலானவைகளைத் தூஷித்துப் பின்பு தேகத்திலுள்ள 
தோலின் மேலும் பரவி , தோஷங்கள் நிற 
மாறுபாட்டையுண்டாக்கும் . எவ்விதமான குஷ்டரோகமும் 
தக்க சிகித்ஸை செய்யப்படாமல் போனால் 

அது 
நாளாவட்டத்தில் ஸர்வ சரீரத்தையும் சுருக்கி ஒடுக்கிவிடுந் 
தன்மையுடையதாக இருப்பதால் இதற்குக் " குஷ்டம் " என்று 
பெயர் . மேலும் தோஷங்கள் ஸர்வ தாதுக்களிலும் வ்யாபித்து 
அவைகளைத் துர்நீரால் கசிவடையச் செய்து வியர்வை , 
நிணநீர் இவற்றை அதிகமாக வெளிப்படுத்தும் . கடைசியில் 
க்ருமிகள் தேகத்தில் விருத்தியாகி ரோமம் , சர்மம் , ஸ்நாயு , 
தமனீ, தருணாஸ்தி முதலியவைகளைத் தின்று வரும் . ஆகவே 
இவைகளுக்கு வெகு சீக்கிரத்திலேயே சிகித்ஸை செய்தல் 
வேண்டும் . 


ரோக அகராதி 


கீழ்க்காணும் ரோகங்களின் குறிகள் வைத்திய 
க்ரந்தங்களில் திட்டமாகக் காணப்படாததால் அவைகளின் 
இலக்ஷணங்களை கூடியவரை யூகித்து விளக்கப் 
பட்டிருக்கின்றன . 


LXX 


அகுவை - அரையாப்புக்கட்டி 

ஊமசிங்கன் - (ஊமக்கட்டி ) பொன்னுக்கு வீங்கி 
போன்ற முகங்கொள்ளாக் கட்டி 

எழுச்சி - சிறுகட்டி . அநேகமாக காதிலுண்டாகும் 
வகைக்குக் கூறப்படும் பெயர் . 

ஒட்டியபுண் - புண்கள் உள்ளவர்களிடம் நெருங்கிப் 
பழகுவதனால் 

அவர்களிடமிருந்து மற்றொருவருக்கு 
ஏற்படும் புண் வகைகள் . 


கழலை - முகமில்லாக் கட்டி வகைகள் (Lymphadenitis ) 

காளான் - புற்றுநோய் , தேகத்தில் பூச்சி வகைகளால் 
பெரும் அளவிலேற்படும் புண்கள் 

கால் ஆணி - உள்ளங்காலில் சிறு சிறு வட்டமான 
சதையினாலேற்பட்ட தழும்புகளுக்கு ஆணி என்று பெயர் . 
இது உள்ள ரோகி கால்களை நன்கு படியவைத்து 
நடக்கமுடியாமல் தவிப்பான் . குத்து வலி அதிகமாக 
இருக்கும் . 

குதிப்புற்று குதிகால்களிலேற்படும் வியாதி , 
அவ்விடத்தில் துர்மாம்ஸம் வளர்ந்து , சீழும் இரத்தமும் 
ஒழுகும் . தாங்கமுடியாதபடி எரிச்சலும் , வலியும் கொடுக்கும் . 

குதிப்புற்று குதிகால்களிலேற்படும் வியாதி , 
அவ்விடத்தில் துர்மாம்ஸம் வளர்ந்து , சீழும் இரத்தமும் 
ஒழுகும் . தாங்கமுடியாதபடி எரிச்சலும் , வலியும் கொடுக்கும் . 

குறு , மறு முதலியவைகள் - பாலுண்ணி போன்ற சிறு 
சிறு மாம்ஸமுளைகள் சருமத்தில் ஏற்படும் . வலி இராது . 

சிலந்தி - கிரந்திப்புண்களுக்கும் , பருவுக்கும் பெயர் . 
நாக்குச் சிலந்தி - நாக்கின் மேலேற்படும் புண் 
தண்டு நோக்காடு - ஆண் குறியில் வலி உண்டாதல் 

துடைவாழை - துடையிலுண்டாகும் கண்களுடன் 
கூடிய கட்டி . 


LXXI 


தோடகச் சிறங்கு - கொப்பளமான சிறங்கு 


பஞ்சை - சிலந்திகளுக்குப் பெயர் 


படர்தாமரை - தேகத்தில் வெகு எளிதில் பரவும் 
ஒருவகைத் தேமல் 


படுவன் - கிரந்திப்புண்கள் 


பல்லரணை - பற்களில் மாசுபடியும் ஒருவகை நோய் 


பற்குத்து - பற்களினடியில் உள்ள ஈறுகளில் வீக்கம் 
ஏற்பட்டுக் குத்துவலி எடுத்தல் . 


பித்தவெடி - உள்ளங்கால்களில் பாளம் பாளமான 
வெடிப்புகளேற்படுதல் . துர்நீர் கசியாது . கால்களை ஊன்றி 
நடக்க முடியாது . 


கை 


மேகவெடி உடம்பிலும் கால்களிலும் 
வெடிப்புகளேற்பட்டு அதிலிருந்து ஊன்தண்ணீர் கசிதல் . 


சத்திர விதி 


வைகனின் மூலச் செய்யுட்கள் 25 நெ , சுவடியிலிருந்து 
எடுக்கப்பட்டவை . பிறைக்குறிகளுள் காணப்படும் 
பாடபேதங்கள் அகஸ்தியர் 2000த்திலிருந்து 

கொடுக்கப்பட்டிருக்கின்றன .) 


காப்பு 


குத்திரமாகிய கொடுவினைதுருசறு 
நித்திரைதனிலு முன்திருசரணமும் 
பத்தொரு கரமுமென் மனதில் மறந்திலேன் 
சத்திரவிதி சொல வந்தருள் செய்வாய் . 


LXXII 


26 வகை சத்திரங்களின் பெயர் : 


கத்திசத்திரமொரு குரும்பிதனை வாங்கியுங் 
கருமூக்குவாதனனுடன் கடுமுள்ளுவாங்கி ( யும் ) 
( கொடுமாழுகோலுங் கதித்திடுமடுத்த 
புரையுந்தத்துகத்திரி கைபற்கைவாங்கி ) 
மூக்குச்சலாகையு மொழி ( ழு ) ப் பொட்டுடன்தகு 
மட்டக்கோலுசி மிகுசெப்புக்குழையோடு 
சலாகை வட்டகையுமிக வேகுத்து மொருபஞ்ச 
முகஞ்செப்புச் சலாகையுங் கூறுகாய்க்கோலுமே 
குலவுமொருதெண்டுச்சலாகைநயனக்கத்தி 
கூடுமிவ்வகையானதே பத்துடன் பதினாறு 
வகையானதாயுதம் பார்மீது பண்டிதற்குப் 
பரமசிவனருளினாலுண்டான திவ்வகை 
பகுத்தறிந்திவை செய்வாரே . 

1 


கத்திரியின் லக்ஷணம் : 


கத்தி ( கதித்த ) மூவிரலி ( ல ) லங்குல மூன்றரை 
மெத்துகூறுமோர ( ரதுக்கு )துவுமொ( மோர) ங்குலஞ் 
சித்தமாமிவை செப்பிடும்போதுதான் 
வைத்தவட்டமயிர்க் கத்திகாணுமே . 


சந்திரலக்ஷணம் : 


அண்டுமங்குல மாறாகு ( மாறி ) மளவு 

வேப்பிலைதான் காம்பு 
உண்டென அறு (உரு) க்கும் போது உகந்தநற் 

பிளவைதன்னை 
கண்டமாய் வட்டமொக்க வறுத்து அச்சத்திரத்தால் 
உண்டெனக் கட்டீர்பாள முறுவினையறும 

தென்றே 


3 ) 


LXXIII 


குறும்பி வாங்கி 


அங்குல மேழதாகும் மதனிறை யரைக்கழஞ்சு 
பொங்கிய குறும்பி வாங்கியதிமுலைருதிர்ந்து 

மெய்யிற் 
செங்கைதானசைவில்லாமற் செப்பமாய் 

யாகத்தானே 
பங்கமில்லாமற்றானே பழுதற வாங்குதன்றே 4 
முகவாதனன் 

நிறையது முக்கழஞ்சு நேரிய கவருமூன்று 
வுறையுமா வளவுநீள மங்குலம் பத்திரண்டே 
அறையுமிவ்வகையினாலே ஆகிய விதிதப்பாமல் 
பொறையிலா நோய்தனக்குப் போதநீரட்டை 

போடே 


5 


6 


முள்ளுவாங்கி 

இருமுளை நடுவேதானே ஏற்றமாமுறுவலென்ப 
தொருகழஞ் சொக்கக்கொண்டுகந்தது வளமையாக 
வருவினை யறுக்கக்கீற வளர்நகம் வாங்கச்சீவக் 
குருமொழி முள்ளுவாங்கிக்குணமிது கூறினோ 

(றுவோமே 
ஆழிக்கோல் 

பருமமாமாழிக்கோலே பலமது மரையதாகும் 
பொருமிய வளையம்பாதி பொருந்திய கரத்தில் பாதி 
விரிவுள்ள அங்குலந்தான் விளம்பவே பத்துமாகும் 
மருவிய னோய்தனக்கு மகிழ்ந்து நீ 

ரெட்சைபோடே . 7 
பிறைக்கோல் 
ஈன்றண்ட மூன்றங்குலங்காம்பெழுத்தாணி 

போலே 


நீண்ட (நின்று ) தன் பிறைக் கோலங்குல மொன்ப 

தாய்க் 


LXXIV 


காண்டிடு மிதனுட காம்பின் பருமையால் 

தூண்டிடும் வியாதியின் துன்ப மறுக்குமே . 
கத்திரிகை 


8 | 


மன்னிய அங்குல மெட்டரை யதினிறை 
பன்னிய காற்பலம் பிந்ததியகால்சூ ( க ) ரி 
மின்னிய கண்ணிரு வாய்திறம் வியாதியைக் 
கன்னிய மயிர்களைக் கத்திரிக் ( கோல ) கையிதே. 9 


பரகரைவாங்கி 


எட்டிரண்டங்குல மிசைதந்தபரகரை 
வெட்டிதாய் முளை ( னை ) யொரு கொள ( ள் ) ப் 

பருப்பாகவே 
நட்டமாயித்திலே தெந்தந்தன்னிலே 

குட்டமாய் வருபிணிவிளக்கிடுங் கூறவே 10 
முச்சலாகை 


பொருமுனைதடித்த வாய் ( யார்க்கொடு புடைப்பதா 
மருவிய சத்தமும் வகுப்பு முள்ளதாம் 
அருவிய நாற்கழஞ்சங்குலமேழதாம் 

வருவினை யுள்ளதை வாங்கு தண்டாயுதம் 11 
ஒட்டுக்கோல் 

தண்டிய அங்குலம் பதினொன்று தலைகழஞ் 
சண்டிய நீளமு மரைப்பல மாகிடும் 
கண்டுறு போட்டுக் கோல்கடியாயுத 

முட்டெனப் போடவே உறுவினையறுமதே 12 
அட்டக்கோல் 

அட்டக்கோலது பதினெட்டங்குல 
தட்டித்தகடாய் அகலம்புளியிலை 
மட்டுப்பாத்து வலியவியாதியைக் 
கொட்டிக் கொட்டிக் குறுகப் போடுமே . 


13 


“ எட்டீரங்குல மிசைந்த பலமலரை 


என்றும் பாடபேதம் . 


LXXV 


நயனக்கத்தி 


அண்டிய அங்குல மூன் றதனிறையரைமாவென்ன 
மிண்டியகண்ணுமொன்றே விளங்கிய முனையு 

மொன்றே 


... 


கொண்டு நீயூசியாலே நயனத்தில் குத்தி வாங்கே 14 


செப்புக்குழல் 


ஒருசாணரைப்பல மேலைக்கனமாய் 
விரிவாய்த்திரட்சியாய்க் குழலாய்புண்வி .. 
வருவாயங்குல மாளுமிதுவே 
திருவேசெப்புக் குழலின் செயலே 


செப்புச் 


சலாகை 


சாணரைக் கழஞ்சாஞ் செப்புச்சலாகை 
ஊணுரு புண்ணில் துவாரத்திலோட்டியே 
ஏனுறு தலையிற் கீறிவெதுப்பியே 
காணுறக்காரங்கட்டுவதிண்ணே. 


16 


தளிகை (சலாகை ) 


பன்னிருகழஞ்சாமங்குலம்நாலு 
மின்னியநெற்பிர மாணமதாகும் 
நன்னியநாலு முலைக்கண்ணின் புறம் 
உன்னியதளிகையை உரைத்திடுமுண்மையே . 17 


இரும்புச் சலாகை 


கருதிற்பெருமை கழஞ்சரைசாணாம் 
மருவிச்சருவி வருவினைப் புண்களைக் 
கருதித்துவாரத்திற் சலாகையைமூட்டியே 
வெறுவக்கீறுவதிருப்புச்சலாகையே . 


18 


LXXVI 


பஞ்சமக்கோல் அல்லது பஞ்சமுகச்செப்புச்சலாகை 


அஞ்சுகண் ணறுகழஞ்சங்குலம் பதினொன்று 
விஞ்சிய நோயெனும் வீக்கஞ் சூலையை 
தஞ்சமதாகவே சக்கரம் போலவே 
பஞ்சமக் கோலினாலாடசை போடவே . 19 


சலாகை ( வேறு ) 


ஒன்றரைக்கழஞ்சாயொன்பதங்குலம் 
மன்றல் சேர் மன்னரில் மருவு நோய்தனைக் 
குன்றுறப் பார்த்துக் கொள்வெதுப்பிடு 
தண்ணுறச்சொன்னதோல் சலாகையானதே . 


20 


கொம்பு 


மாலுறு வாழைக்குருத்தெனப் போட்டாய் 
மேலுற கொம்பு வளையம்ரெண்டங்குலம் 
சாலப் போட்டுத்து வாரமொன்றாமது 
மேலுறு கொம்பால் வீக்கம் வாங்குமே . 


21 


அபானக்குழல் 


நாலிரண்டங்குலம் மூன்று பலமரை 
ஆல அபானத்துவாரத் தளவிற்று 
மேலுறு துளையாய்க் குழல்தனை யேற்றி 
சாலவே தீப்புகை யெழத்தீய்க்குமே . 


22 


சலாகை ( வேறு ) 


நாலுமூன்றங்குலம் நாற்கழஞ் சொன்றரை 
வீறுதெண்டாற்புதம் வினைசெய் வாதமும் 
வாலுநற் பிளவையும் வண்மைசேர்கிருமியும் 
கூறிய வியாதியைக் கொல்சலாகையே . 23 


LXXVII 


புத்துமண் பத்து 


உருவிலாப் புத்து மண்ணு முற்றதேயிருகழஞ்சு 
தருமிருகாந்தங்கூட்டிச்சதைத்தரைத்துருட்டி மட்டு 
இருவிரற் பருமையாக யிசைந்தவங்குலங்களேழாய் 
வருமொரு சூலைவாதம் வாங்கிடரட்சை போடே . 


தண்டுச் சலாகை 


அண்டிடு மொன்பதே அங்குலம் கழஞ்சரை 
தண்டிய திரட்சிதானீற்கும் போலவாம் 
மிண்டிய தொண்டுப் பிளவையைத் தீய்த்திடத் 
தண்டிய தொண்டுச் சலாகைய தாகுமே . 25 


பிறுமாவின் குணம் 


பிறுமாவென்னும் வீறுசத்திர மதுவேயங்குல 

மஞ்சதாகும் 
நிறையே கால்பலம் முனையே ஒருமாத் 
தருமேவாய்க் குறுகது மையாகவே 
பாதிப்பினப்பிறமொரு அங்குலமகலம் 
சாதிச்சத்திரம் பிடிமூவங்குலம் 
பாதிச்சத்திரம் விடுநீர்ப்பிளவையில் 
கோதிக்குத்தி யிரண்டங்குலம் விடு 
போதப்பிளவையில் பார்த்துவித்ததையே 
மாரப் பிடித்து மூவங்குலம் விடு 
சாலப் பருத்த பச்சையினால் விரல் 
கீரிக்கடிகையிலோரங்குலம் விடு 
காலில் துடைதனில் வரளைக் கஞ்சங்குலம் 
மேவிச்சதைதனில் பாதிப்பக்கப் 
பிளவைக்காரங்குலம் ஊழிக்குச்சிப் 


தற கீழ்வருங் 
கன்னப்ப்ளவையைக் கீறிக்குணம்பார்த்து 
விடுமோரங்குலம் உனிற்பொருந்திய 
நாசியிற்பீடத்தை உணித்திரவிடு 
ஒருமாவங்குலம் வாயிற்புத்தை 
வடுவாய்க் கீறிடு சாலநயனத் 
தருவீசனத்தை நேசிச்சுண்டு 
விடுசத்திரத்தாற்காவிற்கரட்டில் 
வருகள்வன்தன்னைச் சோதித்துள்ளுறு 
சதையறும் மெனகாலிற் சந்தில் 
வருவிப்புருதியை ஆரத்திற்விடு 
மங்குலம் நாலே மேனிதன்னில் 
விளைசிலந்தியைத் தோலைக்கீறிடு 
மொருமாவங்குலம் சாலத்தே நதந் 
தனிலெழு வெட்டியை பூரித்துருண்டு 
புடைத்தவிடத்தில் கீறிடு ஒருமா 
வினையறுமெனதாலுடம்பிற் கழலை 
தன்னைக் காரியமுறவரு சத்திரத் 
தாலை கீறிடு சதையறு வினையறு 
மென்னக் கூறினோம் பிறுமாக் குணச்சத் 
திரத்தை மேல்வரு குட்டக் கிரந்திகள் 
தீரவே பண்டிதாகேளுமிச்செய்கை 
யாமங்கலவர் அவர் தொழிலாமே . 


27 


LXXIX 


அகஸ்தியர் சஸ்திர விதி 


ஸ்ரீ அமிர்தலிங்கம் பிள்ளை அவர்களால் 
பதிப்பிக்கப்பட்ட அகஸ்தியர் - நயனவிதி 500 என்ற 

புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது . 


கத்திசத்திரம் கவின்குறும்பி வாங்கியும் 
முகவாதனனுடன் முள்ளுவாங்கியும் 
ஆழிக்கோலு மடுத்த பிறையுடன் 
கத்திரிக்கையுடன் பரகரை வாங்கியும் 
முச்சலாகையொடு முனிமொழி யோட்டும் 
மட்டக்கோலும் மாறும் ஊசியும் 
செப்புக் குழையும் சீரிய சலாகையும் 
வட்டகை தன்னுடன் வளர்பஞ்சமுகமும் 
செப்புச் சலாகையும் கொம்புங் குடோரியும் 
வெங்கலக் குழலும் ஈயச்சலாகையுங் 
காயக் கோலுங்கண்கத்தி தண்டும் 
இவையிவை யாயுத மிருபத்தாறுஞ் 
சிவனவ னருளால் திகழ்சத்ராயுதமே . 


26 வகைச் சஸ்திரங்களின் உருவங்கள் 


அறைதருங் கத்தியாறங்குலநீளம் 
அகலமோரங்குலம் ஆம்முனைவட்டம் 
மயிர்க்கத்தி போன்று வழங்குமென்பர். 


சத்திரநீளஞ் சாற்றினாறங்குலம் 
வேப்பிலை போலும் விளங்கும் பல்பல்லாய் 
நிறைகழஞ்சாறு நெடியதோர் பிளவை 
கட்டி யிவற்றைக் கண்டமாயறுக்க 
மெத்தவும் பயனாம் மேதினி மிசையே . 


LXXX 


குறும்பி வாங்கியின் கூறே ழங்குலம் 
நிறையரைக்கழஞ்சுநெடுங்கைப்பிடியோ 
யைந்தே யங்குல மாமெனப் பகர்வார் . 


முகவாதனனோ முந்நான் கங்குலம் 
முக்காற்கழஞ்சு நிறையெனமொருவார் 


முள்வாங்கி நீளம் மூவிரண்டங்குலம் 
அகலமோரங்குலம் அணிநிறை கழஞ்சொன் 
ற்றுக்கவங்கீறவும் அவிர்நகம் வாங்கவும் 
பயனாம் என்று பணித்தனர் மேலோர் . 


ஆழிக்கோல் பத்தோ அங்குலம் நிறையோ 
ரரைப்பலமாகுமென்றரைந்தனரறிஞர் 


பிறைக்கோ லென்பது பேசின்மூ வங்குலம் 
நிறை மூன்று கழஞ்சு நிகழெழுத்தாணிபோல் 
நீண்ட பிறைக்கோல் மத்தியில் நிலவுறும் . 


கத்திரிகைச்சீர் கழஞ்செட்டோடரை 
அங்குலம் நிறைகாற் பலமேயாகும் . 


பரகரை வாங்கியோ பதினாரங்குலம் 
நிறையரைப் பலமென நிகழ்த்துவருணர்ந்தோர் . 


முச்சிலாகைச்சீர்மொழியினே ழங்குலம் 
நிறைநான்கு கழஞ்சே நிலவதன் வடிவோ 
ஒரு மூன்று தகட்டுவாயுள்ளது பாரே . 


முனிமொழியென்பதோர் முக்யகருவியே 


ஒட்டுக் கோலங்குலம் ஒன்றொடு பத்தே 
தலையொரு கழஞ்சரைப் பலமுடல் நிறையே . 


அட்டக்கோலீரொன் பானங்குலமே 
காசெடையெட்டென கழறுவ ருரியோர் . 


LXXXI 


ஊசி மூவங்குலம் உரை நிறையரைமா 


செப்புகுழை தான் திரட்சியாங் குழலே 
ஒருசாணளவின் துயர் நிறை யரைப்பலம் 
தகடோலைக்கனம் சார்புண்ணில் விடுவது . 


சலாகை அங்குலந் தானொரு நான்கே 
அன்றியைந்ததன்நிறை யாறிரு கழஞ்சே. 


வட்டகை யென்பதோர் வகையா யுதமே . 


பஞ்சமுகமுமப் பரிசின தாமே . 


செப்புச் சலாகை சிறந்ததோர் கருவியே . 


கொம்பீரைந்தாங்குலமாம் வாழையின் 
குறுத்தொப்பதுபூண் குலவிரண்டங்குலம் 
மேனிவீக்கத்தை வீட்ட வல்லதே 
கீறிக் கட்டியைக் கெட்ட செந்நீரை 
வெளியிடத் தக்கமிகுபய னாயதே . 


குடோரியே ழரையங் குலம்நிறை காற்பலம் 


வெண்கலக் குழல்தான் மேவுமெட் டங்குலம் 
நிறைபலம் மூன்றோடரையென நிகழ்த்துவார் . 


ஈயச்சலாகை யியம்பின்மூ வங்குலம் 
நிறையோ நான்கு கழஞ்சென நிலவிடும் . 


காயக்கோல் நீளம் கழறினேழங்குலம் 
நிறையிரு கழஞ்சு நெடிய பருமனோ 
இரண்டங் குலமென விசைத்தனர் பெரியோர் . 


தெண்டுசலாகை கொண்ட வங்குலமோ 
ஒன்பதங் குலம்நிறை யோரரைக் கழஞ்சே 
ஈர்க்குப் போலும் எழில்கனம் வாய்ந்ததே . 


விரணம் 


LXXXII 


நயனக் கத்தியின் நலமூ வங்குலம் 
நிறையொரு பணவெடை நிகழ்முனை ஊசியே . 
இன்னசத்திரத்தி னேற்ற முணர்ந்து 
அமுத நிலையினை யாய்ந்தறிந் தினிது 
பண்டிதஞ் செய்யப் பழகிய ஒருவனே 
சத்திரப் பண்டித ராமெனத் தக்கோர் 
தாண்கடலுலகிற்சாற்றின ரம்மா . 


மேற்கூறிய 

மூன்று விதமான சாஸ்திரவிதிச் 
சுவடிகளிலிருந்தும் தமிழ் வைத்திய முறைப்படி ஆயுத 
வகைகள் 26 என்று புலனாகிறது . இருந்தபோதிலும் 
அவைகளின் உருவம் , உபயோகம் முதலியவைகளை ஷை 
செய்யுட்களிலிருந்து சரியானபடி 

அறிந்து கொள்ள 
முடியவில்லை . ஆனால் இவைகள் ஒரு காலத்தில் 
பழக்கத்திலிருந்திருந்தால் அவைகளின் உருவங்களைச் 
சொல்லத் தேவையில்லை என நம்பி விட்டு விட்டனர் 
போலும் ! கால வேறுபாடுகளினாலும் , பழக்கவழக்க 
வேறுபாடுகளினாலும் , இவை நாளடைவில் சீர்குலைந்து 
இப்போது அக்கருவிகளைக் கற்பனை செய்யக்கூட முடியாத 
நிலைக்கு வந்து விட்டோம் . ஆயினும் , கருவிகள் 
இலக்ஷணங்கள் பின் வருமாறு . 


1. கத்தி 


மூன்று விரற்கெடை அகலமுள்ளதாகவும் , 3/2 ” அங்குல 
நீளமுள்ளதாகவும் அதன் நுனி வட்டமாகவும் இருத்தல் 
வேண்டும் . இதில் மற்றொரு வகை 6 அங்குல நீளத்திலும் 1 
அங்குல அகலத்திலும் க்ஷவரக்கத்தி போன்றிருக்கும் . 


2. சத்திரம் (சிறிய ரம்பம் ) 


6 அங்குல நீளமுள்ளதும் வேப்பிலையின் ஓரத்தில் 
காணும் பற்களைப்போன்று , சிறு சிறு பற்களுள்ளதாக 
இருக்கும் . இதனால் பிளவைகளைத் துண்டம் துண்டமாக 


LXXXIII 


அறுக்கலாம் . மேலும் இதனால் வட்டம் வட்டமாகவும் 
வேண்டாத மாம்ஸங்களைத் துண்டிக்கலாம் . இதன் நிறை 6 
கழஞ்சாகும் . ( சுமார் 74 பலமாகும் ) கட்டிகளையும் 
அறுக்கலாம் . 
3. குறும்பி வாங்கி 

7 அங்குல நீளத்தில் 1/4 வராகனெடையில் ஒரு பக்கத்து 
நுனியில் கரண்டி மாதிரி குழிவு ஏற்படுத்தி வழவழப்பாகச் 
செய்யவும் . இதற்கு 5 அங்குல நீளமுள்ள மரத்தினாலான 
கைப்பிடி இடவும் . 
4. முகவாதனன் 

க்கருவியின் நிறை 31 வராகனெடையாகும் . 12 
அங்குல 

நீளமுள்ளதாகவும் ,, மூன்று 
களையுடையதாகவும் இருத்தல் வேண்டும் . ஒவ்வொரு 
சலாகையும் வகைக்கு 74 கழஞ்சு எடையிருக்கலாம் எனத் 
தோன்றுகிறது . 
5. முள்ளுவாங்கி 

இருமுனைக்கு நடுவில் ஒரு முள்ளு போல் கூறான 
தட்டையானதுமான ஆணியை வைக்கவும் . இதன் நிறை 1/4 
வராகனெடை இருத்தல் வேண்டும் . இதனால் கட்டிகளின் 
வாயை அறுக்கவும் . கிறவும் உபயோகிக்கலாம் . நகங்களையும் 
அறுக்க உபயோகிக்கலாம் . இரண்டாவதானவகையில் இதன் 
நீளம் 6 அங்குலமும் , அகலம் 1 அங்குலமும் உள்ள கருவி . 
நிறை 114 வராகனெடை இருத்தல் வேண்டும் . 


சலாகை 


6. ஆழிக்கோல் 


இதன் நீளம் 10 அங்குலமாகும் . இவ்வகை ஆயுதத்தின் 
நிறை 1 பலம் , இதில் வளையம் உள்ள பாகம் 5 
அங்குலமும் , மற்ற பாகம் கைக்குள்ளடங்கும் வண்ணம் 
பிடியுடன் கூடியதாக அங்குலமும் இருத்தல் வேண்டும் . 


LXXXIV 


7. பிழைக்கோல் 


இது 9 அங்குலமுள்ள ஆயுதமாகும் . அதன் கூறான 
பாகம் மாத்திரம் எழுத்தாணியைப்போல் 3 அங்குல நீளம் 
இருத்தல் வேண்டும் . அதன் கனமான தலை பாகத்தை அர்த்த 
சந்திரன் வடிவுள்ளதாகச் செய்து விடவும் . இதன் நிறை 3/4 
வராகனெடையாகும் . 


8. கத்திரிகை 


இதன் நீளம் 8 12 அங்குலமும் , நிறை / 4 பலமும் 
இருத்தல் வேண்டும் . மயிர் முதலியவைகளைக் கத்தரிக்க 
உதவும் . 
9. பரகரைவாங்கி ( பற்கைவாங்கி ) 

16 அங்குல நீளமுள்ளதாகச் செய்யவும் . அதன் 
முனையில் துவரம்பருப்பு உட்செல்லும்படியான ஒரு குழிவு 
இருக்கவேண்டும் . இவ்வாயுதத்தின் நிறை / பலமாகும் . 


10. முச்சலாக ( முக்குச்சலாகை ) 


ஏழு அங்குல நீளமுள்ள மூன்று அலகுகளை (இரும்புத் 
தகடுகளை ) உடையது . இக்கருவியின் நிறை 5 வராகனெடை 
இருத்தல் வேண்டும் . 


11. முனிமொழி 


இக்கருவிக்கு 

“ மொழிப்பொட்டு " என்றும் 
பெயராகும் . இதுவும் உபயோகமுள்ளதாகும் . 


12. அட்டக்கோல் 


இது 18 அங்குல நீளமுள்ளதாகவும் 8 வராகனெடை 
நிறை உள்ளதாகவும் இருக்கவும் . இதனை புளிய இலை 
கனமுள்ள தகடாகத் தட்டி வைத்துக்கொள்ளவும் . 


LXXXV 


13. செப்புக்குழல் 

ஒரு சாண் நீளமுள்ள செம்பு உலோகத்தினாலாகிய 
குழாயாகும் . இதன் நிறை / 2 பலம் இருக்கும். செப்புத் தகடு 
ஓலையின் பருமனுள்ளதாக இருத்தல் 

வேண்டும் . 
இக்குழாயைப் புண்களில் விட்டுத் துழாவலாம் . இதன் 
துவாரத்தின் வழியே எண்ணெய் முதலானவைகளையும் 
டலாம் . 

ஒரு சாணரைப்பல மோலைக்கனமாய் 
விடவாயொக்கத் திரட்சியாகக் 
விடமேயெண்ணெய் திலவேயாறுங் 

குணமே செப்புக் குழலதன் செயலே 
என்று 43 நெ . சுவடி “ வைத்தியத் திரட்டில் கூறப் 
பட்டுள்ளது . 
14. ஐசிவகைகள் 

இவைகள் 3 அங்குல நீளமுள்ளதாக இருத்தல் 
வேண்டும் . ஒவ்வொரு ஊசியின் கனமும் அரைமா (சுமார் 
குன்றிமணி எடை இருக்கலாம் எனத் தோன்றுகிறது . 


12 


15. சலாகை 


இவ்விடத்தில் “ தளிகைச் சலாகையை எடுத்துக் 
கொள்ளவேண்டும் . இதன் நீளம் நான்கு அங்குலம் இருக்கும் . 
இதன் நுனிபாகம் நெல்லின் கனம் இருக்க வேண்டும் . அதன் 
நுனி கூர்மையாக இல்லாமல் மொட்டையாக இருத்தல் 
நல்லது . மேலும் , இவையே 5 அங்குல நீளத்திலும் செய்து 
வைத்துக் கொள்ளலாம் . கட்டிகளின் ஆழத்தைத் 
தெரிந்து கொள்ளப் பிரயோஜனமுள்ளதால் 

“ தளிகைச் 
சலாகை ” யெனப் பெயர் வந்தது . 
( b ) . இருப்புச்சலாகை ( Director ) 


20 குன்றிமணி யெடையில் ஒரு சாண் நீளமுள்ள 
இரும்பினாலானச்சலாகை , புண்களின்துவாரத்தினுள் விட்டு 
மேலே அறுக்கலாம் . 


LXXXVI 


( c ) . சலாகை ( வேறுவிதம் ) 


60 குன்றி மணி நிறையில் 9 அங்குல நீளமுள்ள 
சலாகையாகும் . இதனால் சூடுகள் போட உதவும் . இதற்கு 
ஆதாரம் 43 நெ . சுவடியில் 


1 . 


கண்ணுறப் பார்த்துக் கருதி வெதுப்பிடு 
சொன்னவை சொன்ன சலாகைதன் செயலே 


13 


என்று காணப்படுகிறது . 


16. வட்டகை 


இது ஒருவகைக்கருவி , உருவம் , நிறை முதலியவைகள் 
காணப்படவில்லை . 


17 , பஞ்சமுகச் சலாகை 


இதற்குப் “ பஞ்சமக்கோலென்றும் ” வேறுபெயர். 
பதினோறு அங்குல நீளத்தில் ஒரு செம்பினால் சலாகை 
தயாரித்து அதன் நுனியில் 5 கண்கள் ( முளைகளைப் 
பொருத்தி ) வீக்கம் , சூலை முதலியவைகளின் மேல் வைத்துச் 
சக்கரம் போல் சுழற்றவும் . இதன் நிறை 7 வராக னெடை 
இருத்தல் வேண்டும் . 


18. செப்புச் சலாகை 


செய்து 


ஒரு சாண் 

நீளத்தில் , அரையயேரைக்கால் 
வராகனெடையில் 

( 20 குன்றிமணி நிறை ) செம்பு 
உலோகத்தைக் கொண்டு 

இச்சலாகையச்ை 
வைத்துக்கொள்ளவும் . இதைப் புண்களின் துவாரத்தினுட் 
செலுத்தி அதன் ஆழத்தைத் தெரிந்து கொள்ளலாம் . தலையில் 
கீறி , அதனுள் இச்சலாகையைக்கொண்டு காரத்தை 
உட்செலுத்தலாம் . 

( இம்மாதிரிப் பிரயோகங்கள் 
ஜன்னியிலும் , பாம்பு முதலான விஷ ஜந்துக்கள் கடித்து 
மயங்கியவர்களுக்கும் பயன்படும் . ) 


ம 


து பிளவைப் 

LXXXVII 
19. காயக்கோல் 

இதன் நீளம் 7 அங்குலமாகும் .இதன் நிறை / , 
பலமாகும் . இரண்டு விரல் பருமனுள்ளதாகச் செய்யப்பட்ட 
சலாகையாகும் . 
20. தெண்டுச்சலாகை 
ஈர்க்கின் பருமனுள்ளதாகவும் 

அங்குல 
நீளமுள்ளதாகவும் செய்யப்பட்ட கருவி . இதன் நிறை 20 
புண்களைத் தீய்த்துவிட உபயோகமாகும் . 
21. நயனக்கத்தி 

இதன் நீளம் 3 அங்குலந்தானிருக்க வேண்டும் . நிறை 
3 1 / குன்றிமணியாகும் . அதன் முனை கூராக இருத்தல் 
வேண்டும் . 

இவ்வித நயனக் கத்தியைக் கண்களுள் குத்தும் போது 
குத்தும் பாகம் ஒரு நெல்லளவிலிருக்கும்படி விட்டுக் 
கத்தியின் மற்ற பாகங்களை நூலினால் சுற்றிவிடவும் . 
அப்போதுதான் இச்சஸ்திரத்தினால் நேத்திரகாசரோகத்தைக் 
குத்துகையில் , அதிக ஆழத்திலுள்ள உருப்புகளைக் குத்தாமல் 
பாதுகாக்கும் . 
பத்தி நெல்லெடை விட்டப்பால் பலப்பட 

நூலால்சுற்றிச் 
சித்திரமாகக் குத்தி சிறந்ததோர் சலாகைவிட்டு 
கத்தியே மூன்றுகாலஞ்சுழிதனில் நீலம்பாரில் 
வெத்தியாய்த் தெளித்து நன்றாய் விரைவுடன் வெளி 

யதாமே . 
( அக . நயன விதி செய் . 79 ) 


8 


22. ஒட்டுக்கோல் 


இதன் நீளம் 11 அங்குலமாகும் . இக்கருவியின் 
தலையின் நிறை 1/4 வராகனெடை இருக்கவேண்டும் . இதன் 
உடலின் நிறை 1 பலமாகும் . 


23. கொம் 

10 அங்குல நீளத்தில் காளை மாட்டின் கொம்பைப் 
போல் அடிபாகம் விரிந்து நுனியில் வரவரச் சிறுத்தும் 

ருக்க வேண்டும் . இதற்கு வாழைக்குறுத்தைப் போல ஒரு 
பூண் பித்தளையினால் இடவேண்டும் . அதன் நீளம் 2 
அங்குலம் . சரீர வீக்கம் , கட்டி முதலானவைகளைக் கீறி 

ரத்தத்தை வெளிவரச்செய்து ஷ கொம்பை வைத்து 
உறிஞ்சவும் . 
24. வெங்கலக்குழல் { Brass Flatus tube ) 

இதற்கே அமானக்குழல் என்ற பெயரும் உண்டெனத் 
தோன்றுகிறது . இது அங்குல நீளமுள்ல உலோகத்தினாலான 
குழாயாகும் . அபானத் துவாரத்திற்குள் நுழையும் வண்ணம் 
ருத்தல் வேண்டும் . இதன் நிறை 3 பலமாகும் . 
தைக் கொண்டு 

த்வாரத்திற்குள் 
பிடித்துக் கொள்ளலாம் 
25. சயச்சலாகை 

இது மூன்று அங்குலமுள்ள ஒரு ஆயுதம் . இதன் நிறைக 
வராகனெடையாகும் . 

பிளவைகளையும் 
கிருமியுள்ள புண்களையும் ஆற்றிவிடலாம் . 
26. குடோரி 

இது 7 அங்குல நீளத்தில் பலம் நிறையில் 
(கோடாரி ) போன்ற ஒரு ஆயுதமாகும் . 

இவைகளையன்றி பிறுமா என்று பெயருள்ள ஒரு 
ஆயுதம் உண்டென்றும் , அதன் நீளம் 5 அங்குலம் என்றும் 
கூறுகிறார். அக்கருவியின் நிறை , பலம் என்றும் 
காணப்படுகிறது . அதன் பிரயோஜனங்களைக் கூறும் 
செய்யுட்களின் பொருள் நன்றாக விளங்கவில்லை . மேலும் 
இச்சத்திரத்தை வைத்துக்கொண்டே முன்காலங்களில் பற்பல 
சஸ்திர சிகித்லைக்குச் சாத்யமான வியாதிகளையும் 
குணப்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் தெரிகிறது . 


சரபேந்திரர் வைத்திய முறைகள் 
விரணரோக சிகித்ஸை 


1. விரணங்களுக்குப் " பாடாண எண்ணெய் 


சவாசத்து மரைப்பலம் பாடாண 

மொருபலமுஞ்சம்பீரநீர் 
உலாவரைத்துத்தமொருதுட்டிடையை 

நேகவரைத்துரைசரக்கு 
னிலாங்கவசம் பொதிந்து மிரண்டு மண்சே 

லைசெய்து மிதைமணற்குட் 
கலாவிவை மேலாவரளி நெருப்பிட்டு 

மண்கருகக் கண்டெடுத்தே . 


எடுத்தபின் பொடி செய்து மொருநாழி 

முத்தினெண்ணெயிதிலும் போட்டு 
அடுத்துரவிப்புடத்தில் வைத்தெடுத்துப் 

புண்சிலந்தி யழுகுணிக்கும் 
படுழு)த்துடையாக் கட்டிவரை புரைகளுக்கு 

முதலான பலபுண்ணோய்க்குங் 
கொடுத்திடு மேற்ற வடச்சரபோசி 
மகாராசன் கூறுவாரே . 

2 


( இதன்பொருள் ) 


பலம் 


சுத்தி செய்த சிலாசத்து 

வெள்ளைப்பாஷாணம் 


விரணம் 


2 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டு , எலுமிச்சம் 
பழச்சாறு விட்டு நன்றாக ( 4 சாமங்கள் ) அரைத்து , ஒரே 
வில்லையாகத்தட்டிச் சுத்தி செய்ததுத்தம் வராகனெடையை 
ஷ சாறு விட்டு அரைத்து வில்லையின் மேல் பொதிந்து 
காயவைக்கவும் . 


மறுநாள், வில்லையை எடுத்து அதற்குமேல் சீலைமண் 
இரண்டு தடவை செய்து கொண்டு காயவைத்து , ஒரு 
வாயகன்ற பாத்திரத்தில் மணலை நிறப்பி , அதற்குள் மேலே 
சொன்ன வில்லையை வைத்து மூடிவிடவும் . 


பிறகு , பாத்திரத்திலுள்ள மணலுக்குமேல் வரளிகளை 
யடுக்கித் தீமூட்டவும் . பாத்திரத்திலுள்ள மண் கருகியவுடன் 
தீயை யணைத்து , வில்லையையெடுத்துக் கல்வத்தி 
லிட்டுப் பொடி செய்து , 


சுத்தமான ஆமணக்கெண்ணெய் ! படியுடன் குழப்பி , 
வெயிலில் வைக்கவும் . 10 நாட்கள் சென்றபின் இந்த 
எண்ணெயை எடுத்து 


புண் 
அழுகுணிப்புண் 
புரை 


சிலந்தி 
பழுத்து உடையாத கட்டி 


முதலிய பற்பல விரணங்களுக்கும் மேலே தடவக் குணம் 
ஏற்படும் 


2. புண்ணிற்குக் காரச்சீலை மருந்து 


மஞ்சள் நன்றாய்ப் பொடி செய்து மெலுமிச்சம் 

பழச்சாறு வார்த்து நேக 
மிஞ்சவரைத்ததைச்சீலை மேலூட்டி 

யும்நிழலில் விரித்துலர்த்தி 


3 


வஞ்சமிலாதிதைவைத்துப் புண்புரைக 

டனிற்போட வாறிப்போகும் 
தஞ்சைநகர் பெருமானுஞ் சரபோசி 

மகராசன் சாற்றுமாறே . 


3 


( இ - ள் ) 


மஞ்சளை வேண்டிய அளவெடுத்துக் கல்லுரலிலிட்டு 
இடித்து , வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . இத்தூளைக் 
கல்வத்திலிட்டு , எலுமிச்சம்பழச் சாறுவிட்டு நன்றாக 
மைபோலரைத்து , ஒரு வெள்ளைத் துணியில் ஊட்டி , நிழலில் 
காயவைக்கவும் . 


இத்துணியை புண் , புரை முதலியவைகளின் மேல் 
வைத்துக்கட்டவும் . அல்லதுஉள்ளே செலுத்தவும் , புண்களும் 
ஆறிவிடும் . 


3. மற்றொரு “ காரச்சீலை ” 


தூரிசியதைப் பொடி செய்து மெலுமிச்சம் 

பழச்சாறுஞ் சொல் முசுக்கைக் 
கரிசாலை நாயுருவி யிலைச்சாற்றி 

னாலரைத்துச்சீலைமேலூட்டி 
விரிநீழலுலத்திட்டு மிச்சீலைக் 

காரமதை விரணந்தீர 
எரிபுண்ணில் மேற்றடவ நீர்வற்றும் 

பின்சேர்வையிடலாம் பாரே . 


4 


இ - ள் ) 


துரிசை ( பலம் ) கல்வத்திலிட்டுப் பொடி செய்து 


கொண்டு , 


4 


எலுமிச்சம்பழச்சாறு 
முசுமுசுக்கைச்சாறு 
கையாந்தகரைச்சாறு 
நயுருவியிலைச்சாறு 


இவைகளை விட்டுத் தனித்தனியே ( ஒவ்வொரு ) 
நாளுமரைத்து ஒரு வெள்ளைத் துணியிலூட்டி நிழலில் 
காயவைக்கவும் . 


இச்சீலையினால் புண்களைக் கட்டவும் . இதனால் 
நீர்வடிதல் நிற்கும் . பின்பு சேர்வை (பிளாஸ்திரி ) களை 
இடலாம் . 


4. புண்களுக்கு வெள்ளறுகு நெய் . 


வெள்ளறுகு மிடித்தண்ணீராங்குறுணி 

பழந்தின்னி மேற்பாலைத்தோல் 
என்னிபல மெண்ணான்கு மிடிப்பதக்கு 

நீர்வார்த்து மெட்டொன்றாக 
வள்ளியதாய்க் காய்ச்சிவடி முன்சாறு 

நாழிநெய்யு மதில்நாழிப்பால் 
நள்ளிவிட்டதிமதுரம் பாலைகுமி 

ழிலாமிச்சு நன்னாரி வேரே . 


வெட்டிய வேர்கழந்தில்வேர் குங்கிலியம் 

பொன்மெழுகு மிகுந்த கோட்டங் 
கொட்டியதின் கிழங்குசந்தங்கச்சோல 

முந்திரிகோரைக்கிழங்கும் 
மட்டியல்லி மூலந்தாமரைவளையம் 

வெள்ளறுகு வனக்கச்சோலம் 
இட்டிடந்த வகையொன்றுக் கிரண்டு கா 

செடையரைத் திடுகலந்தே . 


6 


5 


முத்தினங்கள் சிறுகொதியாயிட்டெரித்து 

நாலாநாள் முறைவடித்து 
இத்தையிரு காசெடைகொள்ளிருநேரம் 

புண்ணிலிடு மேகமாம் வீக் 
கத்திலிடும் வைசூரி புண் ரத்தபித்தங் 

கிரந்தித்தீக்காயத்திற்கும் 
பித்தச்சீதம்புரைக ளாறாத 

புண்களெல்லாம் பெயர்ந்து போமே . 7 
இ - ள் ) 

வெள்ளறுகுச்சாறு 1 மரக்காலுடன் 

பழந்தின்னிப்பாலைப்பட்டை 32 பலத்தை எடுத்துக் 
கல்லுரலிலிட்டிடித்து 2 மரக்கால் ஜலம் விட்டு , அடுப்பில் 
மேலேற்றி எட்டிலொன்றாகக் காய்ச்சி வடிக்கட்டிய 
கஷாயத்தையும் கலந்து கொள்ளவும் . இதனுடன் , 
பசுவின் பால் 1 நாழியும் ( பட்டணம் படி YA ) 

நெய் 1 
விட்டு ஒன்று கலந்து , 
அதிமதுரம் 

பாலைப்பட்டை 
குமிழம்வேர் இலாமிச்சம்வேர் 
நன்னாரிவேர் வெட்டிவேர் 
கழந்தில்வேர் ( கழற்சி ) குங்கிலியம் 
பொன்மெழுகு கோஷ்டம் 
கொட்டிக்கிழங்கு சந்தனத்தூள் 
பூலாங்கிழங்கு திராக்ஷைப்பழம் 
கோரைக்கிழங்கு அல்லிக்கிழங்கு 
தாமரையிலைச்சுருள் வெள்ளறுகு 
* அடவிக்கச்சோலம் 


2 . 


மலையாள மருந்துக்கடைகளில் கிடைக்கும் . ( காட்டுப்பூலா) 

பழந்தின்னிப்பாலை , பழமுன்னிப்பாலை அதாவது கொடிப் 
பாலையாகும் . 


6 


இவைகளை வகைக்கு 2 வராகனெடை வீதமெடுத்து 
மேற்சொன்ன கஷாயம் விட்டு நன்றாகவரைத்து , நெய்யுடனே 
குழப்பி , அடுப்பின் மேலேற்றி 3 நாட்களுக்குச் சிறுகச்சிறுக 
எரிக்கவும் . 4 வது தினத்தன்று நெய்யைப் பக்குவப்படுத்தி 
அடுப்பின் மேலிருந்து 

இறக்கி வடிக்கட்டிப் 
பத்திரப்படுத்தவும் . 


இந் நெய்யைத் தினம் 2 வேளை இரு காசெடை 
( தோலா ) வீதம் உட்கொண்டு , வீக்கம் , வைசூரிப்புண் , 
இரத்த பித்தம் , கிரந்தி , நெருப்புச்சுட்ட புண்கள், சீத பித்தம் , 
ஆறாத புண் முதலியவைகளுக்கும் மேலே பூசவும் . 
குணமுண்டாகும் . 


5. புரை, புண்களுக்கு எண்ணெய் 


கொடிவேலிவேரரைத்துச் சர்க்கரையுந் 

தான் கலந்து கொள்பிசைந்து 
அடை தட்டி நல்லெண்ணெயி லிதைப் போட்டுப் 

பொன்னிறம்போலாயெரித்து 
வடியிதை புண்களுக்கும் புரைக்குள்ளு 

மெண்ணெய் விட்டு வாட்டத்தீரும் 
படிபுகழுஞ் சரபோசி மகராச 

8 
னிம்முறையும் பகருந்தானே . 


( இ - ள் ) 


நரம்பை நீக்கிய கொடிவேலிவேர் 
சர்க்கரை ( வெல்லச்சர்க்கரை ) 


இவ்விரண்டையும் தண்ணீர்விட்டுக் கைபடாமல் 
அரைத்து அடைதட்டிக் காயவைத்துக்கொண்டு , 


அதிலொன்றை நல்லெண்ணெயிலிட்டு அடுப்பின் மேல் 
வைத்து , எரித்துப் பொன்னிறமாகியவுடன் இறக்கி 
வடிக்கட்டிக்கொள்ளவும் . 


இந்த எண்ணெயைப் புண் புரை வைகளுக்கு 
இடவும் . குணமுண்டாகும் . 


8. புரை , புண் , கடுப்பிற்கு மருந்து 


பாதரதமிருபலம் பினரைப்ப 

லம்பூரம் பலமரைதான் 
ஓதுபொரியரிசிமாவு ழக்குடனல் 

லவெல்ல மொரு கொட்டைப்பாக் 
கீதம்மியிடையில்வைத்துமிரதத்தாற் 

குழம்பாக்கியிதில்பின்றானு 
சீதகர்ப்பூராதியரை பொரிமாவு 

முறவாகச் சேர்த்தரைத்தே . 


9 


இருபத்தி னாலுருண்டை யிருவேளைக் 

கிரண்டுங்கொள்ளிது முன்னான்கு 
வருநாட்கள் பதிமூன்றாம் தினமாறப் 

போட்டு முத்தின் வார்க்குமெண்ணெய் 
பெருகவேதலை தேய்த்து மரப்பிட்டு 

வெந்நீராற் பெய்து மூழ்கு 
முருங்கைக்காயிலைச்சாறு மிளங்கீரை 

யரைக்கீரை முழிநெய்க்கோலே . 10 


கருவாடு மீருளியு மிவையெல்லா 

முப்பிலியே கண்டுமுட்கொள் 
இருபத்தி யத்துடனுஞ் சுடுநீரி 

லுங்குளிக்க விருவேளைக்கும் 


8 


இருபதுநாளிப்படியே கொடுத்துவரப் 

புண்கடுப்பு மேகவீக்கம் 
இருசூலைப் புரையோடு மிவைதீரச் 

சரபேந்திரனியம்பினாரே . 


11 


( இ - ள் ) 


* 


முதலில் 


சுத்தி செய்த பாதரஸம் 2 பலம் 

அபின் 1/2 பலம் 

கர்ப்பூரம் 1/2 பலம் 
பொரியரிசிமா 

ஒரு உழக்கு 
வெல்லம் 

கொட்டைப்பாக்களவு 
வைகளை யெடுத்துக்கொண்டு 
வெல்லத்தை அம்மியின் நடுவில் வைத்து , அதன்மேல் 
பாதரஸத்தைச் சிறிது சிறிதாக விட்டு அரைக்க அது 
குழம்பாகும் . பின்பு , அபின் , கர்ப்பூரம் , மாமுதலியவைகளை 
ஒன்றன்பின் ஒன்றாகச் சேர்த்து நன்றாக மசியும் வரை 
அரைக்கவும் . 

இம்மருந்தை 24 உருண்டைகளாகச் செய்து கொண்டு , 
தினமும் காலையில் ஒரு உருண்டையும் , மாலையில் ஒரு 
உருண்டையுமாக உட்கொள்ளவும் . இவ்வாறு 12 நாள் 
உட்கொண்ட பிறகு 13 வது நாளன்று ஆமணக்கெண்ணெய் 
தேய்த்து , அரப்பிட்டு வெந்நீரில் ஸ்நானம் செய்யவும் . 
பத்தியம் : 

முருங்கையிலை , முருங்கைக்காய் , இளங்கீரை , 
அரைக்கீரை , கருவாடு ( இரா, நெற்றலி முதலிய மீன் 
வகைகள் ) ஈர வெங்காயம் முதலியவைகளைக் கூட்டிக் 
கொள்ளவும் . 

உப்புச் சேர்க்காமலிருக்கவும் , தினம் 2 வேளை 
வெந்நீரில் ஸ்நானஞ் செய்யவும் . இப்படி 20 நாளைக்குச் 
செய்யவும் . 


* 


ரசகர்ப்பூரம் எனலாம் . 


தீரும் வியாதிகள் : 


புண் , கடுப்பு , மேகம் , வீக்கம் , சூலை, புரை முதலியவை . 


7. விரணம் , சிலந்திக்கு உருண்டை 


சித்திரமூலமிரண்டு பலமைந்து 

( பலம் ) பரங்கிச் சேர்ந்த பட்டை 
முத்துபுளியம்புராணி சுட்டக்கரி 

யொன்றேகால் மொழிபலந்தான் 
வைத்தபெருங்கரந்தைச்சாறிட்டரைத்துக் 

கடுக்காயின் மட்டுருட்டி 
உத்திதனைக் கொள்சகலப்புண்சிலந்தி 

போம்பத்திய மொழிந்துதானே . 


( இ - ள் ) 


பாலில் வேகவைத்த 

கொடிவேலி வேர்ப்பட்டை 2 பலம் 
பரங்கிப்பட்டை 

5 பலம் 
புளியம்புராணி சுட்டகரி 11/4 பலம் 


வைகளைக் கல்வத்திலிட்டுப் , பெருங்கரந்தைச் 
சாறுவிட்டு , நன்றாக ( 4 ஜாமங்கள் ) அரைத்துக் கடுக்காய்ப் 
பிரமாணமுள்ள 

உருண்டைகளாக உருட்டி 
வைத்துக்கொள்ளவும் . 


தினமும் ஒரு உருண்டை வீதம் உட்கொள்ளவும் . 


புண் , சிலந்தி இவை தீரும் . இச்சா பத்தியமாக 
இருக்கவும் . 


10 


8. புண் களிம்பு 


13 


அரிதாரம் நவச்சாரம் வங்காளப் 

பச்சைகெந்தி யாம் வெங்காரந் 
துரிசிந்த வகையொன்றுக்கைந்துவரா 

கனெடைதானரைக்கரைத்துப் 
பெரியசம் பீரமதைக் குடைந்துள்ளே 

புகமூடிப் பேணிவைத்துத் 
தரிமூன்று சீலைமண்செய் மூவரளிப் 

புடமிட்டுத்தானெடுத்தே . 
எடுகல்வத்திடுதாளியிலைகையா 

னிலைவேலியின் பருத்தி 
யடையிந்த மூன்றுவகைச் சாற்றையிட்டு 

மிருசாம மரைத்துத் தாலத் 
திடு புறம்பேவைபசுவின் வெண்ணெயிட்டு 

மிழைத்துப்பின் சிமிழிலிட்டுத் 
தொடுபுண்கள் புரையோடல் தன்னிலிடக் 

காய்ந்துவிடுஞ்சுகந்தானாமே . 
( இ - ள் ) 


14 


சுத்தி செய்த 


, 


தாளகம் 
நவச்சாரம் 
வங்காளப்பச்சை 
கெந்தகம் 
துரிசு 
வெங்காரம் 


பொரித்த 


இவைகளை வகைக்கு 5 வராகனெடை வீதமெடுத்துக் 
கல்வத்திலிட்டுத் தூள் செய்து கொண்டு , ஒரு பெரிய 
எலுமிச்சம் பழத்தை குடைந்து , அதற்குள்ளடைத்து , 3 
தடவைகள் சீலைமண் செய்யவும் . காய்ந்த பின்பு 3 
வரளிகளை அடுக்கி அதனுள் இதை வைத்துப் புடமிடவும் . 
ஆறியபின் , படத்தை விலக்கி , எலுமிச்சம்பழத்தையெடுத்துக் 
கல்வத்தில் வைத்துத் 


11 


தாளியிலைச் சாறு 
கையாந்தகரைச்சாறு 
வேலிப்பருத்திச்சாறு 


இவைகளைத் தனித்தனியே விட்டு , 2 ஜாமங்கள் வீதம் 
அரைத்துக் கல்வத்தினொரு புறம்பில் வைத்து , வேண்டிய 
அளவு ( சரிபாகம் ) பசு வெண்ணெய் கூட்டி மறுபடியும் ஒன்று 
சேரும்படி அரைக்கவும் . இக்களிம்பை யொரு சிமிழில் 
பத்திரப்படுத்தவும் . 


புண்கள், புரையோடும் புண்கள் முதலியவைகளுக்கு 
மேலே தடவவும் . இரணங்கள் காய்ந்து சுகமுண்டாகும் . 


9. புண் , சூலைகளுக்கு “ இடி லேகியம் ” 


கொடிவேலிவேர் சேங்கொட்டைக்கருஞ்சீர 

மோமமுள்ளி கொப்பரைக்காய் 
குடிவெல்லம் வகையொன்று பலமொன்றாய்ச் 

சேகரித்துக் கொண்டிதெல்லாம் 
இடிலேகியம்போலே செய்துகொட்டைப் 

பாக்களவாயெடுத்துட்கொள்ளும் 
படிபுளிப்புப் புகைதள்ளியிருபதுநா 

ளுண்சூலை பலபுண்போமே . 


15 


( இ - ள் ) 


33 


சுத்தி செய்த கொடிவேலி வேர்ப்பட்டை 

சேராங்கொட்டை 
ஓமம் 

பூண்டு 
கருஞ்சீரகம் 

கொப்பரைத் தேங்காய் 
வெல்லம் 


12 


முதலிய சரக்குகளை வகைக்கு 

பலம் , 
வீதமெடுத்துக்கல்லுரலிலிட்டுப் பூணில்லாஉலக்கையினால் 
மையாக இடித்து , லேகியம் போலச் செய்து வைத்துக் 
கொள்ளவும் . 


இதிலொரு கொட்டைப் பாக்களவெடுத்துத்தினம் ஒரு 
வேளை வீதம் 20 நாளைக்கு உட்கொள்ளவும் . 


பத்தியம் : 


புளி , புகையிலை இவற்றை நீக்கவும் 


தீரூம் வியாதிகள் : 


சூலை , புண்கள் முதலியன . கைகண்டது . 


10. புண்களுக்கு எண்ணெய் 


கள்ளியினீர் வசுவாசி நறுந்தாளி 

தாளிசிறு கத்திரி யாகு 
முள்ளவிலை தனிற்சாறு முத்தினெண்ணெய் 

வேம்பினெண்ணெயும்கலந்தே 
துள்ளு கொதித் திட்டபின்பு சாதியின்காய் 

வத்ஸநாபிதுரிசுதானும் 
உள்ளசெங்க தாரித்தோல் வகைக்கோர்நிட் 

கந்தூளு மிட்டிறுத்தே . 


16 


( இ - ள் ) 


இலைக்கள்ளிச்சாறு 
ஆடாதோடையிலைச்சாறு 


( 1 உழக்கு ) 


13 


* 3 


( 1 உழக்கு ) 


நறுந்தாளிச்சாறு 
நல்லதாளிச்சாறு 
சிறுகத்திரிச்சாறு 
வேப்பெண்ணெய் 
ஆமணக்கெண்ணெய் 


இவற்றையொன்று கலந்து , அடுப்பின் மேலேற்றி 
எரித்துப் பதத்திலிறக்கிச் 


சாதிக்காய் 
துரிசு 


வத்ஸநாபி 
செங்கதாரிப்பட்டை 


இவைகளைவகைக்கு ஒரு வராகனெடை வீதமெடுத்துத் 
தூள் செய்து எண்ணெயுடன் போட்டுக் குழப்பிக் 
கொள்ளவும் . 


* இந்த எண்ணெயைப் புண்களுக்குப் போடவும் . 
புண்களும் ஆறும் . புழுவும் சாகும் . 


11. மேகப்புண்ணிற்கு மருந்து 


வசம்புள்ளி யுழலத்தி யிவை மூன்றுந் 

தன்னிலொக்க வாங்கரைத்து 
நிசங்கரைத்துக் குடிக்கப்போமிருதார 

சிங்கியுந்தானிட்கங்கூட்டி 
வசந்துரிசந்தளவாய்நல் லெண்ணெயைக் 

குத்தியிட்டு மசியரைத்தே 
நிசம்பூசப் புண்புரைகள் காய்ந்தும்போ 

மிம்முறையும் நேர்த்தியாமே 


17 


* செய்யுளில் இந்த விஷயம் காணப்படாவிடினும் 72நெ.சுவடியில் 
காணப்படுகிறது . 


14 


( இ - ள் } 


உ 


உள்ளுக்கு 


வசம்பு 


ஊழலத்தி இலை 
பூண்டு 


இம்மூன்றையும் சமனெடுத்து , அம்மியின்மேல் 
வைத்து , அரைத்துத் தண்ணீருடன் கலக்கிக் குடிக்கவும் . 


மேலுக்குப் பூச 


சுத்தி செய்த 


மிருதார்சிங்கி 1 வராகனெடை 
துரிசு 

1 


இவைகளை நன்றாக நுணுக்கி நல்லெண்ணெய் ( 1/4 சேர் ) 
விட்டு நன்றாக மைபோல அரைத்து அதனுடன் குழைத்து 
வைத்துக்கொள்ளவும் . 


இதை மேலுக்குத் தடவப்புண் , புரைகள் முதலியவை 
காயும் . 


12. சிரங்கிற்குச் “ சேர்வை ” ( பிளாஸ்திரி ) 


துடிபூரஞ்சாம்பிராணி மனோசிலை 

யோர்வகைக் கோர்துட்டெடைக்குப் 
பொடி செய்து மொன்றரைச்சேர் நறுநெய்யிற் 

கலந்திட்டு போடக்கேளு 
படிதவலைக் குள்ளிட்டுக் கிட்டி கட்டிக் 

காய்ச்சிடுந்தீப்பத்தும் பின்பு 
வடிகுண்டுச் சட்டிதனில் நிறைய நீர் 

இட்டதிலும் வாற்றிடாயே . 
* த்ருடி என்னும் வடமொழிச்சொல்லின் திரிபு. 


18 


15 


வாற்றிதனையாறவிட்டுப்பின் வழித்து 

வைத்திடுவாய் வலிசிரங்கின் 
மேற்றடவி நாற்கடிகையூறவிட்டுப் 

பின்குடித்து விடுவாய்மீளச் 
சாற்றுதின மிருமூன்றுமிப்படியே 

செய்திடுவாய் தடவிக்கொண்டு 
மாற்றிடநீர்க் குளித்திடப்போஞ்சிரங்கு குண 

மாமிது மகிழ்ந்து செய்யே . 


19 


( இ - ள் ) 


ஏலக்காய் 
சாம்பிராணி 


ஆலத்திக்கர்ப்பூரம் 
சுத்தி செய்த மனோசிலை 


வைகளை வகைக்கு ஒரு துட்டெடை எடுத்துக் 
கல்வத்திலிட்டு நன்றாகப் பொடி செய்து , 


பசுவின் நெய் 1/2 சேருடனே குழப்பிக்கொண்டு , ஒரு 
தவலைக்குள் ஊற்றி , அடுப்பின் மேலேற்றிக் கொதிக்க 
வைத்து , ஒரு கிட்டியினால் கிளறவும் . அது எரிய 
வாரம்பிக்கும் . 


ஒரு குண்டுச் சட்டியில் குளிர்ந்த தண்ணீரை நிரப்பி 
அதில் மேலே சொல்லப்பட்ட மருந்தை ஊற்றவும் . 


சிறிது நேரஞ் சென்ற பின்பு அது நன்றாக ஆறியவுடன், 
வழித்து ஒரு பீங்கானில் பத்திரப்படுத்தவும் . 


இதனைச் சிரங்குகளுக்குப் பூசி 4 நாழிகை நேரம் 
ஊறவைத்துப் , பின்பு ஸ்நானம் செய்யவும் . இவ்வாறு 6 
நாளைக்குத் தடவிக் குளிக்கவும் . சிரங்குகள் குணமாகும் . 


16 


13. புண் , கிரந்திகளுக்குச் 
சாதிலிங்கம் சேர்வை 


20 , 21 ஆவது செய்யுட்கள் உள்ள ஏடு சுவடியில் 
காணப்படாததால் 72 நெ . சுவடியிலிருந்து எடுத்த அதற்கான 
உரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


துத்தம் 
துரிசு 
வெங்காரம் 
வெள்ளைக் குங்கிலியம் 
படிக்காரம் 
மெழுகு 
சாதிலிங்கம் 


11 வராகனெடை 
16 
1 % 
1 
1 


13 


3 


2 


செய்முறை : 


துத்தம் , துரிசு , வெங்காரம் , படிக்காரம் இந்நான்கையும் 
கரண்டியிலிட்டுப் பொரித்துக் கொள்ளவும் . இவைகளை ஒரு 
அம்மியில் 

வைத்துவிட்டபின் , அக்கரண்டியில் 
தேங்காயெண்ணெய் 

ஒரு உழக்கு வார்த்து , 
மெழுகைப்போட்டு தணலில் வைத்து உருக்கவும் . ஒன்றான 
பின்பதை அம்மியின் மேலுள்ள சரக்குகளுடன் விட்டு 
சாதிலிங்கத்தையும் , குங்கிலியத்தையும் சேர்த்து , நன்றாக 
அரைத்துச்சிமிழில் பத்திரப்படுத்தவும் . வேண்டும்போது ஒரு 
வெள்ளைத் துணியில் தடவிப் புண்களில் போடப் புண்கள் 
ஆறும் . 


14. பொரி கிரந்திக்குப் புகை 


சூதமிரு நிட்கம் வங்கமிரண்டு 

நிட்கமிதிற் சொல்வங்கத்தை 
யோது கரண்டியிலிட்டு மூன்று திறம் 

பூமியின்மேலுருக்கிச் சாய்த்து 


17 


யீதிரண்டுங் கூட்டியபின் செம்பரத்தைப் 

பொடுதலை யினிலைகரிப்பான் 
மாதுளசிச்சாறும் வெவ்வேறாக விட்டுக் 

காய்ச்சிவிடமகாசத்தாமே . 


சத்தியதாம் பின்னெடுத்துப் பதனஞ்செய் 

புண்ணினுக்குத் தக்கதாக 
வித்தை முக்காலரைநிட்கம் பிரமாணஞ் 

சேலையிலே யிட்டுக்கட்டி 
போத்துபுளியந்தழலி லாறுதினம் 

பனிரெண்டு பொழுதுதானுஞ் 
சுத்தபுகை போட்டிடவு மந்திசந்தி 

மறவாமற் சொல்லக்கேளே . 


23 


குளிர்ந்தநீரதனல் மூழ்கி யோருண்டை 

புகைக்காட்டிக் கொள்நீர்ச்சோறும் 
புழுங்கன்ன மீருளியு முப்பிலியா 

யசனஞ்செய் போதிரண்டுங் 
குளிர்ந்த நீரதினிலிருந்தைந்தாறு 

தினங்கழித்துக் கொட்டையெண்ணெய் 
வளர்தலைக் கிட்டப்பால் முழுகிருபா 
னாட்பத்திய மாகுந்தானே . 

24 


( இ - ள் ) 


சுத்தி செய்த 


பாதரஸம் 
வெள்ளீயம் 


2 வராகனெடையும் 
2 வராகனெடையும் 


, 


எடுத்துக்கொண்டு , முதலில் வெள்ளீயத்தை ஒரு 
இரும்புக் கரண்டியிலிட்டுத் தணலில் வைத்து உருக்கி 3 முறை 
( மண் ) தரையில் சாய்க்கவும் . நாலாவது முறை இது 


விரணம் 2 


18 


உருகும்போது பாதரஸத்தை விட்டுத் தொந்திக்கவும் . 
( குச்சியினால் கிளறி ஒன்றாகச் செய்யவும் .) 


பின்பு அக்கலவையைச் 


செம்பரத்தைச் சாறு 
பொடுதலைச்சாறு 
கையாந்தகரைச்சாறு 
துளசிச்சாறு 


முதலான சாறுகளுடனே தனித்தனியாகக் காய்ச்சவும் . 
நல்ல சத்தாகும் . 


பின்பு இதை பத்திரப்படுத்திக் கொண்டு , புண்ணிற்குத் 
தக்கபடி முதல் வராகனெடைப் பிரமாணமெடுத்து , ஒரு 
வெள்ளைத் துணியில் முடிந்து புளியந்தணலில் போட்டுப் 
புகை பிடிக்கவும் . இவ்வாறு 6 நாட்களுக்கு 12 பொழுது 
இடவும் . 


செய்தபின் 


குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் 
உருண்டைகளைப் புகைக்கவும் . 


பத்தியம் : 


புழுங்கலரிசி நீர்ச்சோற் ( பழையது ) றை இருவேளை 
களிலும் உப்பில்லாமல் சாப்பிடவும் . 5 அல்லது 6 நாட்கள் 
குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்தபின் ஆமணக் 
கெண்ணெயைத் தலைக்குத் தேய்த்து ஸ்நானம் செய்யவும் . 
பின்பு 20 நாளைக்குப் பத்தியமாக இருக்கவும் . 


குறிப்பு : 


72 நெ . சுவடியில் , திராய் , புளித்த பழுபாகலிலை , 
பாகற்காய் கூட்டவும் என்று காணப்படுகிறது . 


15. கிரங்கிற்கு எண்ணெய் 


எள்ளிணெண்ணெய் காற்படியில் வாழையின்கா 

யிரண்டரைத் திடுகலந்துத் 
தள்ளுமன்ற பதமாக வேயெரித்துச் 

சிரங்கு படர்தாமரைக்குங் 
கள்ளவண்டு கடிதன்னிற் பூசிடப்போ 

மிம் முறைகை கண்டதாகும் 
பிள்ளைவண்டு சிறகாற்று மாலையணி 

தோட்சரபப் பெருமான் சொல்லே , 25 


( இ - ள் ) 


சுத்தமான நல்லெண்ணெய் 1/4 படி 


எடுத்து , அதனுடன் ( முற்றிய ) வாழைக்காய் இரண்டை 
எடுத்து நன்றாக அரைத்துக் குழப்பி , அடுப்பின் மேலேற்றிப் 
பதத்தில் வடித்து இறக்கவும் . ( மணல் பதம் ) இந்த 
எண்ணெயைச் சிரங்கு , வண்டுகடி , படர் தாமரை முதலிய 
ரணங்களுக்கு மேலே பூசவும் . மிக்க குணம் தரும் . 


கைகண்டது . 


18. கிரங்கிற்கு மருந்து 


அரிதாரங்கெந்திரசம் வகைக்கொரு 

வராகனெடையளவூமத்திற் 
பரிசாறும் வாற்றரைத்து மெள்ளினெண்ணெய் 

தனிற் போட்டுப் பருதி முன்னம் 
எரியாகப் புடமாக வைத்தெடுத்து 

மேற்றடவி யிடுமோரன்னம் 
பரிதியிட்டு மேதிச்சாணம் பூசிமுத் 

தினங்குளிக்கப்படுபுண்போமே . 26 


201 


இ- ள் ) 


சுத்தி செய்த 


ரஸம் 
கெந்தகம் 
தாளகம் 


.. 


வைகளை வகைக்கு ஒரு வராகனெடையெடுத்துக் 
கல்வத்திலிட்டுப் பொடி செய்து ஊமத்தையிலைச்சாறு 
விட்டு நன்றாக அரைத்து , எள்ளெண்ணெய் ( % சேரில் ) 
குழப்பிச் சூரிய புடமாக வைக்கவும் . ( 10 தினங்கள் 
சென்றபின் ) இதை சிரங்குகளுக்குத் தடவி , மோர் சாதம் 
சாப்பிடவும் , எருமைச்சாணியிட்டுக் குளிக்கவும் . இவ்வாறு 3 
நாட்கள் செய்யச் சிரங்குகள் குணமாகும் . 


17. புண், புரைகளுக்குப் புகை 


பாதரத மூன்றுநிட்க மவலெருக் 

கரியும் பாடாணந்தான் 
ஓதிய சேங்கொட்டைவகைக் கொருநிட்க 

மிடைகூட்டி யுற்றமேனி 
மூது செருப்படிச்சாற்றை விட்டரைத்துப் 

பன்னிரெண்டு முருட்டுருண்டை 
யீதுவைத்து மந்திசந்தி யாறுதினம் 

புகை போட்டு மிருந்து கேளே . 


27 


மீளொருநாள் விட்டு நன்னீர் தனில் மூழ்கி 

மேற்குளிக்க வேழுநாட்க 
றானொருபத்தியங்கேளும் பாகலிலை 

திராயாகுந்தான் பாகற்காய் 


* 


72 வது சுவடியில் இம்மருந்திற்குப் புகை மருந்துச் சேர்வை என்ற 
பெயர்காணப்படுகிறது . 


21 


நீளுபுளியிட்டுங்கொள்ளிதற்குப்புண் 

கிரந்திகளும் நிணங்களாறுங் 
கோளரியாய் பகையோட்டுஞ் சரபேந்திரன் 

இம்முறையுங் கொடுத்ததாமே . 


28 


> 


சுத்தி செய்த பாதரஸம் 

3 வராகனெடை 
வெள்ளைப்பாஷாணம் ! 

சேராங்கொட்டை 1 
வெள்ளெருக்கங்கரி 

1 
அவல் 

1 


** 


இவைகளைக் கல்வத்திலிட்டு நசுக்கிக் 


குப்பைமேனிச்சாறு 
செருப்படிச்சாறு 


வ்விரண்டையும் தனித்தனியே விட்டு ( மூன்று 
ஜாமங்கள் ) அரைத்துப் பன்னிரெண்டு உருண்டைகளாக 
உருட்டி வைத்துக்கொள்ளவும் . காலையிலும், 
மாலையிலுமாகத் தினம் 2 தடவை இம்மாத்திரையைத் 
தணலிலிட்டுச் சிரங்கிற்குப் புகை பிடிக்கவும் . இவ்வாறு 
நாளைக்குச் செய்யவும் . 


பின்பு ஏழாவது நாளன்று ஒன்றும் செய்யாமலிருந்து , 
மறுநாள் குளிர்ந்த ஜலத்தில் முழுகி ஸ்நானம் செய்யவும் . 
இவ்வாறு 7 நாளைக்கு ஆழ்ந்து குளிக்கவும் . 


பத்தியம் : 


பாகற்காய் , பாகலிலை , திராய் முதலியவைகளுடன் 
புளி சேர்த்துச் சமையல் செய்து சாப்பிடவும் . 


இதனால் புண் , கிரந்தி முதலியவைகள் ஆறும் . 


22 


18. புண்கள் ஆற மருந்து 


வெள்ளறுகும் நல்லறுகு பெரியபாச் 

சோற்றியிலை மேலிம் பூரா 
உள்ளபுளியிலைகையாந்தகரைமாம் 

பட்டையிவை யோரொன்றுக்கு 
விள்ளதிற்சா றுரியெண்ணெய் நாழிவிட்டு 

மிலாமிச்சம் வேரதிங்கம் 
நள்ளுசேவகன்கிழங்கு கொடிவேலி 

வேர்ப்பட்டை நாலுந்தானே . 


ஓதிவைகள் வகையொன்றுக் கொருகாசி 

னெடையரைத்துட்கலந்து 
போதடுப்பிலேற்றியெரித்ததைப்பதமாய் 

வடித்துப் பொன் போலவைத்து 
மோதிய புண்கிரந்திகள் புரைகளுக் 

கிடவாறும் முறையைத்தானே 
நீதிமுறை வழுவாத சரபோசி 

மகராசன் நிகழ்ந்ததாமே . 


வெள்ளறுகு 
பெரும்பாச்சோற்றியிலை 
புளி இலை 
மாம்பட்டை 


நல்லறுகு 
இம்புறாச்சமூலம் 
கையாந்தகரை 


இவைகளின் சாறு வகைக்கு 


/2 படி 


சுத்தமான நல்லெண்ணெய் 


படி 


வைகளையொன்று கலந்து , இதனுடன் 


இலாமிச்சம் வேர் 
சேவகனார் கிழங்கு 


அதிமதுரம் 
கொடிவேலிவேர்ப்பட்டை 


23 


இந்நான்கு வகைக்கு 1 வராகனெடை வீதமெடுத்து 
அரைத்து ஒன்று கலந்து அடுப்பின் மேல்வைத்து , எரித்துப் , 
பொன்நிறமான பதத்திலிறக்கவும் . 


இந்த எண்ணெயைப் புண்கள், கிரந்திகள் , புரைகள் 
முதலியகைளுக்கிட அவைகள் ஆறிவிடும் . 


19. புண்களுக்கு எண்ணெய் 


தென்னையெண்ணெயொருநாழி யூமத்தின் 

சலம் நாழி சிறுநாகந் 
தண்ணிலுரி சேர்த்தெரித்துப் புண்சகலத் 

திடத்திருந்த மான்முத்தெண்ணெய் 
யன்னதிலுங்காற்படியில் மயிற்துத்த 

மிருநிட்க மளவாயிட்டுப் 
பின்னியமூக்கரணைவேரிட்டெரித்துப் 

புண்ணிலிடப் பறக்குந்தானே . 


31 


( இ - ள் ) 


தேங்காயெண்ணெய் 
ஊமத்தையிலைச்சாறு 


படி 
படி 


இவைகளையொன்று கூட்டி 


மண்புழு படியுங்கூட்டி 


அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . இந்த 
எண்ணெயைப் புண்களில் போட அவைகளாறிப் போகும் . 


24 


1/4 படி 


ஆமணக்கெண்ணெய் 
சுத்திசெய்த துருசு 
மூக்கரட்டை வேர் 


2 வராகனெடை 
3 வராகனெடை 


இவைகளை ஒன்று கலந்து அடுப்பின் மேல் 
வைத்தெரித்து , வடித்துப் புண்ணில் போட , புண்களாறும் . 


20. புண்களுக்குப் புகை 


பாதரதம் பலமூன்றுங் கருவங்க 

மதிற்பாதி பலமுறுக்கிச் 
சூதமதைப் பின்னிட்டு நிலஞ்சாய்ந்து 

மரிதாரந்துரிசுதுத்தஞ் 
சீதநெல்லிக் கெந்தகமுங் கெவுரியும் வெண் 

பாடாணந் தெரிந்தவாறு 
மோதிரண்டு காசிடையா மசமோதங் 

கருஞ்சீரமொருவகைக்கே . 


32 


காசியிடையிம் மருந்தெல்லாம் பொடிசெய்து 

மொருமிக்கக் கலந்தெருக்கும் 
வீசிடுபாலிட்டரைத்து மேழுருண்டை 

யாய்ப்பிடித்து மேலுருக்கிப் 
பேசியகட்டியுமேழு பங்கெடுத்து 

மேழுபிடிப்பட்டதைத்தான் 
கூசுபுளியந்தழலில் மூன்றுதினம் 

புகையிட்டுக் கொள்ளுநாளே . 


33 


குளிர்ந்த நீரதனில் மூழ்கியோருருண்டை 

புகை காட்டிக் கொள்நீர்ச் சோறும் 
புழுங்கன்ன மீருளியு முப்பிலியா 

யசனஞ்செய் போதிரண்டுங் 
* இச்செய்யுள் முன்னமேயேகூறப்பட்டுள்ளது . 17 ம் பக்கம் பார்க்க . 


25 


குளிர்ந்தநீ ரிதனிலிருந் தைந்தாறு 

தினங்கழித்துக் கொட்டையெண்ணெய் 
வளர்தலைக் கிட்டப்பால் முழுகிருபா 

னாட்பத்திய மாகுந்தானே . 


34 


( இ - ள் ) 


சுத்தி செய்த 


பாதரஸம் 
கருவங்கம் 


3 பலம் 
11 பலம் 


வைகளை எடுத்து முதலில் ஈயத்தை ஒரு கரண்டியில் 
இட்டு உருக்கி , பின்பு பாதரஸத்தை விட்டுத் தொந்தித்துத், 
தரையில் சாய்க்கவும் . 


சுத்தி செய்த தாளகம் 


2 வராகைெட 


துரிசு 


. 


33 


துத்தம் 
நெல்லிக்காய்கெந்தகம் 
கௌரீ பாஷாணம் 

வெள்ளைப் பாஷாணம் 
கருஞ்சீரகம் 

காசெடை 
ஓமம் 


இவைகளைக் 

கல்வத்திலிட்டு நன்றாகப் 
பொடியாகும்படி அரைத்து , எருக்கம்பால் விட்டு மறுபடியும் 
அரைத்து 7 உருண்டைகளாக உருட்டி வைத்துக்கொள்ளவும் . 


இம்மாதிரியே ஈயரஸக் கலவையுைம் 7 பங்குகளாக 
உருட்டி மேல் சொன்ன உருண்டைகளுடனே சேர்த்து 
முடிச்சாகச் செய்து கொள்ளவும் . 


26 


3 நாளைக்குத் (தினமொன்றுக்கு இருவேளை வீதம் ) 
புளியஞ்சிராய் தணலில் முடிச்சுகளைப் 

போட்டு 
ரணங்களுக்குப் புகைக்கவும் . 


பத்தியம் : 


செய்தபின் 


குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் 
உருண்டைகளைப் புகைக்கவும் . 


தண்ணீர் விட்ட புழுங்கரிசிச் சாதத்தை வெங்காயஞ் 
சேர்த்துக்கொண்டு உப்பில்லாமல் சாப்பிடவும் . தினம் 2 
வேளயுைம் குளிர்ந்த நீரில் ஸ்நானம் செய்யவும் . 


5 அல்லது 6 தினங்கள் கழித்து ஆமணக்கெண்ணெய் 
தேய்த்துக்கொண்டு தலைமுழுகவும் . 


21. புண் , புரைகளுக்குப் புகை 


கருவங்க மூன்ருபல மந்தளவா 

யிரதமிட்டுக் கலந்துருக்கித் 
தரணிமேற் சாய்ந்திட்டு நெல்லியின்காய் 

கெந்தகமுஞ் சார்வங்களாம் 
வரும்பச்சையொருவகைக் கிருபலந்துத் 

தங்காந்த மாமிரண்டில் 
ஒருவகைக்கு முப்பலமாய்ப் பொடி செய்து 

மாறுருண்டை யுருட்டிடாயே . 


35 


இடிமுடிந்ததைப்புளியந்தழலிற் 

புகைமூட்டியிடாறுவேளை 
தொடுமொருநாட்கழித்து முத்தி னெண்ணெயரப் 

பிட்டுத்துடைத்து வெந்நீரில் 


27 


கொடுமுழுகிப் பத்தியமீருள்ளியிராக் 

கருவாடுக் கூனெற்றெலி 
யிடுமுருங்கை யிலைகாயுப் பிலிக்கஞ்சி 

யிருப்பதுதா ளாகுந்தானே . 


36 


சுத்தி செய்த 


பாதரஸம் 
காரீயம் 


3 பலம் 
3 பலம் 


இவ்விரண்டையும் ஒரு கரண்டியிலிட்டு உருக்கித் 
தரையின் மேல் சாய்க்கவும் . அதனுடன் 


சுத்தி செய்த 

நெல்லிக்காய் கெந்தகம் 
வங்காளப்பச்சை 
துத்தம் 
காந்தம் 


2 பலம் 
2 பலம் 
3 பலம் 
3 பலமும் 


>> 


சேர்த்துக் 

கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்து 6 
உருண்டைகளாகச் செய்து கொண்டு புளியந்தணலில் 
போட்டுப் புண்ணிற்குப் புகையிடவும் . இப்படி 3 நாளைக்கு 
6 வேளை செய்யவும் . நாலாவது நாள் ஒன்றுஞ் 
செய்யாமலிருந்து ஐந்தாவது நாளன்று ஆமணக்கெண்ணெய் 
தேய்த்துக்கொண்டு , வெந்நீரில் ஸ்நானஞ் செய்யவும் . 
அப்போது தேய்த்துக் 

கொள்வதற்கு 

அரப்பை 
உபயோகிக்கவும் . 


பத்தியம் : 


வெங்காயமும் , இராக் கருவாடு , நெற்றெலிக் கருவாடு , 
முருங்கையிலை , முருங்கைக்காய் முதலியவைகளைக் 
கூட்டவும் . 20 நாளைக்கு உப்பில்லாமல் கஞ்சி குடித்து 
வரவும் . 


28 


22. வாய் , நாக்கு , ஈறு முதலிய இடங்களில் 

வெந்த புண்ணிற்கு நெய் 


வசுவாசி கிரரம்பேல மிலவங்கஞ் 

செண்பகப்பூமாசிக்காயும் 
நிசகோட்டஞ் சாதியின்காய் பத்திரியு 

மரிதாகியு நேர்நாகப்பூப் 
பசைதேற்றான் வித்ததிங்கந் திப்பிலிநற் 

சீரகமும் பச்சைவெட்டு 
முசந்துரைசந்தனங்களிலாமிச்சு 

சித்தமட்டி யூரவெட்டிவேரே. 


37 


நன்னாரி வேர்முதியார் கூந்தலிவை 

வேர்வகைகள் நற்பசும்பால் 
தன்னிலொரு படி நெய்யு மளவொன்றுக் 

கொருநிட்கஞ் சரக்கில் வேரைத் 
துன்னு பசும் பாலதனாலரைத்து நெய் 

தனில்போட்டுச் சொல்சரக்கை 
மன்னுபொடி செய்துவைத்துக் காய்ந்தநெய்யிற் 
றூவுகிண்டி மற்றுந்தூவே . 

38 


கிண்டிவரவரவுந்தூள் முகிந்தபின் 

பதமாகக் கீழிறக்கிக் 
கொண்டு நெய்யை யுள்ளினுக்குங் கொடுசிரத்தி 

னுந்தேய்த்துக் கொள்மற்றானாள் 
கண்டுதலை முழுகியே யிருநேரம் 

நெய்தனைக்கணக்காய்தானும் 
உண்டிடுநாளொன்றுவிட்டு மறிநாளிற் 

றலைக்கிடப்போமுட்டணந்தானே . 39 


29 


( இ - ள் ) 


ஆடாதோடை கிராம்பு 
ஏலக்காய் 

இலவங்கப்பட்டை 
செண்பகப்பூ 

மாசிக்காய் 
கோஷ்டம் 

சாதிக்காய் 
சாதிப்பத்திரி கடுக்காய்த்தோல் 
சிறுநாகப்பூ 

தேத்தாங்கொட்டை 
அதிமதுரம் 

திப்பிலி 
சீரகம் 

ஈரச்சந்தனக்கட்டை 
இலாமிச்சம்வேர் சிற்றாமுட்டிவேர் 
வெட்டிவேர் நன்னாரிவேர் 
முதியார்கூந்தல்வேர் 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடை அளவெடுத்து 
இடித்துச் சூரணித்துக்கொள்ளவும் . வேர் வகைகளைப் 
பசுவின்பால் விட்டரைத்துப் 


பசுவின்பால் 
பசுவின்நெய் 


1 படியுடனும் 
படியுடனும் 


குழப்பி அடுப்பின் 

மேலேற்றி எரித்துப் 
பதமாகும்போது , கடைச்சரக்குகளை இடித்து வஸ்திரகாயஞ் 
செய்த மேலே சொன்னதூளைநெய்யுடனேதூவிக்கிளரவும் . 
தூள் முகிர்ந்து பக்குவமானபின் நெய்யை இறக்கி 
வடிகட்டிக்கொண்டு , 


உள்ளுக்குக் கொடுத்துத் 

தலையிலும் 
தேய்த்துக்கொண்டு மறுநாள் தலை முழுகவும் 


தினம் 2 வேளாகளிலும் நெய்யை உட்கொண்டு ஒன்றை 
விட்டொருநாள் தலையில் தேய்த்து ஸ்நானஞ் செய்யவும் . 


சகல உஷ்ணமும் தீரும் . கைகண்டது . 


30 


23. தீராத புண் , புரைகளுக்குப் புகை 


இந்த முறையின் செய்யுட்கள் { 40 , 41 } சுவடியில் 
காணப்படாததால் 72 நெ .சுவடியிலிருந்து அதற்கான உரை 
மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


சுத்தி செய்த நாபி 


வராகனெடை 


நசுக்கி நல்லெண்ணெய் 1 சேருடனே போட்டு , 
அடுப்பின் மேலேற்றிக் காயவைத்து , அதனுடன் தலைமயிர் 
ஒரு நார்த்தங்காயளவு போடவும் . தலைமயிர் நன்றாகத் 
தீயந்தவுடனே எண்ணெயை அடுப்பின் மேலிருந்து கீழிறக்கி , 
அதனுடனே குழைத்து வைத்துக்கொண்டு புண்களிலிடவும் 


புண்கள் ஆறிப்போகும் . 


24. தீராத புண்கள் , புரைகளுக்குப் " புகை " 


வெள்ளெருக்குக் கரவீரங்கொடிக் கள்ளி 

யிது மூன்றும் வேரும்பட்டை 
உள்ளதிது மேற்புறணி சீவிநன்றாய்த் 

தட்டிவகைக் கொருவிளாங்காய் 
கொள்வாயெடுத்துவைத்துக் கொண்டிரத் 

மரைநிட்கங் கொடுசட்டிக்குள் 
தள்ளுகுப்பை மேனியிலைச் சாறுவிட்டு 

முறித்தெடுமுன்றட்டும் வேரே . 


மும்மருந்து முறித்திட்ட விரதத்திற் 

பிரட்டொன்பான் மூட்டுபங்கு 
தம்மிலொரு சட்டியிலே வைத்து நிழ 

லுலர்த்திட்டுத் தலைக்கெள்ளெண்ணெய் . 


3 ] 


கம்முழுகச்சொல்லுமறு தினங்காற்றில் 

லாதுதிரைகட்டிக்கொண்டு 
விம்முபிளியந்தழலிலடிப்போன 

குந்தாணி மேலும் வைத்தே . 


புகைத்திட்டு மொருபங்கை யுரலிலிட்டு 

நல்லபுகைப் போட்டு மூன்று 
வகைத்தினங்களந்திசந்தி தூபமிட்டு 

நான்கானாள் வார்முத்தெண்ண்ெய 
சிகைமுழுகந்திசந்தி புகை காட்டி 

யஞ்சாநாள் திகழ்வெந்நீரால் 
மிமை முழுகிப் புகைத்து மூன்று நாளைக்கொ 

ருக்கால் வெந்நீரில் மூழ்கே . 


புழங்குவாயுட்குடிக்க வெந்நீரார் 

புகையுப்பும் புளிகள் தள்ளி 
ளங்கீரை முருங்கிலைக்காய் பிஞ்சாகும் 

பத்தியமாயிருந்துட்கொள்ளு 
மிளகுதூட் கூட்டிடவும் பதினைந்து 

நாட்கழித்து மேற்புளிதான் 
புழங்கிடப் புண்புரைபோஞ்சரபேந்திர 

னிம்முறையும் புகன்றதாமே , 


இ - ள் ) 


வெள்ளெருக்கு 
கொடிக்கள்ளி 


அரளி 


இம்மூன்று சரக்குகளின் வேரும் , பட்டையும் 
தனித்தனியே 

விளாங்காய் பிரமாண 
டுெத்துக்ககொள்ளவும் . 


ஒரு புதுச்சட்டியை எடுத்து , அதில் 1 வராகனெடை 
சுத்தி செய்த பாதரஸத்தை விட்டுக் குப்பைமேனிச்சாறு 


32 


விட்டுச் சிறிதுநேரம் வைத்திருக்கவும் . பாதரஸம் 
முறியும் அதனுடன் முன்சொன்ன மூன்று மருந்துகளையும் 
போட்டுப் புரட்டி பங்குகளாகச் செய்து கொண்டு , நிழலில் 
உலர்த்தவும் . 


புண் , 


நேயாளி முதல் நாளன்று நல்லெண்ணெய் தேய்த்து 
ஸ்நானம் செய்து மறுநாள் காற்றுப்படாமல் 
திரைகட்டிக்கொண்டு , புளியஞ்சிராயினால் 

தீயை 
உண்டாக்கவும் . அதன் மேல் ஒரு ஆடிப்போன குந்தானியை 
வைத்து , அதனுள்ளிருக்கும் தணலில் மேலே சொன்ன 
தூளப்போடவும் . உரலில் ஒரு பங்கையும் போட்டுப் 
புகைக்கவும் . அப்புகையை நன்றாகப் 
புரைகள் இவற்றுள் செல்லும்படி பிடிக்கவும் . இம்மாதிரி 
தினம் காலையிலும் , மாலையிலும் செய்யவும் . நான்கு 
நாட்கள் சென்ற பின் ஆமணக்கெண்ணெய்த் தேய்த்துத் 
தலைமுழுகி முன் சொன்னபடிக்குக் காலையிலும் 
மாலையிலும் புகை பிடிக்கவும் . 5 வது நாளன்று வெந்நீரில் 
ஸ்நானம் செய்ய மற்ற மருந்துகளையும் புகைக்கவும் 
ம்மாதிரி 3 நாளைக்கொருதரம் வெந்நீரில் ஸ்நானஞ் 
செய்யவும் . 


பத்தியம் : 


வெளிப்பிரயோகங்களுக்கும் , உள்ளுக்கும் , குடிக்க 
வெந்நீரையே உபயோகிக்கவும் . உப்பு , புளி , புகையிலை 
இவைகளைத் தள்ளிவிடவும் . இளங்கீரை , முருங்கையிலை , 
முருங்கைக்காய் , 

முருங்கைப்பிஞ்சு வைகளைக் 
கூட்டலாம் . 15 நாடகள் சென்றபின் புளி சேர்த்துக் 
கொள்ளவும் . மிளகு பொடி கூட்டிக் கொள்ளலாம் . 


தீரும் வியாதிகள் : 


புண் , புரை முதலியன . 


33 


25. புண் , புளவை , கிரந்திக்குச் சேர்வை " 


மலிதுத்தந்துரிசிருவ கைக்கிருவ 

ராகனெடை வடிதுட் செய்தும் 
அலகுபாக் கினளவாய் மெழுகிட்டு 

நல்லெண்ணெயு மதிலோர்துளி 
நலியவிட்ட தையுருக்கோருசட்டி 

தனிற்றண்ணீரால்நிறைத்துப் 
பொலியவதிலூற்றினாலாடைநிகர் 

மேல்மிதக்கும் பொழுதெடுத்தே . 


எடுத்த மூன்றுளைமெழுகுடன் சேர்த்து 

மொருகல்வத்திட்டரக்ைகிற் 
படுத்தரைபடாதிருந்தாலப்போது 

மருந்தையனற்படவுங்காய்ச்சி 
யடுத்தரைநேகவழித் தொருசிமிழி 

னுள்ளாக வடைத்து வைத்துக் 
கடுத்து புண்புரைமேலும் போட்டுப்புண் 

ணோய் தீர்க்கக் கருதுவாயே . 


( இ - ள் ) 


2 வராகனெடை 


துத்தம் 
துரிசு 


2 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டுத் தூள் செய்து 
கொள்ளவும் . 


மெழுகு 

ஒரு பாக்குப் பிரமாணமெடுத்து 
நல்லெண்ணெய் ஒரு துளிவிட்டு ஒரு கரண்டியிலிட்டு 
உருக்கிச் சட்டியில் குளிர்ந்த ஜலம் விட்டு அதிலூற்றவும் . 
மெழுகு ஆடைபோல் மிதக்கும் . 


விரணம் 3 


34 


முன் சொன்ன தூளை அதனுடன் சேர்த்து , ஒரு 
கல்வத்திலிட்டு நன்றாக அரைக்கவும் . அரைபடாமலிருந்தால் 
சிறிது அனலில் காட்டி இளக்கிக்கொள்ளவும் . இம்மாதிரி 
நன்றாக அரைத்த விழுதை ஒரு சிமிழில் பத்திரப்படுத்திப் 
புண் , புரைகள் முதலியவைகளுக்கு மேலே போடவும் . 


26. புண்கள் , புரைகளுக்குச் சேர்வை 


முழிமஞ்சள் பொடி செய்து வடிகட்டிக் 

காசெடைதூள் முகந்தசூதங் 
களஞ்சியரை வெற்றிலைநீர்தனில் முறித்து 

மதைச்சேர்த்துக் காணேரண்டத் 
துளக்கெண்ணெய் விட்டரைத்து மிருபணவே 

டைசுண்ணத் துடனுங்கூட்டி 
யிளகரைத் தோர்சிமிழிலிட்டடைத்து 

வெற்றிலைமேலிட்டுக்கட்டே . 48 


கட்டொதியன்றங்கொழுந்து மாகும்பின் 

றுளசியினீர் காணும்பட்டை 
யிட்டகுடி நீரதனாற் கழுவிவிட்டுங் 

கவிழ்தும்பையி னிலையுமுள்ளி 
நட்டவசம் பதுகூட்டி யரைத்தும் புண் 

மேற்றடவு நல்லரம்பை 
தொட்டபழத் தோலுலர்த்திச்சுடுநீருங் 

சுண்ணமுட னொக்கக்கூட்டே . 


கூட்டி நல்ல நீரதனாற் குழப்பியோர் 

சேலைதனிற் கொள்ளத்தானே 
ஊட்டிடுவீக்கத்தின்மேற் போட்டுமொரு 

சாமம் போயிராக்கழித்து 


35 


வாட்டு வெந்நீராற்கழுவியிப்படிமுத் 

தினமிட்டு வாரும் வெந்நீர் 
ஆட்டியும் புண்புரைதீருஞ்சரபேந்திர 

னிம் முறையை யரைந்ததாமே . 


இ- ள் ) 


வரளி மஞ்சளை இடித்து வஸ்திரகாயஞ் செய்து அதில் 
ஒரு காசிடைத்தூள் எடுத்துக் கல்வத்திலிட்டு 


பாதரஸம் 


20 குன்றியும் 


கூடவிட்டு வெற்றிலைச் சாற்றினால் முறித்து , நன்றாக 
அரைக்கவும் . பின்பு ஆமணக்கெண்ண்ெய விட்டரைத்துக் கல் 
சுண்ணாம்பு 2 வராகனெடை கூட்டி நன்றாக அரைத்துச் 
சிமிழில் பத்திரப்படுத்தவும் . 


இதை ஒரு வெற்றிலையிலோ அல்லது ஒதியன் 
கொழுந்திலோ, தடவிக் கட்டவும் . 


துளசிக்கஷாயத்தினால் கழுவிவிடவும் . 


பூண்டு 


( 2) கவிழ்தும்பை இலை 

வசம்பு 


இம்மூன்றையும் அரைத்துப் பூசவும் . 


( 3 ) வாழைப்பழத்தோலை உலர்த்திச் சுட்டு , நீறாகச் 
செய்து , சமன்சுண்ணாம்பு சேர்த்துத் தண்ணீர்விட்டுக் குழப்பி 
ஒரு துணியில் ஒரேசீராகத்தடவி , வீக்கத்தின் மேல் போடவும் . 
ஒரு சாமங்கழித்து வெந்நீரினால் கழுவி விடவும் . இவ்வாறு 
மூன்று நாட்கள் போட்டு வெந்நீர் வார்க்கவும் . 


புண்கள் , புரைகள் முதலானவை தீரும் . 


36 


51 , 


செய்யுட்கள் 


சுவடியில் 


52 நெம்பர் 
காணப்படவில்லை . 


27. புண்களுக்குச் சேர்வை 


குங்கிலிய மிருகழஞ்சிருகடுக்கா 

யதனின்றூட் கொண்டு துத்தந் 
தங்குதுரு சிரண்டுக்கு மிருகழஞ்சி 

வைகள் பொடித் தானுஞ்செய்த 
நங்கல்வத்திற்சூத மொருகழஞ்சு 

துளசி வெற்றிலைநன்னீரால் 
துங்கமுத்து வெள்ளையது கூட்டியரைத் 

திடப்புண்கட்டுலைந்துபோமே . 


( இ - ள் ) 


வெள்ளைக் குங்கிலியம் 
கடுக்காய்த்தூள் 
துத்தம் 


2 கழஞ்சு 
2 கழஞ்சு 
கழஞ்சு 
கழஞ்சு 
கழஞ்சு 


துருசு 


பாதரஸம் 


இவைகளைக் கல்வத்திலிட்டு , நன்றாகத் தூள்செய்து , 
துளசிச்சாறு , வெற்றிலைச் 
சாறு , 

வைகளினால் 
தனித்தனியே ஒவ்வொரு ஜாமமரைத்து , முத்து வெள்ளையும் 
கூடச்சேர்த்து ( 2 கழஞ்சு) மறுபடியும் நன்றாக அரைத்துப் 


புண்களுக்குப் போடவும் . அவைகள் தீரும் . 


37 


28. புண் , புரைகளுக்குக் காரக் களிம்பு 


துரிசுபச்சைக்கர்ப்பூர மனோசிலைவெண் 

பாடாணந்துளவொன்றாரந் 
தெரியுமிவை யொன்று பண வெடையொன்றோ 

யிற்றுரிசி யும்பாடாணம் 
மரியெருக்கம்பழுப்பு ரசங்குத்தி 

வறுதண்ணீர் வாற்றரைத்துப் 
பிரியசித் திரவெண்ணெய் தனைவிட்டுக் 

குழப்பினதைப் பேணிவையே . 


வைசிமிழிலெடுத்தடைத் தெந்தவகை 

யாணிகட்கும் வரைகண்டிப்பு 
கைசிறுகப் பணம்போலு மருந்தினைத் 

தட்டுவிட்டுக் கடிகைகேளு 
மெய்த்தறுபான் கழித்திட்டு யெடுத்தெரியின் 

முத்தெண்ணெய் மேலும் பூசு 
செய்திடவே யாணிபுண்கள் புரைவரை 
கண்டிப்புடன் றீருந்தானே. 

55 


( இ - ள் ) 


துரிசு 
மனோசிலை 
தாளகம் 


பச்சைக்கர்ப்பூரம் 
வெள்ளைப்பாஷாணம் 


இவைகள் தனித்தனியை 1 வராகனெடை 


துரிசையும் , வெள்ளைப் பாஷாணத்தையும் எருக்கம் 
பழுப்புச்சாறு ஊற்றி அனலில் வறுத்துக்கொண்டு , மற்ற 
சரக்குகளுடன் கூட்டிக் கல்வத்தில் வைத்து எருக்கம் பழுப்புச் 
சாறு விட்டு நன்றாக அரைத்துக்கொள்ளவும் . 


38 


பின்பு வைகளை ஆமணக்கெண்ணெயுடன் 
( வேண்டிய அளவு ) குழப்பி வைத்துச் சிமிழில் பத்திரப் 
படுத்திக்கொள்ளவும் . 


எவ்விதமான கால் ஆணிகளுக்கும் ஒரு பணம் அளவு 
இம்மருந்தை அவைகளுக்குத் தடவி , 60 நாழிகைகள் 
ஊரவைத்த பின் இதைக் கழுவி விடவும் . 


அவ்விடத்தில் ஆமணக்கெண்ணெய் பூசவும் . 


குறிப்பு : 


இவ்விடத்தில் தாரம் என்பது அரிதாரமாகும் . 


29. புண் , புரை , சிரங்குகளுக்குச் “ சேர்வை ” 


துரிசுசுட்டதுஞ்சுன்ன மஞ்சளின்றூ 

ளிவை மூன்றும் தொட்டுவெண்ணெய் 
மருவிடப் போட்டரைத்து வழித்தெடும் 

புண்சிரங்கில் மலரப்பூசி 
இருபின்பு மிலுப்பரப் பின்கட்டித் 

தான்றேய்த்து மிட்டு மூழ்கி 
வரும் போதிற் புண்சிரங்குங் காய்ந்துபோ 

மிம்முறையை மதித்துச் செய்யே . 


( இ - ள் ) 


பொரித்த துரிசு 
சுண்ணாம்பு 


மஞ்சள்பொடி 


இம்மூன்றையும் கல்வத்தில் வைத்துப் பொடி செய்து , 
சமனெடை வெண்ணெய் போட்டு நன்றாக அரைத்துச் 
சிமிழில் பத்திரப்படுத்தவும் . 


39 


வேண்டும் போது சிரங்குகளில் பூசி அரப்பினால் கழுவி 
ஸ்நானம் செய்யவும் . அடிக்கடி கிளைக்கும் புண் , சிரங்கு 
முதலானவைகள் குணமாகும் . 


30 , புண் , புரை , சிரங்குகளுக்கு மருத்து 


ஆலம் விழுதரதைதொரு பாக்களவு 

கஞ்சாச்சாறதிலுழக்கும் 
மேலுநல் வெண்ணெயுழக் கிட்டதிலும் 

வசம்பிரண்டும் வெள்ளையுள்ளி 
கோலியொரு பூடுமிட்டு மிவைகூட்டி 

வெயிலிலே கொள்ளவைத்துத் 
தூலவுடல் தலைதேய்த்து மூன்றுதின 

மரப்பிட்டுச் சுடுநீர்மூழ்கே . 


கஞ்சாச்சாறு 
நல்லெண்ணெய் 


1 உழக்கு 
உழக்கு 


இவ்விரண்டையும் ஒன்று கலந்து , அதனுடன் 


அரைத்த ஆலம்விழுது ! கொட்டைப்பாக்களவு 
பூண்டு 

பல்லும் 
வசம்பு 

2 துண்டும் 


எடுத்து நன்றாக அரைத்து , ஒன்றாகக்கலந்து 3 நாளைக்கு 
வெய்யிலில் வைக்கவும் . 


தலை , உடம்பு 

முதலிய 

இடங்களில் இந்த 
எண்ணெயை நன்றாகத் தேய்த்துக்கொண்டு வெந்நீரில் 
ஸ்நானம் செய்யவும் . இவ்வாறு 3 நாளைக்குச் செய்யவும் . 


40 


58 , 59 நெம்பர் 
காணப்படவில்லை. 


செய்யுட்கள் 


சுவடியில் 


31. பரங்கிப் புண்களுக்கு " மருந்து 


கானபரங்கிப்பட்டையரைப்பலஞ்சுக்கு 

வராகனெடை கணித்திருபான் 
றானிரண்டு குராசானியோமம் வரா 

கனெடையொன்பான் சார்கிராம்பு 
மானஞ்சுவராகனெடைகரில்வரா 

கனெடையீராறுங்காமன் 
மூன்றஞ்சுவ ராகனெடை சூரணித்தே 

னிருபானாள் மூட்டுவாயே . 


( இ - ள் ) 


1/2 பலம் 
22 வராகனெடை 
9 


பரங்கிப்பட்டை 
சுக்கு 
குராசாணி ஓமம் 
கிராம்பு 
மிளகு 
திப்பிலி 


5 


12 


11 


15 


இச்சரக்குகளை காயவைத்துக் கல்லுரலிலிட்டு நன்றாக 
இடித்து வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . 


இச்சூரணத்தில் ஒரு மூவிரல் கொள்ளுமளவு எடுத்துத் 
தேனில் குழைத்துச் சாப்பிடவும் . இவ்வாறு 20 நாட்கள் 
சாப்பிடவும் . 


குறிப்பு : 


72 நெ . சுவடியில் இம்மருந்திற்கு கீழ்க்கண்டவாறு : 

உப்பு , புளி இவைகளை 40 நாட்களுக்குச் சேர்க்கக் 
கூடாது என்று பத்தியம் கூறப்பட்டிருக்கிறது . 


41 


32. ஒட்டிய புண் , புரைகளுக்கு உருண்டை 
பாதரசந்திப்பிலியும் பாடாண 

முடன்றுரிசு பகரின்னான்கும் 
ஈதுவகைக் கொன்றுபணவெடையொன்றாங் 

கடுக்காயுமிருமூன்றாகுங் 
கோதகலு நல்லவெல்ல மருதாணிவெற் 

நிலைகீருங் கொடுரசத்தை 
நீதிபெற வேமுறித்துக் கூட்டியரைத் 

துருண்டைசெய்து நிகழ்த்தக்கேளே . 61 


நல்ல வெல்லந்தனிற்சேர்த்து முருட்டியிரு 

நேரங்கொள் நாலுருண்டை 
மெல்லவிழுங்கிதுதீர்க்கு மொட்டிப்புண் 

புரையெல்லாம் வேகமாற்றுஞ் 
சொல்லவுப்பும் புளிப்புகையிவைதள்ளிப் 

பத்தியமாய்த் தொடங்குந்தஞ்சை 
எல்லைநிகர் கலிக்குறும்பினிருளோட்டுஞ் 

சரபேந்திரனியம்பிதாமே . 


( இ - ள் ) 


பாதரஸம் 
வெள்ளைப்பாஷாணம் 


திப்பிலி 
துரிசு 


இவைகள் வகையொன்றுக்கு ஒரு பணவெடை 


கடுக்காய்த்தூள் 


6 


இவைகளையொரு கல்வத்திலிட்டு , 


மருதாணிச்சாறு , வெற்றிலைச்சாறு , வெல்லத் தண்ணீர் 


42 


இவைகளைத் தனித்தனியே விட்டு ஒவ்வொரு சாம . 
அரைக்கவும் . ரஸம் நன்றாக முறிந்து ஒன்றாகிய பின் , நல்ல 
வெல்லத்துடன் சேர்த்து 4 உருண்டைகளாக உருட்டி 
வைத்துக்கொள்ளவும் . 


நேரம் ஒன்றுக்கு 2 உருண்டைகள் வீதம் காலையிலும் 
மாலையிலும் உட்கொள்ளவும் . 


இம்மருந்து ஒட்டிப்புண் , புரை முதலியவைகளை 
வெகு எளிதில் குணப்படுத்தும் . 


பத்தியம் : 


உப்பு , புளிப்பு , புகையிலை முதலானவைகளை நீக்கி 
விடவும் . 


33. ஓட்டிய புண் , புரைகளுக்கு மருந்து 


தூதுவளை வேர் குறிஞ்சாவேரசம் 

தாகமிவை சொல்மேனிச்சா 
றோதிரத முறித்துருண்டை கூட்டெருமை 

வெண்ணெயிலு மூட்டி ரண்டு 
போதுவிழுங்கிடுகைப்பும் புளிதள்ளி 

ராமுள்ளி புரிநெற்றெலி 
யோதுகுளத்துட குறவை மீனதனைச் 

சுண்டியிட்டு மொன்பானாளே . 


பதினோரு நாள் முழுகவுட்குடிக்கக் 

கொப்பளிக்கப்பாதங்கைகள் 
இதின்சுத்தி செய்யவெந்நீர் தொடலாகும் 

பத்தியமாயிருமற்றாநாள் 


43 


அதிரெண்டு வேளைகளு முழுகியிடும் 

புண்புரைக ளாறிப்போகுஞ் 
சதுரங்க சேனைபுடை சூழ்ந்துவரும் 

சரபேந்திரன் தந்ததாமே . 


64 


( இ - ள் ) 


குறிஞ்சாவேர் 


தூதுவளை வேர் 
ஓமம் 


இவைகளைச் சமனெடை எடுத்துக் கல்வத்திலிட்டுத் , 
தெளிந்த குப்பைமேனிச்சாறு விட்டு நன்றாக அரைத்த 
பாதரஸத்தையுஞ் சேர்த்து உருண்டைகளாகச் செய்து 
கொள்ளவும் . 


இவைகளைத் தினம் இருவேளைக்கு , 
எருமை 
வெண்ணெயுடன் முழுங்கவும் . 


கசப்புப் பண்டங்களையும் , புளிப்புச் சுவையுள்ள 
பதார்த்தங்களையும் தள்ளவும் . 


ராமுள்ளி , நெற்றெலி, குளத்துக் குறவை முதலான மீன் 
வகைகளைச் சுண்டி ( வேகவைத்து ) சாப்பிடவும் . 


இவ்வாறு 9 நாளைக்கு மருந்து சாப்பிடவும் . 
பதினொன்றாவது நாளன்று ஸ்நானம் செய்யவும் . மற்ற 
நாட்களில் இரண்டு வேளைகளிலும் ஸ்நானஞ் செய்யவும் . 


மருந்து சாப்பிடும் போது , உள்ளுக்குக் குடிப்புதற்கோ , 
கொப்பளிக்கவோ அல்லது கை , கால்கள் கழுவுவதற்கோ, 
வெந்நீரையே உபயோகிக்கவேண்டும் . 


புண்கள் , புரைகள் முதலானவை ஆறும் . 


* கார்ப்புப் பண்டங்களையும் என்று 72 நெம்பர் சுவடியில் 
காணப்படுகிறது . ஆகவே அதையும் நீக்குவது நல்லது . 


44 


34. ஓட்டுப்புண், புரைகளுக்குப் புகை 
நல்லசிறுகாஞ்சோரிவே ரெருக்கவே 

ரிருகழஞ்சு நறுங்கொழிஞ்சி 
சொல்லதுவே ரிதுமூன்றுந் தூளிடித்து 

வடிக்கட்டிச் சூதந்தன்னை 
வல்லது பங்குசெய்து புளிச்சிராய் 

கொண்டுமொரு மண்சட்டிக்குள் 
புல்லனலிலிட்டதனைத்தழலாக்கி 

யதிற்சட்டி பொருந்தக்காய்ச்சே . 


காய்ந்தசட்டி தன்னிலொரு பங்கிரத 

முப்புமிட்டுக் கஞ்சி காய்ச்சி 
மோந்து குடித்ததன்பின்பு மவனைமுக்காட் 

டால் மூடி மொழிமருந்து 
வேய்ந்தி டொரு பங்கிரத மிடுகடிகை 

தனிற்புகையும் மேலெழும்பும் 
மீந்தரைநாழிகைசென்று பின்பு மந்தப் 

பொடிதன்னை மீட்டுவாயே . 


மீட்டிடுவாயிப்படியே மூன்றுவிசை 

பொடியிட்டு மேல் முக்காடு 
போட்டவனைப் படுக்கவை பின்பெழுந்திப் 

படியைந்து போதுதானும் 
மாட்டுப்புகைப் போட்டிடவுங் காலையந்தி 

தானிமுழுகி வரவுங்கைப்புக் 
கூட்டுபுளி தள்ளியெட்டுத் தினம்பத்தி 

யம் நடத்தக் குணமாந்தானே . 


67 


( இ - ள் ) 


2 கழஞ்சு 


சிறுகாஞ்சோரி வேர் 
எருக்கம்வேர் 
கொழிஞ்சி வேர் 


2 


2 


45 


இம்மூன்று 

வேர்களையும் வெயிலில் 
காயவைத்து , இடித்து வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . 


பாதரஸம் ( 2 கழஞ்சு ) எடுத்து 6 பங்குகளாகச் 
செய்துகொள்ளவும் . புளியஞ்சிராயைத் தணலாக்கியொரு 
சட்டிக்குள் போட்டு அதன் மேல் மற்றொரு சட்டியை வைத்து 
அதில் ஒரு பங்கு ரஸத்தை விட்டு , உப்புப் போட்டுக் ( அரிசி 
நொய் ) க் கஞ்சி காய்ச்சிக் குடிக்கவும் . பின்பு நோயாளியின் 
தேகத்தை ஒரு வஸ்திரத்தினால் நன்றாக மறைத்து , அப்புளியந் 
தணலில் முன்கூறிய சூரணத்தையும் , ஒரு பங்கு ரஸத்தையும் 
போட்டுப் புண், புரை இவைகளின் மேல் படும்படி 
புகைக்கவும் . அரைநாழிகை கழித்து மறுபடியும் சூரணத்தைப் 
போடவும் . 


இவ்வாறு மூன்று முறை முக்காடு போட்டுக் கொண்டு 
புகையைப் புண் , புரைகளில் செல்லும்படி புகைக்கவும் . 
பின்பு முக்காட்டை நீக்காமல் நோயாளியைப் படுக்கச் 
சொல்லி எழுந்திருக்கச் சொல்லவும் . இப்படி 5 நாளைக்குப் 
புகையைப் பிடிக்கவும் . காலையிலும் மாலையிலும் சுத்த 
ஜலத்தில் ஸ்நானம் செய்யவும் . 


பத்தியம் : 


கசப்புப் பண்டங்களையும் , புளிப்புச் சுவையையும் 
நீக்கவும் . இவ்வாறு 8 நாளைக்குப் பத்தியமாக இருக்கவும் . 


35. புண்ணிற்குக் களிம்பு 


துத்தமுடன்துரிசு வகைக்கொரு 

வராகனெடைதூக்கியேலம் 
மெத்தவெள்ளைக் குங்கிலியம் வகைக்கரை 

வராகனெடை வீதமஞ்ஞைத் 


துத்தமதைத் திருநீறு போல்நீற்றுச் 

சேர்ந்திடுகாசுக்கட்டித்தான் 
ஒத்தபண வெடைகூட்டி மருந்தெல்லாம் 

பொடி செய்து மொன்றில் வைத்தே . 


புதுக்கொட்டாங்கச்சி தனிற் சூதமிட்டு 

மேனிரசம் புரிதாம்பூலம் 
இதுரெண்டுள்ளோரிலைச்சாறாவதிரு 

துளிவிட்டு மேற்கமத்தித் 
ததுசுண்ணக் கட்டிநிகர்பத்திவரும் 

பக்குவத்திலதின் முன்றூளும் 
புது வெண்ணெயுடன்கூட்டி யொருகையால் 

மத்தியது பொருந்தோட்டுள்ளே 


உள்பிடித்த பக்குவத்தில் வழிக்குமற் 

றொருதண்ணீரூற்றி நன்றாய் 
வௌப்படவே கழுவுவாய் பின்வழித்தோர் 

சிமிழிலிட்டு விரணந்தீர்க்கக் 
கள்ளமில்லை யிக்களிம்பு நேர்த்தியதாங் 

கைமுறையைக் காசினிக்குள் 
வள்ளலெனத்தஞ்சைநகர் வந்தசர 

பேந்திரனம் சொல் வாய்மைதானே . 


70 


( இ - ள் ) 


காசுக்கட்டி 
துத்தம் 
துரிசு 
வெள்ளைக் குங்கிலியம் 
ஏலக்காய் 


1 வராகனெடை 
1 
1 


இவைகளை எடுத்துக்கொள்ளவும் . 


47 


மயில்துத்தத்தை வரளிக்குவியலில் வைத்து எரித்து , 
வெண்மையாகச் செய்துகொண்டு , அத்துடன் மற்ற 
சரக்குகளையும் சேர்த்துக் 

கல்லுரலிலிட்டிடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . 


ரஸம் 


ஒரு புதுக் கொட்டாங்கச்சியில் பாதரஸத்தை விட்டு , 
அதனுடன் குப்பைமேனிச்சாறோ அல்லது வெற்றிலைச் 
சாறோ துளிகள் விட்டு நன்றாகக் குழைக்கவும் . அப்போது 

சுண்ணாம்பு போல் ஆகிக்கொட்டாங்கச்சியில் 
ஒட்டிக்கொள்ளும் . அதனுடன் முன்னமே சொன்ன 
தூளைப்போட்டுப் புது வெண்ணெயும் ( வேண்டிய அளவு } 
கூட்டி நன்றாகக் குழைத்துக்கொள்ளவும் . தண்ணீர்விட்டு 2 
அல்லது 3 தடவை கழுவவும் . இக்களிம்பை ஒரு சிமிழில் 
பத்திரப்படுத்தி ரணங்களில் தடவ , அவைகள் ஆறும் . 


36 , உடம்புகளில் புண் , புரைகளுக்குப் 

" படோலாதி கிருதம் . 


பேய்ப்புடலும் பிரமியுஞ்சமூலமா 

யகிற்பட்டை பெருநாவற்றோல் 
வேப்பமரத் தோலுமத்தி யாலுமித்தி 

யரசுமிவை மென்முகிழ்தான் 
மூப்பிலந்தை யடைமதுரங்கரிப்பாலை 

வேர்காமன் மூலங்கூட்டி 
தொப்பரம்பைத் தாமரையுங் கோரையினவ 

யின்கிழங்குந் தொக்கலாமே . 


71 


தாமரையின் வலையங்கள் சிவதைவேர் 

வகையொன்று தான்பலங்கள் 
ஆமெட்டாங் கூட்டியிடி யெண்மரக்கா 

னீர்விடுத்து மதைநாலொன்றாய் 


48 


வே மதனைக் காய்ச்சி வடி நாழிநெய்யுங் 

குறுணிப்பால் விடுமருந்து 
மாமதுரமரமஞ்சளிந்து சந்து 

மாலமுகிழ் மஞ்சளாமே . 


ஆனவெள்ளோத்திரந்தேவதாரநிம் 

பலகோடு மத்திமொட்டும் 
மானசிறு மூலகமு மஞ்சிட்டி 

தாமரையின் வளையந்தாதுந் 
தீனிமுந்திரிகைப்பழங்கடுரோணி 

நாகணந்தி திரிபலாதி 
சீனக்காரமிலாமிச்சம் பெருங்குரும்பை 

யுத்பலமுஞ் செய்யக்கேளே . 


73 


செய்கழஞ்சு கூட்டியும் பாலிட்டரைத்துக் 

கலந்தும்பின் திகழ்மந்தாக்கினி 
யெய்திடநாற்றினமெரித்து மஞ்சாநாள் 

காய்ச்சி வடித்தெடுத்துவைத்து 
உய்கால மோர்கஞ்சி யுட்குடித்து 

நசியஞ்செய்துடலிற் பூச 
மெய்ப்புடனுடல்வீக்கங்கபவிக்கு 

மண்டலத்துள் விட்டுப் போமே . 


74 


இ - ள் ) 


பேய்ப்புடல்சமூலம் 
அகில்பட்டை 
வேப்பம்பட்டை 
ஆலமொட்டு 
அரசமொட்டு 


பிரமிச்சமூலம் 
பெருநாகப்பட்டை 
அத்தி மொட்டு 
இத்திமொட்டு 
இலந்தையடை 


49 


அதிமதுரம் 
திப்பிலிமூலம் 
தாமரைக்கிழங்கு 
தாமரை இலைச்சுருள் 


கரிப்பாலைவேர் 
வாழைக்கிழங்கு 
கோரைக்கிழங்கு 
சிவதைவேர் 


இவைகளை வகைக்கு 8 பலங்கள் வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டிடித்து , ஒரு பாத்திரத்தில் போட்டு மேரக்கால் 
சுத்த ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி நான்கிலொன்றாக 
வற்றக் காய்ச்சவும் . இக்கஷாயத்தை வடிக்கட்டி , அதனுடன் , 


பசுவின்நெய் 
பசுவின் பால் 


1 நாழி (சின்னபடி / ) 
1 மரக்கால் 


விட்டு ஒன்று கலந்து 


அதிமதுரம் 
இந்துப்பு 
மஞ்சள் 
தேவதாரு 
அத்திமொட்டு 
மஞ்சிட்டி 
தாமரைத்தாது 
கடுகுரோகிணி 
கடுக்காய்த்தோல் 
நெல்லிவற்றல் 
இலாமிச்சம்வேர் 
அல்லிக்கிழங்கு 


மரமஞ்சள்தோல் 
ஆலமொட்டு 
வெள்ளிலோத்திரப்பட்டை 
வேப்ப ஈர்க்கு 
திப்பிலி 
தாமரையிலைச்சுருள் 
திராக்ஷைப்பழம் 
நாகணந்தி வேர் 
தான்றித் தோல் 
படிக்காரம் 
பெருங்குரும்பை 
சந்தனத்தூள் 


இச்சரக்குகளை வகைக்கு 114 வராகனெடை 
வீதமெடுத்து , இடித்துப் பசுவின் பால் விட்டுறவைத்து , 
நன்றாக அரைத்து , நெய்யுடனே குழப்பிக்கொண்டு , 
அடுப்பின் மேலேற்றி , மந்தாக்கினியால் 4 தினங்கள் எரித்து , 


விரணம் 4 


50 


5 வது நாளன்று , பக்குவப்படுத்தி இறக்கவும் . இதை 
வடிகட்டிக்கொண்டு , ஒரு ஜாடியில் பத்திரப்படுத்து 11/4 
வராகனெடை வீதம் , தினம் காலையில் மாத்திரம் 
உட்கொண்டு , மூக்கிலும் நஸ்யமாக இட்டு , உடம்பிலும் 
பூசிவர , 


உடல் வீக்கம் , கப வீக்கம் முதலானவைகள் 40 நாளில் 


தீரும் . 


குறிப்பு : 


நாகணந்தி - நேர்வாளவேர். 


37. பழம் புண் , புரைகளுக்கக் களிம்பு 


சங்கினது வேரிரதந்தாக்கியரை 

வழித்துமேற்றானுங்கேளு 
பங்கிடுடன்றடவுபத்துப் பதினைந்து 

நாளினுட்குள் பழய புண்ணுந் 
தங்குகுழி விழுபுண்ணுஞ் சலக்கட்டுஞ் 

சீழ்சொரிவுந்தடிப்புங்கூடப் 
பொங்குபுரையோடுதசை துற்றன் முத 

லானதெலாம் போகுந்தானே . 


75 


( இ - ள் ) 


சங்கம் வேரைப் 

பாதரஸத்துடனே கூட்டிக் 
கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்து வைத்துக்கொண்டு ஒரு 
சிமிழில் பத்திரப்படுத்தவும் . 


இம்மருந்தை 10 அல்லது 15 தினங்கள் , குழிவிழுந்த 
புண்கள் , சலக்கட்டு , சீழ் சொரியும் புண்கள், தடிப்பு , புரை , 
தசைவளர்ச்சி முதலியவைகளுடன் கூடிய 

புண்கள் 
முதலியவைகளுக்கு இட்டுவர , அவைகள் குணமாகும் . 


51 


38. ஓடிப்பாயும் புண்களுக்கு 


ஒதிசங்கதாரியின்றோற் கொடிவேலி 

யிண்டதின்வே றோதிச்சாறும் 
வதி வெள்ளாட் டதினெய்யுஞ் சரிகூட்டி 

வெள்ளையுள்ளி மணித்தக்காளி 
யதன் வேரும் வசம்பு வெண் குங்கிலியம் 

ரசங்கெந்தி யரிசனந்தான் 
இதன்வனக்கு மரைக்காசெடைகூட்டி 
யுழக்காக்கி யெடுத்துவையே . 

76 
வைத்த நெய்யைப் புண்ணிட்டு நடந்து பார் 

நாற்கடிகை மட்டிருந்தும் 
ஒத்தெண்ணெய்க் குழாய்கொண்டு மூதிவிடு 

சற்றுநடந்துடன்சுண்ணாம்பில் 
உத்தகல்லுப்புகைகாட்டப் பலதழையிட் 

டுக்காய்ச்சி யுட்புகைத்தே 
சுத்தவிராலித்தழையை யிடித்துவைத் 

ததிற்கட்டுந்துளைப்புண்போமே . 77 
( இ - ள் ) 

சங்கதாரிப்பட்டை கொடிவேலி வேர் 
இண்டம் வேர் 

ஒதியம்பட்டைச்சாறு 
இவைகளைச் சமனெடை யெடுத்துக் கல்லுரலிலிட்டு 
இடித்துப் பிழிந்த சாறு ( வகைக்கு ஒரு உழக்கு ) 
எடுத்துக்கொள்ளவும் . இவைகளுக்குச் சமன் , 


வெள்ளாட்டு நெய் ( நான்கு உழக்கு ) விட்டு , 
இதனுடன் , 


பூண்டு 
வசம்பு 
பாதரஸம் 


மணித்தக்காளி வேர் 
வெள்ளைக்குங்கிலியம் 
கெந்தகம் 


* பச்சைக் கொடிவேலிவேரைச்சாக்கிரதையாகக்கையாளவும். 


52 


முதலான இச்சரக்குகளை / 

ச்சரக்குகளை % காசெடை வீதம் 
நிறுத்தெடுத்து , முதலில் இரஸத்தையும் கெந்தகத்தையும் 
கல்வத்திலிட்டுக்கஜ்ஜலி செய்து , பின்பு மற்ற சரக்குகளையும் 
போட்டுத் தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்துச் சாறு கலந்த 
நெய்யுடனே குழப்பி , அடுப்பின் மேலேற்றிக் காய்ச்சி 
வடிக்கவும் . 


இந்த நெய்யைப் புண் , புரை முதலியவற்றிற்குள் விட்டு 
நோயாளியை நடக்கச் சொல்லவும் . 4 நாழிகை சென்றபின் , 
எண்ணெய் குழல்கொண்டு ஊதியபின் மறுபடியும் சற்று 
நடக்கச் சொல்லவும் . 


வெந்த சுண்ணாம்புக்கல்லை ஒரு பாத்திரத்தில் 
போட்டு , அதனுடன் பலவிதத் தழைகளையும் கூடப் 
போட்டு , நெருப்பிலிட்டுப் புகைக்கவும் . அதில் புண்களைக் 
காட்டவும் . 


விராலித் தழையை அப்படியே இடித்துப் புண்களின் 
மேல் கட்ட அவைகள் ஆறும் . 


39. புண்ணிற்கு " மருந்து 


கருவேலின் பச்சிலையை யுலர்த்தியிடித் 

தப்பொடியைக் கலை வடிகொள் 
வருபுண்ணிலதைத்தூவித் தூவியெலு 

மிச்சையிரு வளையங்கீன்றே 
சுருளவே சுடவைத்து விரணத்தி 

லொற்றியொற்றித்துளிபிழிந்தால் 
மருவிடப் பற்றியடை போற்பற்றும் 

புண்புரைகள் மாறிப்போமே . 


78 


53 


( இ - ள் ) 


கருவேலம் இலையை நிழலில் காயவைத்துக்,, 
கல்லுரலிலிட்டிடித்து வஸ்திரகாயஞ் செய்துகொள்ளவும் . 


இதைப் புண்களில் தூவித்தூவி , எலுமிச்சம் பழத்தை 
தணலில் வெதுப்பி , இருபாதிகளாகப் பிளந்து அதன் சாற்றைத் 
தூளின்மேல் ஒத்திட்டுச் சிறுகச் சிறுகப் பிழியவும் . 
அடைபற்றினாற் போல் இம்மருந்து புண்களில் 
ஒட்டிக்கொள்ளும் . 


புண்கள் , புரைகள் தீரும் . 


குறிப்பு : 


72 நெம்பர் சுவடியில் 8 நாளையில் தீரும் என்று 
கூறப்பட்டிருக்கிறது . 


40. புண்ணிற்கு " வரட்பாளக் கட்டு " 


புண்ணை வளையநெருக்கிப் பிடித்தாற் போற் 

பாளமதைப் போட்டுக்கொண்டே 
புண்ணின்வாய்ச் சரியாகச் சில்லிட்டுப் 

பாளமதாற் போத்திக்கச்சாற் 
றிண்ணிறுகக் கட்டிமேற் சீலைகத் 

திரித்துடன் சீழ் தனக்குந்தானே 
நண்ணிவருந்தங்காது வங்குவளைப் 

புண்முதலாய் நடுங்கிப்போமே . 79 


( இ - ள் ) 


புண்ணை வளையமாக நெருக்கிப் பிடித்தாற்போல் 
பாளத்தை மடித்து நெருக்கிப் போட்டுக்கொண்டு , புண் 


54 


வாயை மூடினாற்போலச் சில்லுப்போட்டு மேலேயும் 
பொத்தி கச்சாலே 

இழுத்துக்கட்டடி 

மேல்சில்லைக் 
கத்தரிக்கோலினால் கத்தரித்துப் போடத் தனக்குந்தானே சீயுந் 
தங்காது , வங்கு , வளைவைத்த புண் முதலானவை 
ஆறிப்போகும் . பத்துப் பதினைந்து நாளையிலே ஆறி வரும் . 


குறிப்பு : 


வரட்பாளம் என்பது என்னவென்று புலப்படவில்லை . 
மேற்கூறிய பொருள் 72 நெம்பர் சுவடியிலுள்ளபடி 
அம்படியே கூறப்பட்டுள்ளது . ( ஏடு நெம்பர் 10 ) 


41. உடையாத புண்களுக்கு 


பொடுதலையினிலையரைத் தாவிநெய்யைக் 

கூடவிட்டுப் பொழிந்தன்னெய்யைப் 
படுகிரந்தி மேற்பூசிப் பின்மருந்தை 

மேற்கட்டப் பரிந்துடைத்து 
விடுமதுக்காமணக்கின் முத்தைமுலைப் 

பாலிலர ைமீட்டிப்புண்மேல் 
இடுமாறுங் கிரந்திக்கும் வளையமாய்த் 

தடவுசீலையிடவொட்டாதே . 


80 


( இ - ள் ) 


பொடுதலை யிலையைப் பசுவின் நெய்விட்டு 
நன்றாக அரைத்து கிரந்திகளின் மேல் பூசி , அதன்மேல் 
கட்டிவிடவும் . கிரந்திகள் பழுத்து உடையும் . 


55 


2. * கொட்டைமுத்தை முலைப்பால் விட்டு அரைத்து 
புண்கள் கிரந்திகள் 

கிரந்திகள் முதலானவைகளைச் சுற்றிலும் 
வளையமாக இடவும் . 


42. உடையாத புண்களுக்கு மருந்துகள் 


பசரிகேழ்வரகுமாக்களிகிண்டிக் 

கட்டிடச்சீழ் பரிந்துடைக்கும் 
நிசமது வெட்பாலைப்பாற் குழிவிழுந்த 

புண்மீது நிறையவிட்டு 
வசமந்த விலைதானே மேலுமிட்டு 

மூன்றுதினம் வீழ்ந்திடாமற் 
பிசகதிலாக்கட்டிட்டு மேற்றிறந்து 

முடைந்துபோம் பின்னுந்தானே. 


81 


உடைந்தவாய் தனக்கந்தப் பாலைவிட்டு 

மத்துளிரையுறவேமூடி 
தடைபந்த மாகவித்தப்படியைந்து 

முறைகட்டதன்வாய்மூடி 
யடைந்தாறிப் போஞ்சிலந்தி யுடைந்துவாய் 

மூடிவிட்டாலந்தப்பால்விட் 
டிடைந்துத்தாமணிக்கொழுந்த ரைத்தொருகுன் 

றியளவி தன்வாய்வையே . 


வைத்துடன்மேற் போற்றியிட்டுக் கட்டிடுவாய் 

திறந்துஞ்சீழ் வடிந்துபோகும் 
மேய்த்திடுவேப்பங்கொழுந்து சற்றுமஞ்ச 

ளுப்புடனே மிளகுதானும் 


* கொட்டைமுத்தின் ஓட்டை உடைத்துவிட்டுப்பருப்பமைாத்திரம் 
உபயோகிக்கவும் . 


56 


பத்து வெந்நீர்வார்த்தரைத்துப் புண்ணடைவாய் 

வைசேலைப்பாளம் போட்டுக் 
கைத்தநலங்கட்டு புண்வாய் திறந்துவெளி 

சீழ்பறியுங் காய்ந்தும் போமே . 


83 


-ள் ) 


I. பசரி இலையையும் , கேழ்வரகு மாவையும் ஒரு 
கரண்டியிலிட்டுச் சிறிது ஜலம் சேர்த்துக் களியாகக் கிண்டிப் 
புண் , கட்டிகள் இவைகளின் மேல் வைத்துக் கட்டவும் . 


அவை பழுத்து உடையும் 


2. புண் , கட்டிகள் இவைகளின் மேல் வெட்பாலைப் 
பாலை ஊற்றி , வெட்பாலை இலையையே மேலேயும் 
அரைத்து வைத்து மூன்று தினங்களுக்கு அவிழ்க்காமல் 
கட்டவும் . 


கட்டிகள் திரண்டு , பழுத்து , உடையும் . மறுபடியும் 
அந்தப் பாலையே உடைந்த துவாரத்தில் விட்டுத் துளிரை 
அரைத்து , 5 முறை கட்டவும் . அதன் வாய்மூடிப் புண்ணும் 
ஆறிப்போகும் . 


3. சிலந்தி உடைந்து வாய் மூடிவிட்டால் , உத்தர 
மணிக்கொழுந்தை ( வெட்பாலை ) ப் பாலிலரைத்து ஒரு 
குன்றியளவு அதன் வாயில் வைத்து மேலே போத்திக் 
கட்டவும் . அதன் வாய் திறக்கும் . சீழும் சுத்தமாக வடியும் . 


வேப்பங்கொழுந்து , சிறிது மஞ்சள் , சிறிது உப்பு , பத்து 
மிளகு இவைகளை வெந்நீர் விட்டரைத்துப் புண்களின் 
வாயில் வைத்துப் பாளம் போட்டுக் கட்டப் புண்களின் வாய் 
பெருத்துச் சீழும் அதிகம் விழுந்து , புண்களும் ஆறும் . 


57 


43. புண் வாய்க்குக் " காரத்திரி " 


நீர்ப்புங்கம்வேர் வெட்டிமேற்றோற் சீவிப்போட் 

டுச்சதையை நேரிழைத்து 
மார்த்துவைத்துப் பிழிந்தாவின் பாலது போற் 

காணுமதி லட்டுசுக்கும் 
பாத்துடனுஞ்சற்றுமஞ்சளுப்பு முத 

ளாலிலொன்று பசுநெய்கூட்டிப் 
போர்த்தவங்கு வளைக்கெல்லாமத்தனைக்கத் 

தனைத்திரியும் புகட்டிடாயே . 


புகலக்கே ளொருமாதமிருபானா 

வந்தநீர்ப்புங்குதன்னி 
லிருதுளிர்மேற் பசுநெய்யைத் தடவிட்டு 

மதிற்போட்டு விசித்துக்கட்ட 
வகப்புண்போஞ்சீழ்ப்பரியாதடைத்திட்டா 

லம்மூல மதைநசுக்கிப் 
பகபுண்வாய் தனில் னவத்துக்கட்டிடச்சீழ் 

பரிந்துவாய் படுத்துந்தானே . 


( இ - ள் ) 


நீர்ப்புங்கம் வேரை வெட்டிக்கொண்டு வந்து , அதன் 
மேல்த்தோலைச் சீவி , அதனுடைய உட்சதையை ஒரு 
கல்லுரலிலிட்டிடித்துப் பிழியப் , பசுவின் பால் போல் சாறு 
இறங்கும் . இதனுடன் 


கொஞ்சம் சுக்கும் 
கொஞ்சம் மஞ்சளும் 
கொஞ்சம் உப்பும் 


58 


சேர்த்து அரைத்து , இவைகளுக்கு நாலிலொன்று 
பசுவின் நெய்விட்டுக் குழைத்துக்கொள்ளவும் . இதை ஒரு 
மெல்லிய துணித்திரியில் தேய்த்துப் , புண் , புரை 
முதலானவைகளுக்குள்ளே எவ்வளவு தூரம் செல்லுமோ 
அவ்வளவு தூரம் வரை உட்செலுத்தவும் .. 


அதற்குமேல் நீர்ப்புங்கம் துளிரைப் பசுவின் நெய்யுடன் 
துவைத்து அதன்மேல் கட்டவும் . இவ்வாறு 20 நாட்களோ 
அல்லது 1 மாதமோகட்டிவரவும் . 


உள்ளிருக்கும் புண்கள் ஆறிப்போகும் . அப்பொழுதும் 
சீழ் வடியாமல் உள்ளேயே தங்கிவிட்டால் , நீர்ப்புங்கம் 
வேர்ச்சதையை நசுக்கிப் புண்வாயில் கட்டவும் . வாயின் 
துவாரம் பெரிதாகிச் சீழும் வடியும் . 


44. புண் வாய்க்குத் திரி 


நாயுருவியிலைமஞ்சள் மிளகிட்டு 

மரைத்துமே ரண்டெண்ணெய்தான் 
றோய்வது குழப்பிட்டுத் திரியாக்கி 

யதலேற்றத் தூர்ந்து மூடும் 
மேயதசை வளர்ந்துவரு மிம்முறையைத் 

தஞ்சையையாள் வேந்தர்வேந்தன் 
றாயினுநற்றயவுள்ள சரபோசி 

மகாராசனரைந்ததாமே . 


86 


( இ - ள் ) 


நாயுருவி இலை 
மிளகு 
மஞ்சள் 


59 


இம்மூன்றையும் சமமெடுத்து நன்றாக அரைத்து 
ஆமணக்கு எண்ணெயுடன் குழப்பி வைத்துக்கொண்டு , 
திரியில் நனைத்துப் புண் புரைகளுக்குள் செலுத்தவும் . 
அவைகளில் சதை முடி தூர்ந்துவிடும் . 


45. விரணாந்தகத் தைலம் 


ஆடாதோடை சிந்துவார முக்காவேளை 

யூமத்து மமுக்கிராவேர் 
பூடான தக்களியுஞ் செவ்வெருக்கும் 

வச்சரவெபுட்கரமூலந் 
தொடர்புங்குங்கரிசாலை பாகலின் வேர் 

பெருமரத் தோற்றான்றிக்காய் 
நாடாத காஞ்சோறிசாரணைசிறுகாஞ் 

சோறிவேர்நாய் வேளையாமே . 


87 


தேவதாரமணித்தக்காளிகரில் சுக்கு 

வெண்குன்றி தேர்ந்தவவேரும் 
பூவ்வேலியின் பருத்தி யிவையெல்லாஞ் 

சேர்த்திடித்துப் பொடியுஞ்செய்து 
கூவிலையை யிடிச்சாற்றிற் கொருபங்கு 

நல்லெண்ணெயுங் கொச்சைநெய்தான் 
ஆவிநெய்யு மிரண்டொன்றி லிருபங்குஞ் 

சித்திரநெய் யாம்பங்கொன்றே . 88 


இந்தவகை மூன்றினையுஞ் சாறுடன் சேர் 

முற்பொடியு மிட்டுக் காய்ச்சி 
வந்த பக்குவத்திறக்கி வடிகட்டிக் 

கொண்டதிலுமனோசிலைதான் 
கெந்தகமுமரிதார மயிற்றுற்ற 

மடற்றுற்றங் கிளந்தநாபி 
நிந்தியெலிப் பாஷாணஞ் சாதிலிங்க 

மாட்சிகமு நேர்வாளமுமே . 


89 


60 


நிமிளையும் பாடாணமுமருந்திந்த 

வகைகளிரு நிட்கந்தூக்கிக் 
குமுறவே பொடிசெய்து கலந்திட்டுச் 

சிலநேரங் கூர்நெருப்பில் 
ஆமிரத மாய்க்காய்ச்சி டதையழுத்தமா 

மொருபானை யதனுள்வைத்துத் 
திமிர்விரணங் கிரந்திதீரவிந்தத் 

தைலமுமேற் றேய்த்திடாயே . 


90 


( இ - ள் ) 


ஆடாதோடை நொச்சி ( வெள்ளை ) 
முக்காவேளை ஊமத்தை 
அமுக்கிராக்கிழங்கு தக்காளியிலை 
செவ்வெருக்கு 

சதுரக்கள்ளிவேர் 
புஷ்கரமூலம் புங்கம் வேர் 
கையாந்தகரை பாகல்வேர் 
பெருமரப்பட்டை தான்றித்தோல் 
பெருகாஞ்சோறி வேர் சாறணைக்கிழங்கு 
சிறுகாஞ்சோறிவேர் நாய்வேளை இலை 
தேவதாரு 

மணித்தக்காளி இலை 
மிளகு 

சுக்கு 
வேலிப்பருத்தி 

வெள்ளைக்குன்றிமணிவேர் 


இவைகளைச் சமனெடை எடுத்துக்கொள்ளவும் . 
மருந்துச் சரக்குகளையும் வேர் வகைகளையும் காயவைத்து , 
இடித்துச் சூரணித்துக் கொள்ளவும் . இலை வகைகளை 
அப்படியே இடித்துச் சாறு 

பிழிந்து கொள்ளவும் . 
இச்சாற்றிற்குச் சம அளவு 

சுத்தமான நல்லெண்ணெயும் 


சுத்தமான ஆமணக்கெண்ணெயும் 


61 


விட்டு ஒன்று கலந்து , சாற்றிற்கு இருமடங்கு பசுவின் 
நெய்யோ அல்லது வெள்ளாட்டு நெய்யோ விட்டு , 
எல்லாவற்றையுமொன்று கலந்து அடுப்பின் மேலேற்றிச் 
சூரணங்களையும் போட்டுக் காய்ச்சவும் . பக்குவத்தில் இந்த 
நெய்யை இறக்கி வடிக்கட்டிக்கொள்ளவும் . 
பின்பு , 
மனோசிலை 

நெல்லிக்காய் கெந்தகம் 
தாளகம் 

மயில்துத்தம் 
மடல்துத்தம் 

நாபி 
எலிப்பாஷாணம் சாதிலிங்கம் 
நிமிளை ( வெள்ளி ) நேர்வாளம் 
ஸ்வர்ணமாக்ஷிகம் வெள்ளைப்பாஷாணம் 


முதலான மருந்துகளை வகைக்கு 2 வராகனெடை அளவு 
நிறுத்தெடுத்து கல்வத்திலிட்டு , நன்றாகப் பொடி செய்து , 
முன்கூறிய தைலத்துடன் குழப்பிவைத்துக் கொண்டு , 
மறுபடியும் சிறிதுநேரங் கொதிக்கவைத்து , ஒன்றாகிய பின்பு 
இதை இறக்கவும் . இத்தைலத்தை ஒரு அழுத்தமான 
பானையில் பத்திரப்படுத்தவும் . 


விரணம் , கிரந்தி முதலானவைகள் தீர மேலுக்கு 
உபயோகிக்கவும் . 


48. புண்களுக்கு “ எண்ணெய் ” 


உசிலந்தோனயஞ்சீவி நல்லெண்ணெயுங் 

குத்தியதை யுரப்பொரித்து 
நசி புண்ணிற் கட்டிடவு மாறியும் போம் 

பாலொடுவி நல்லவுள்ளி 
வசிசங்கதாரிகவு தும்பைவேம் 

பாடமிது வகையிதின் வேர் 
வசம்புகோடகசலை கரிசாலை 

கூட்டியெண்ணெய் வடித்திடாயே . 


91 


62 


( இ - ள் ) 


1. உசிலைப்பட்டையை மெல்லியதாகச் சீவி , 
கரண்டியிலிட்டு , நல்லெண்ணெய் விட்டுப் பொரித்துப் 
புண்களின் மேல் வைத்துக்கட்டவும் . அவைகள் ஆறும் . 


2 . பாலொடு விவேர் , பூண்டு , சங்கதாரிவேர், 
வேம்பாடம் வேர் , வசம்பு , கையாந்தகரை இலை , 
கோடகசாலை 

இவைகளை நல்லெண்ணெயிலிட்டுக் 
காய்ச்சி வடிக்கவும் . 


குறிப்பு : 


72 நெம்பர் சுவடியில் 2 நெம்பர் மருந்தில் “ மூவிலை ” 
என்ற சரக்கையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது . 


47. புண்ணிற்குக் “ கட்டு மருந்து ” 


தும்பையிலை மிளகுப்பு நறுக்கிட்டுப் 

புண்ணில் வைத்துத் தூசாற்கட்டு 
வெம்பியசீழ்ப்பிடிப்படும் பின் குறிஞ்சாதான் 

னின் முகிழ் விரியாதொட்டு 
பம்புகொழுந்தைநறுக்கிப் புண்ணில்வைத்துக் 

கட்டிடச்சீழ் பரிந்துகாயும் 
பின்பு சுண்ணாம் பூமத்தை யிலைச்சாறுஞ் 

சாரித்துப் பெரும்புண்காட்டே . 92 


( இ - ள் ) 


1. தும்பையிலை 
மிளகு 
உப்பு 


இம்மூன்றையும் சிறிதளவு எடுத்து நசுக்கிப் புண்களில் 
வைத்துக் கட்டவும் . சீழ் தீரும் . 


63 


2. (சிறு ) குறிஞ்சா இலை 
விரியாத ( சிறு) குறிஞ்சாக்கொழுந்து 


இவ்விரண்டையும் நசுக்கிப் புண்களில் வைத்துக் 
கட்டச் சீழ்வடிந்து ஆறும் . 


3. சுண்ணாம்புடன் ஊமத்தையிலைச் சாறுவிட்டுக் 
குழைத்துப் பெரும்புண்களில் போட அவைகள் ஆறும் . 


குறிப்பு : 


2 வது மருந்தில் சொல்லப்பட்ட இரு சரக்குகளுடன் 
மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கூடச்சேர்த்துக் கட்ட 
வேண்டும் என்று 72 நெம்பர்சுவடியில் காணப்படுகிறது . 


48. புண்களுக்கு எண்ணெய் 


உத்தமதாளிக்கொழுந்து சாரணையின் 

கொழுந்து தன்னிலொருபிடிதான் 
வந்தநிறை யாய்ப் பறித்து நல்லதண்ணீர் 

விட்டவித்து வடித்துப்போட்டு 
மித்ததிலுங்கடுகுமிளகிருவகைக்கொரு 

காசுவீதம் பொரித்து 
முத்தபொடிச் செய்து வெள்ளைப் பூடுமொரு 

சிரங்கையாமுன்னருக்கே . 


93 


நலமாக நறுக்கிடு மரப்பொடி 

யாழாக்கினை நன்கரத்ைதுத் 
திலவெண்ணெயழக்கதனிற் கனல்காய 

வைத்தவித்துத் தீர்மருந்தும் 
பலவரைத்தம் மருந்துங்கூட்டியிட்டுக் 

கொதிப்பித்துப் பதத்திறக்கிச் 
சிலமூன்று நாளருந்திப் புண்ணிலடச் 

சீழ்பரிந்து திருந்தானே. 


94 


64 


( இ - ள் ) 


உத்தமதாளிக்கொழுந்து 
சாரணைக்கொழுந்து 


இவைகள் வகைக்கு ஒரு பிடி பறித்துச் சுத்த ஜலம் விட்டு 
ஒரு பாத்திரத்திலிட்டு அடுப்பின் மேலேற்றி மற்றொரு 
பாத்திரத்தினால் கவிழ்த்து மூடி , அவித்துக் கொள்ளவும் . 
இத்தண்ணீரை யிறுத்து அதனுடன் 


மிளகு 
கடுகு 


1 காசெடை ( விராகனெடை ) 
1 


2 , 


இவைகளை வறுத்துப் பொடி செய்து போட்டு . 


வெள்ளைப்பூண்டு 


ஒரு சிரங்கையும் 


எடுத்துச் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுட 

ன் 
கலந்து , இரும்புத்தூள் ஒரு ஆழாக்கும் போட்டு , 
நல்லெண்ணெய் ஒரு உழக்குவிட்டு அடுப்பின் மேலேற்றிக் 
கொதிக்க வைக்கவும் . பதத்திலிதை இறக்கி 3 நாளைக்குச் 
சாப்பிடவும் . புண்களிலும் இடலாம். 


சீழ் வடிந்து புண்களும் ஆறும் . 


49. புண் , சூலை , கை , கால் முடக்குக்குச் 

சூரணம் 


சங்கதின்வேரிடையொன்று வெள்ளறுகு 

காலிடையுந் தனிப்பறங்கி 
தங்குப்பட்டை நாற்பலமும் பொடுதலைகா 

லிடையுஞ்சத்திரமருந்துந் 


65 


துங்கமிது காயவைத்து மிடி சேலை 

வடிகட்டிச் சூரணத்தை 
நங்கிது கொள் போதிலவன் சிறுநீரில் 

வெருகடித்தூ ணாட்டுவாயே . 


95 


நாட்டியது குழப்பிடந்தி சந்திபத்து 

நாட்கொள்ள நலமதாகுங் 
கூட்டிடும் போதடைப்புள்ளே காற்றதுப 

டாமலிரு கூறும்பத்தியம் 
மூட்டியுப்பும் புளிதள்ளி யிளங்கீரை 

மிளகுத்தூள் முன் வெந்நீரும் 
ஊட்டிய சோறுங்கொள்ளலாஞ் சரபேந்தி 

ரன்முறை யுரைத்ததாமே . 


96 


( இ - ள் ) 


பலம் 


1/4 பலம் 


சங்கங்கிழங்கு 
வெள்ளறுகு 
பரங்கிப்பட்டை 
பொடுதலை 


4 பலம் 


1/4 பலம் 


இம்மருந்துகளை வெய்யிலில் காயவைத்துக் 
கல்லுரலில் இட்டிடித்து , வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . 


காற்று அதிகம் வீசாத ஒரு இடத்தில் இருந்து கொண்டு , 
நோயாளி தன்னுடைய சிறுநீரில் , முன்தூளை மூவிரல் 
கொள்ளுமளவு போட்டுக் குழப்பிக் காலையிலும் 
மாலையிலுமாக 10தினங்கள் சாப்பிடவும் . 


விரணம் 5 


66 


50. புகுடக்கிரந்திக்கு மருந்து 


பொங்குபுண்ணின்றக்கனையாயொன்றிரண்டு 

காசினெடை புதியவவெள்ளைக் 
குங்கிலியங் கொண்டு வந்து முத்தினெண்னெ 

யாலரைத்துக் குருபதத்திற் 
றங்கிரதத்தாலரைக்க வொன்றினுக்குக் 

கடிகையரைத் தானுஞ்சென்று 
நங்குவழித் தொருசிமிழி லடைபச்சை 

யுகின்பழுப்பு நல்லாமணக்கே . 97 


தாளிராவதிற்றடவிக்கிரந்திப்புண் 

வாயிலிட்டுத்தனிலிரத்தம் 
இனியாம லரைநாழி புண்ணதின்வா 

யிருவிரல்மேலேறக்கட்டி 
களிமற்றா நாள் வழித்துப் பின்கழுவிப் 

பாரு சதை கட்டித் தூர்ந்து 
நளியெட்டு நாளிற்புண்ணாறிவிடு 

மிடியாது நலமாம்பாரே , 


( இ - ள் ) 


வெள்ளைக் குங்கிலியம் 


2 காசெடை 


எடுத்துக்கல்வத்திலிட்டு ஆமணக்கெண்ணெய் சேர்த்து 
நன்றாக அரைத்து , பாதரஸம் ஒரு காசெடையும் சேர்த்து , 
மறுபடியும் ஒன்று சேரும்படி ஒரு சாமநேரம் அரைத்து , ஒரு 
சிமிழில் பத்திரப்படுத்தவும் . 


இக்களிம்பை , ஆமணக்கங் கொழுந்தில் தடவிக் 
கிரந்திகளின் வாயில்வைத்து இரத்தம் கசியாமல் / நாழிகை 
கட்டவும் . இரு விரற்கெடை அளவு கட்டுக் கட்டவும் . 


7 


மறுநாள் இம்மருந்தை வழித்துவிட்டு கழுவிவிடவும் . 


சதை வளர்ந்து புண்கள் தூர்ந்து போம் . 8 நாட்களில் 
குணமேற்படும் . 


51. பெருஞ்சிரங்கு ,சிறுசிரங்கு 

இவைகளுக்கு மருந்து 


அரிசியுழக் கூறவைத் திடிமாவிற் 

பதாயடையாகத்தட்டிக் 
கரியசீரகமுடனெல் லியின்காய்க் 

கெந்தகமுங் காணற்சீரஞ் 
சரியரைத்ததில்வைத்து முதற்பாதி 

மாவையடை தனில்மருந்தைப் 
பிரியாமல் மூடுழக்கு நெய்விடுத்து 

வேகவைத்துப் பிறகெடுத்தே . 


எடுத்தடையைப் பிளந்து நடு வைத்த மருந் 

தைநெய்யி திற்கலந்து 
தொடுவெய்யிற் புடம்வைத்து மோருடன் சோ 

றுண்டு பின்னை சுட்டடைதின் 
றடுத்த நெய்யு டற்றேய்த்து யுச்சியரப் 

பிட்டு வெந்நீராதற்றண்ணீர் 
விடுகுளித்திப் படிமுத்தி னஞ்செய்யச் 

சிரங்கெல்லாம் விட்டுப்போமே . 10 


( இ - ள் ) 


அரிசி ஒரு உழக்கு எடுத்துத் தண்ணீர் விட்டுப் பிசரி 
ஊறவைத்து இடித்துக்கொள்ளவும் . இதனை இரு பங்கு 
( மொத்தை ) களாகச் செய்து , ஒரு பங்கை அடையாகத் 
தட்டிக்கொண்டு , அதன்மேல் 


68 


சுத்திசெய்த நெல்லிக்காய் கெந்தகம் 
சீரகம் 
கருஞ்சீரகம் 


இவைகளைச் சமனெடை 

எடுத்துத் தண்ணீர் 
விட்டரைத்து விழுதாக்கி வைத்து , பாக்கியுள்ள மாவினால் 
வேறு அடை செய்து இதன் மேல் மூடி , ஓரங்களை நன்றாகச் 
சேர்த்து ஒட்டிக்கொள்ளவும் . 


ஒரு இரும்பு வாணாயில் பசுவின் நெய்யொரு உழக்கு 
விட்டு , அதில் மேலே சொன்ன அடையைப் போட்டுப் 
பொரித்துக் கொள்ளவும் . நன்றாக வெந்தபிறகு இந்த 
அடையைப் பிளக்க , அது பெட்டியும் மூடியுமாக ஆகும் . 
அடையைத் தின்றபின், உள்ளிருக்கும் சரக்குகளை அரைத்து , 
மீதியுள்ள நெய்யுடனே குழப்பிச் சூரிய புடம் வைக்கவும் . 
காலையில் இந்த நெய்யை 

நோயாளி உடம்பில் 
தேய்த்துக்கொண்டு , மத்தியான வேளையில் அரப்புத் 
தேய்த்துக்கொண்டு வெந்நீரிலோ அல்லது குளிர்ந்த 
ஜலத்திலோ ஸ்நானம் செய்யவும் . இவ்வாறு 3 நாட்களுக்குச் 
செய்யவும் . 


பத்தியம் : 


மோர் சாதம் சாப்பிட்டபின் அடையைச் சாப்பிடவும் . 


52. சிறு , பெருசிரங்குகளுக்கு எண்ணெய் 
முத்தினெண்ணெயுழக்கடுப்பிற்புகையைக் 

காயவிட்டு மேலிறக்கி 
யத்திலொரு பிடியுப்பும் போடவது 

பொங்கிவரு மதைக்கோலாலே 
சுத்திநன்றாய்க் கலக்கிட்டு வடித்துக்கொள் 

மோருடனே சோறுமுண்டு 
பத்தியுடற்றனின்றசோர வரப்பிட்டு 

நாற்றினங்கள் படக்குளித்தே . 


101 


69 


( இ - ள் ) 


ஆமணக்கெண்ணெய் ஒரு உழக்கு எடுத்து அடுப்பின் 
மேலேற்றி கொதிக்க வைக்கவும் . புகையும் வரை அப்போது 
அதை அடுப்பின் மேலிருந்து இறக்கி , அதில் ஒருபிடி உப்புப் 
போட்டாலது பொங்கும் . அச்சமயத்தில் அதை ஒரு 
குச்சியினால் நன்றாகக் கலக்கவும் . பின்பு வடிக்கட்டி , மோர் 
சாதம் சாப்பிட்டபின் இந்த எண்ணெயை உடம்பில் 
தடவிக்கொண்டு , அது உள்ளுக்குச் சோரும்படி நன்கு 
தேய்க்கவும் . ஸ்நானம் செய்கையில் அரப்பைத் 
தேய்த்துக்கொண்டு முழுகவும் . இவ்வாறு 4 நாட்கள் 
செய்யவும் . 


சிரங்குகள் ஆறும் . 


53. சகல விரணங்களுக்கும் 

“ சங்கம்வேர் பற்பம் . ” 


சங்கத்தின் வேர் வெட்டி வந்து நிழலிலுலர்த்தி 

திடிதூளைத்தானுங்கொச்சை 
யங்கநெய்யிற் கலந்துண்ணச் சூலையுட 

னிருமலும் போமதிற்றேன் கூட்டி 
உங்கவிட மீளுடலும் பெருத்திடும் 

பசும்பாலிலுண்ணும்போது 
மங்கையர்கள் பெரும்பாடு மருந்தீடுந் 
தீரும் வெல்ல மற்றும்பாலே . 

102 


கூட்டியுண்ணப் பித்தமும்போ மேதிவெண்ணெ 

யுட்கொள்ளவும் கூர்வாதம்போம் 
ஈட்டியதூட்டனைக்கொண்டு மழுவெடுக்க 

லாம்பச்சையிந்தவேரை 


70 


யோட்டியரை குழிப்புண்ணிற் கட்டிடப்போம் 

வயிற்றுக்குள்ளகட்டிக் 
காட்டியவேர்கல்லுப்புங் கொண்டந்திப் 

பொழுதிலையுங் கல்லுப்போடே . 103 


அரைத்துண்ணுமண்டலங்களரைதான்பத் 

தியஞ்செய்யக் கட்டின்கட்டி 
கரைந்து போம்புளிப்புகையிலைகைப்புந் 

தள்ளிக்கொள் கடலடுத்த 
தரையாளு மன்னவருஞ் சதுர்மறை 

வீதி வேள்வித் தலைமையோரும் 
வரையில்லாக் கலையோரும் புகழ் செங்கோற் 
சரபேந்திரர் வகுத்ததாமே , 

104 


( இ - ள் ) 


சுங்கம் வேரை வேண்டிய அளவெடுத்து நிழலில் 
உலர்த்திக் கல்லுரலிலிட்டிடித்துத் தூள் செய்து , வஸ்திர 
காயஞ் செய்து கொள்ளவும் . 


இருமல் தீரவும் சூலை தீரவும் : 

( வெருகடி தூள் ) எடுத்து வெள்ளாட்டு நெய்யில் 
சாப்பிடவும் . 


உடம்பு பெருக்க : 


தேனில் குழைத்துச் சாப்பிடவும் . 


( அதிகமான 


ஸ்திரீகளின் பெரும்பாட்டிற்கும் 
மாதவிடாய் ) மருந்தீட்டிற்கும் : 

பசுவின் பாலில் சாப்பிடவும் . 


இந்த செய்யுள் சுவடியில் 137 ம் நெம்பர் செய்யுளாகக் 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


பித்த ரோகங்கள் தீர : 


பசுவின் பாலில் வெல்லம் போட்டுக்கொண்டு ஷை 
தூளைப் போட்டுப் பருகவும் . 


வாத நோய்கள் : 


எருமை வெண்ணெயுடன் குழைத்துச் சாப்பிடவும் . 


இந்தப் பொடியை உட்கொண்டு கொதிக்கும் 
இரும்பையும் எடுக்கலாம் . 


குழிப்புண்களுக்கு : 

இதன் பச்சை வேரை எடுத்து அரைத்துக் குழிப் 
புண்களில் வைத்து கட்ட அவைகள் ஆறும் . ஒட்டிய 
புண்களும் தீரும் . 


வயிற்றுக்குள் கட்டி இருந்தால் : 


இந்த வேரைக் கல்லுப்புடனே காலை வேளைகளில் 
சாப்பிடவும் . சாயங்காலத்தில் சங்கம் இலையைக் 
கல்லுப்புடன் அரைத்துச் சாப்பிடவும் . 


இவ்வாறு / மண்டலம் ( 20 நாட்கள் ) சாப்பிடவும் . 
கட்டிகள் கரையும் . 


பத்தியம் : 


புளிப்புப் பதார்த்தங்கள் , புகையிலை , கசப்புப் 
பண்டங்கள் முதலியவைகளை நீக்கவும் . கைகண்டது . 


குறிப்பு : 


இம்மருந்திற்குச் சங்கம் வேர் பற்பம் என்ற 
பெயருக்குப் பதிலாக சங்கம் வேர் கற்பம் என்று இருந்தால் 
அது பொருத்தமாக இருக்கும் . 


72 


54. கிரந்தி முதற்குஷ்டத்திகு எண்ணெய் 


நாழிமுத்தி னெண்ணெயிலுஞ் சின்னிசங்கங் 

குப்பியின் வேர் நற்சங்கின்வேர் 
கேழெலுமிச்சங்காயள வரைத்துக் 

கூட்டியெரி கிண்டிவிட்டுத் 
தாழியிலு மிறுத்துவைத்துள்ளுக்குங் 

கொடுவிரணந்தனிலுல் பூசு 
வாழிதலை யினுந்தேய்த்து மரப்பிட்டுங் 

கழுவுவெந்நீர் வார்த்துக்கொள்ளே . 


105 


பகல் முழுகிப் புளிப்புப்புங்கடுகுப்பூ 

சினிக சப்பு மானெய்மோரும் 
புகையிலை யிருடனுமி துகள் தள்ளிப் 

பத்தியஞ்செய் போதில்தீருந் 
தகரைவிரையுரியுங்கார்போகவரி 

சியுமுரியாய்த் தழைத்தவங்கம் 
மிகவிரையு முரியுந்தானீரிலரைத் 

தெண்ணெயிலும் விடவுங்கேளே . 


106 


நானாழி யிற்குழப்பிச் சேங்கொட்டை 

பலமொன்றை நறுக்கிநாலாய் 
வேனாகப் போட்டெரித்து மெழுகுபத 

மானவுடன்னிரண்டு நிட்கந் 
தானாகு மரிதாரம் பொடி செய்து 

தூவுகிண்டித்தானிறக்கி 
மேனாளாம் பனிரெண்டும் பத்தியமாய்த் 

துட்டெடைகொள் வெம்மைக்கி நெய்யே . 107 
இது 101 ம் நெம்பர் செய்யுளாகச் சுவடியில் காணப்படுகிறது . 


73 


இ - ள் ) 


ஆமணக்கெண்ணெய் 1 படியுடன் 


சின்னிவேர் 
சங்கம் வேர் 


சங்கங்குப்பிவேர் 


இம்மூன்றையும் எலுமிச்சையளவெடுத்து அம்மியின் 
மேல் வைத்து நன்றாக வரைத்து எண்ணெயுடன் குழப்பிக் 
கொண்டு அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கி , 
ஒரு பானையில் வடித்துக்கொள்ளவும் . 


இந்த எண்ணெயில் ஒரு துட்டெடை எடுத்து 
உள்ளுக்குக் கொடுத்துப் புண்கள் மேலும் பூசவும் . மேலும் 
இந்த எண்ணெயைப் பகல் பொழுதில் தலையில் 
தேய்த்துக்கொண்டு அரப்பிட்டு வெந்நீரில் ஸ்நானம் 
செய்யவும் . 


அன்றைய தினம் , புளிப்புச் சுவையுள்ள பண்டங்கள் , 
உப்பு , கடகு , பூசினிக்காய் , கசப்புப் பதார்த்தங்கள் , பசுவின் 
நெய் , மோர் , புகையிலை , தயிர் இவைகளை நீக்கி விடவும் . 


தகரையிலை 
கார்போகரிசி 


1/2 படி 
1/2 படி 


இவ்விரண்டையும் 

தண்ணீர் 

விட்டரைத்து 
( ஆமணக்கெண்ணெய் 4 படியுடன் குழப்பி ) அதனுடன் , 


சுத்தி செய்த சேராங்கொட்டை 1 பலத்தை எடுத்து 
அவைகள் ஒவ்வொன்றையும் நான்காய்ப் பிளந்து 
எண்ணெயுடன் போட்டு யாவற்றையும் ஒன்று கலந்து 
அடுப்பின் மேல் ஏற்றி எரித்து , மெழுகுபதமாகும் போது சுத்தி 
செய்த தாளகம் 2 வராகனெடை எடுத்துக் கல்வத்திலிட்டு 
நுணுக்கி , அதனுடன் கலந்து , பதத்திலிறக்கவும் . தினம் காலை 


74 


வேளையில் 

துட்டெடை வீதமெடுத்து 12 நாளைக்கு 
உட்கொள்ளவும் . 


அதன் கடுகைப் புண்களின்மேல் பூசவும் . 


உஷ்ணம் மிகுதியானால் பசுவின் நெய் கூட்டவும் . 


குறிப்பு : 


12 


72 நெம்பர் சுவடியில் பத்தியம் - " அமுது மாத்திரம் 
எனக் காணப்படுகிறது . “ தகரை விதைக்குப் ” பதில் கத்திரி 
நாயகம் விதை என்றும் காணப்படுகிறது . 


55. உடரலை , கால் , கைப் புண்களுக்கு 

எண்ணெய் 


ஓதி செங்கத்தாரிநிம்பமாவரைசங் 

கின்றோலோடுங்கார்த்தி 
யதின்மூமருதிறோலிலவங்கப் 

பட்டையுட னவின்மருந்து 
மதிகருஞ்சீரகமும் விடமூங்கி 

லிலை மூன்று வசம்புதானுந் 
துதி வெள்ளை முப்பூண்டு மிதுவெல்லாம் 

மோரளவாய்த் தூக்கித்தட்டே . 


106 


தட்டிடுநல்லெண்ணெயிலு மதைப் போட்டுப் 

பொன்னிறமாந்தான் பதத்திற் 
றொட்டிறகத்கிக் கொண்டு புண்ணினளவுக்கோர் 

சேலை கிழித் தோய்த்துப் போட்டு 
விட்டசஞ்சரகெண்ணெயிற் பொரித்துப் 

புண்ணாற்று மேலிற்கட்டு 
மொட்டு பறங்கிப்புண்ணுக்கிடுநாவி 

நெறிவிடத்தி லூட்டிப் போடே . 109 


75 


( இ - ள் ) 


ஒதியம்பட்டை 
வேப்பம்பட்டை 
சங்கம்பட்டை 
மருதம்பட்டை 
கருஞ்சீரகம் 
வசம்பு 


செங்கதாரிவேர்ப்பட்டை 
ஆவரம்பட்டை 
கலப்பைக்கிழங்கு 
இலவங்கம்பட்டை 
விஷமூங்கிலிலை 
வெள்ளைப்பூண்டு 


இவைகளை வகைக்கு ( 1 வராகனெடை ) வீதமெடுத்து 
அம்மியின்மேல் வைத்துத் தண்ணீர் சேர்த்தரைத்து , 


சுத்தமான நல்லெண்ணெய் ( 1 சேரில் ) குழப்பி 
அடுப்பின் மேலேற்றிப் பொன்னிறமாகும் வரை எரித்து 
வடிகட்டிக்கொள்ளவும் . 


இதில் ஒரு துணியைத் தேய்த்து புண்ணின் மேல் வைத்து 
அதற்கு மேல் இந்த எண்ணெயிலே பொரித்த அரசந் 
துளிரையும் கட்டவும் . 


புண்கள் ஆறும் . பறங்கிப் புண்களானால் நாபியையும் 
நிர்விஷத்தையும் இந்த எண்ணெயில் பொரித்துக் கட்டவும் . 


கலப்பைக் கிழங்கு நிர்விஷம் , நாபி முதலான விஷ 
சரக்குகள் மேற்கூறிய எண்எய் வகைகளில் 
சேர்ந்திருப்பதனால் உள்ளுக்குச் சாப்பிடக்கூடாது . 


56. கிரந்திக்குச் சேர்வை 


புனைகருஞ்சீதாரி பலமிரண்டுந் 

தூட் செய்து புகல்கரண்டி 
தனிலெண்ணெயிட்டதிலே தூளையிடு 

கொதிகண்ட தருணந்தன்னில் 


76 


நனியொரு பணவெடைதான்றுருசி 

யிட்டதனை நல்லநீரில் 
முனையூற்றிப் பிசைந்திட்டால் வெண்ணெய்வரு 
மதைச்சிமிழில் மூடிவையே. 

110 


வைத்திதனை நுணாவினிலை யிற்றடவிப் 

போடவுமே வரிகிரந்தி 
உத்திதெல்லா மாறிவிடுங் கலப்புறத்திற் 

சங்குகொண்டு மூமத்தின்னீர் 
குத்தியிழைத் தோர்சிமிழிற் கொண்டு நுணா 

விலையிலிடக் குணமதாகும் 
மத்திலாரையினீரிற் கலப்புறஞ் 

செம்பிழைத்து வழித்திடாயே . 


111 


( இ - ள் ) 


கருஞ்சீதாரி ( கருமை நிறமுள்ள செம்புளிச்சை ) - 2 
பலமெடுத்துக் காயவைத்து , இடித்து வஸ்திரகாயஞ் செய்து 
ஒரு இரும்புக் கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு , அதில் 
இத்தூளையிட்டுக் கொதிக்க வைக்கவும் . அது நன்றாகக் 
கொதிக்கையில் துருசு ஒரு வராகனெடை சேர்த்து மத்தித்துக் 
குளிர்ந்த தண்ணீரில் விடவும் . பின்பு தண்ணீரை வேகமாக 
அலசி வந்தால் , அம்மருந்து வெண்ணெயைப் போலத் 
திரளும் . 


இதை ஒரு சிமிழில் பத்திரப்படுத்திக்கொண்டு 
வேண்டும் போது ஒரு நுணா இலையிலிதைத் தடவிப் 
புண்களின மேல் போடவும் . 


அடியில் 


வெங்கலப் 

பாத்திரத்தின் 
ஊமத்தையிலைச் சாற்றைவிட்டு, ஊது சங்கினால் இழைத்து , 
வரும் விழுதை ஒரு நுணாஇலையில் தடவிக்கிரந்திகளுக்குப் 
போடவும் . 


77 


மேற்சொன்னபடி கலப்புறத்தில் வல்லாரை இலைச் 
சாற்றை ஊற்றிச் செம்பினாலிழைத்து வரும் விழுதை 
நுணாயிலையில் தடவிப் போடவும் . குணம்தரும் . 


57. ஆறாத அழுகுணிப் புண்களுக்கு மருந்து 


கூறிய பேய்ப் பீர்க்கின்விரை பலமொன்று 

வறுத்துந்தூட் கூட்டுஞ்சுண்ணம் 
பூரியவொட்டடைமுத்தி ணெண்ணெயிலுங் 

குழைத்தழி புண்ணிற்போடுந் 
தீருமிது புளிதள்ளு மாவிலங்கின் 

வேர்பட்டை சேர்வசம்புந் 
நூருள்ளியுரு யெள்ளெண்ணெய் தனிற்போட்டுத் 
திரிலவை தொடாமற்பூசே. 

112 


( இ - ள் ) 


விதை 


பேய்ப்பீர்க்கம் 

பலம் 

எடுத்துச் 
சட்டியிலிட்டுக் கருக வறுத்துக்கொள்ளவும் . இதற்குச் 
சரியெடை 

ஒட்டடையும் , சுண்ணாம்பும் கூட்டி 
விளக்கெண்ணயெ வேண்டிய அளவு விட்டுக்குழைத்து 
வைத்துக் கொள்ளவும் . வேண்டும் போது ஒரு துணியில் தடவி 
விரணங்களுக்குப் போட்டு அன்றைய தினம் புளியின்றிச் 
சாப்பிடவும் . 


புண்கள் ஆறும் . 


2. வசம்பு 
மாவிலிங்கம் வேர்ப்பட்டை 


பூண்டு 


இவைகளை நசுக்கி நல்லெண்ணெயுடன் கலந்து , சூரிய 
புடமாக வைக்கவும் . 

இதைக் கோழி இறகினால் புண்களுக்குத் தடவவும் . 
புண்கள் ஆறிவிடும் . 


78 


58. கன்னக்கிரந்தி , காளான் , கரப்பான் 
முதலியவைகளுக்கெண்ணெய் 


கருஞ்சீர மொதியந்தோற் பூதகரப் 

பான்பட்டைக் கார்த்தி மூல 
மருதந்தோலவின்வெளிச்சைப்பிசினி 

நீர்ப்பூலா வளரும்பட்டை 
தருமிவைகடனைநேக வரைத்தெண்ணெய் 

தனிற்கூட்டித்தானெரித்துப் 
பருங்கன்னக் கிரந்திகுங் கரப்பானுக் 

கிடத்தீரும் பண்பாய்த்தானே. 


113 


( இ - ள் ) 


சுருஞ்சீரகம் 

ஓதியம்பட்டை 
பூதகரப்பான்பட்டை கலப்பைக் கிழங்கு 
மருதம்பட்டை அபின் 
வெளுச்சைப்பிசின் நீர்ப்பூலாப்பட்டை 

வைகளை வகைக்குச் சரியெடை எடுத்து நன்றாக 
அரைத்து நல்லெண்ணெயுடனே கூட்டி , ஒரு நாள் சென்றபின் 
அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பக்குவமாக இறக்கவும் . 

இத்தைலத்தைக் கன்னக் கிரந்திக்கும் , கரப்பானுக்கும் 
தடவவும் . 


குறிப்பு : 


இத்தைலத்தில் கலப்பைக்கிழங்கு சேர்ந்திருப்பதால் 
வாயில் படாமல் சாக்கிரதையாக உபயோகிக்கவும் . 

சரக்குகள் 1 வராகயெடையானால் எண்ணெய் 1 சேர் 
எடுத்துக் கொள்ளவும் . 


வெளிச்சைப் பிசினுக்குப் பதில் விளாம்பிசின் 
சேர்த்துக்கொள்ளவும் . 


79 


59. காளான் , கன்னக் கிரந்தி , கரப்பானுக்கு 

எண்ணெய் 


எள்ளினெண்ணெய் வேம்பினெண்ணெயோரளவா 

யிட்டதனி லிரதமொன்று 
தள்ளு பச்சை நாபியொரு பணவெடையுங் 

குங்கிலியந்தாக்கிடாறு 
விள்ளுபண வெடைய பினு மூன்றுபண 

வெடையைந்து வெளுத்தைக்கண்டு 
வெள்ளையுள்ளி முப்பூண்டு மைந்தலகு 
பாக்குடனே மிளகைந்தாமே . 

114 


ஐந்துகடுக்காய்வசம்பு மூன்றாகு 

மேற்கிளுவை யாடாதோடை 
நந்தவுரியாவரையுங் குன்றிமணி 

தான் கொழுஞ்சி நவின்ற வோர்கள் 
முந்தரைத்து மெண்ணெயிலே கலந்திட்டுக் 

காய்ச்சிபத மொழிமேகம்போல் 
அந்த நிற மாயிறக்கியுட்கொள்ள 

விரணமெல்லாம் மாறிப்போமே . 
( இ - ள் ) 


115 


சுத்தமான 


எள்ளெண்ணெய் 
வேப்பெண்ணெய் 


1 சேர் 
1 சேர் 


இவற்றையொன்று கலந்து , 


1 பணவெடை 


13 


1 


2 , 


சுத்திசெய்த பாதரஸம் 

நாபி 
குங்கிலியம் 
அபின் 
வெளிச்சைப்பிசின் 


6 


A > 


3 


5 


80 


3 ( எண்ணிக்கையில் ) 
5 பணவெடை 


5 


3 


13 


வெள்ளைப்பூண்டு 
களிப்பாக்கு 
கடுக்காய்த்தோல் 
வசம்பு 
கிளுவை வேர் 
ஆவாரை வேர் 
ஆடாதோடை வேர் 
அவுரிவேர் 
குன்றிமணி வேர் 
கொழுஞ்சி வேர் 


முதலில் கடைச்சரக்குகளைக் கல்வத்திலிட்டுத் தண்ணீர் 
விட்டு நன்றாக அரைத்து , பின்பு ரஸத்தைச் சேர்த்து , 
எண்ணெய் வகைகளுடனே கலந்து , அடுப்பின் மேலேற்றிக் 
காய்ச்சவும் . மேகத்தின் நிறம் போலானபின் , எண்ணெயைக் 
கீழே இறக்கிவிடவும் . 


இதனைத் தினம் ஒரு ஸ்பூன் உட்கொள்ள விரணங்கள் தீரும் . 


குறிப்பு : 


( 1 ) வேர் வகைகளையும் 3 பணவெடை எடுத்துக் 
கொள்ளவும் . 


( 2 ) இம்மருந்தில் நாபி சேர்ந்திருப்பதனால் இந்த 
எண்ணெயைக் குறைந்த அளவில் உபயோகிக்கவும் . 


60. புண் , கிரந்தி , சூலை , மேகவகை , கழிச்சல் 
முதலியவைகளுக்குக் கருங்கோழிச்சூரணம் 


ஒரு பெரும் பானைதனிற் கான்சதிரக் 

கள்ளிதனையுறுபாக்குப் போல் 
அரியதை யுள்ளடைத்துப் பானையின்வாய் 

வேடுகட்டி யதனிற்கேளு 


81 


மிரியல்சீரகஞ்சுக்கு மசமோதந் 

திப்பிலியு மிவைவகைக்கு 
முரியரைப் பலவீதஞ்சாதியின்காய் 

பத்திரியு முதுகிராம்பே . 


116 


குரசானியோமமிவை வகைக்கோரு 

வராகனெடை கோட்டத்தோடும் 
பரவதிங்கங்கடுரோணிவகையொன்று 

மூன்றுநிட்கம் பனிரெண்டடுந்தான் 
தரமிடித்துக்கருங்கோழி தன்குடல்கால் 

மயிருடனே தலையும் போக்கிக் 
கரமருந்ததில்வைத்து மிளையாடி 

வேட்டதின் மேற்கலந்துவையே . 


117 


எரியிட்டு நாற்சாமம் வெந்தெடுத்து 

மென்பதத்தி லிடித்துலர்த்தி 
பரியவடிக்கட்டிருபான்றினமுவெரு 

கடியளவு படவுட் கொள்ளச் 
சொரிசிரங்கரிகிரந்தி யரையாப்புப் 

புரைபுண்ணுஞ் சூலைக்கட்டும் 
பெரியமேகங்களிவை சகலமும்போ 

மிம்முறையைப் பேணிச்செய்யே . 


118 


( இ - ள் ) 


சதுரக்கள்ளியை ( சுமார் ஒரு வீசை ) கொண்டுவந்துச்சிறு 
சிறு பாக்களவாக 

அதை வெட்டி , 

ஒரு பெரும் 
பானையிலிட்டு ; ( சுமார் 3 மரக்கால் ) ஜலம் விட்டு அடுப்பின் 
மேலேற்றவும் . பானையின் வாய்க்கு ஒரு வெள்ளைத் 
துணியினால் வேடுகட்டவும் . பின்பு , 


விரணம் 6 


82 


மிளகு 
சுக்கு 
திப்பிலி 


சீரகம் 
ஓமம் 


வைகள் வகைக்கு 2 பலம் 


சாதிக்காய் 

சாதிப்பத்திரி 
கிராம்பு 

குராசாணியோமம் 
இவைகள் வகைக்கு 1 வராகனெடை 
கோஷ்டம் 

அதிமதுரம் 
கடுகரோகிணி 


இவைகள் வகைக்கு 3 வராகனெடை வீதமும் எடுத்து 
எல்லாவற்றையுமொன்று கலந்து , கல்லுரலில் இட்டிடித்து 
வஸ்திரகாயம் செய்துகொள்ளவும் . 

ஒரு கருங்கோழியைக் கொண்டு வந்து அதன் தலை , 
கால் , மயிர் , குடல் முதலான உறுப்புக்களை நீக்கி , முன் 
சொன்ன சூரணத்தை அதன் வயிற்றுக்குள் திணித்துத் 
தைத்துவிடவும் . 

பின்பு இதை மேற்கூறிய வேட்டின் மேல் வைத்து மூடி , 
அப்பானையை அடுப்பின்மீதேற்றி , 4 ஜாமத்திற்கு எரிக்கவும் . 
மாம்ஸம் நன்றாக வெந்தபின் , எலும்புகளை நீக்கிவிட்டுச் 
சிறு சிறு துண்டுகளாக்கி , நிழலில் உலர்த்தவும் . பின்பு , 
அத்துண்டுகளைக் கல்லுரலிலிட்டிடித்துச் சூரணித்து 
வஸ்திரகாயஞ் செய்துகொள்ளவும் . 

இச்சூரணத்தில் தினம் மூவிரல் கொள்ளுமளவெடுத்து , 
உட்கொள்ளவும் . இம்மருந்தை 20 நாளைக்கு உபயோகிக்கச் 

சொரிசிரங்கு கிரந்தி 
அரையாப்பு 

புரை 
புண் 

சூலைக்கட்டு 


மேகரோகங்கள் முதலியவைகள் தீரும் . 


83 


61. துரவிய கன்னக் கிரந்திக்கு மருந்து 


முருக்கிதழுங் கெந்தகமுந்தில் வெண்ணெய் 

நிம்பவெண்ணெய் முற்கலந்தும் 
எரியிட்டுப் பதத்திறக்கிப் புண்ணிலிடச் 

சேலையிலே யிட்டும்போடு 
மரிப்பட்டும் பாரித்து வற்றியிடும் 

பின்னுலர்ந்து வருமேகங்கள் 
அரிகிரந்தி கன்னப்புண் புரைதீர்ந்துஞ் 

சீராகு மடுத்துச்செய்யே . 


119 


இ- ள் ) 


முருக்கிதழ் 


நெல்லிக்காய்க்கெந்தகம் 


இவ்விரண்டையும் ( வகைக்கு 1 பலமெடுத்துக் ) 
கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்து 


வேப்பெண்ணெய் 
நல்லெண்ணெய் 


ஒரு சேரும் 
ஒரு சேரும் 


எடுத்து ஒன்று சேர்த்து அதில் குழப்பி அடுப்பின் 
மேலேற்றி , எரித்துப் பதத்திலிறக்கி வைத்துக்கொண்டு , ஒரு 
சிறு துணியில் தோய்த்துப் புண்களில் போடவும் . அவைகள் 
வற்றி உலர்ந்து போகும் . மேகங்கள் , அரிகிரந்தி , கன்னப்பண் 
புரைகள் முதலியவைகளுந் தீரும் . 


84 


62. கிரந்தி , சூலைக்கு , வல்லாதி லேகியம் 


பதின்பலம் வல்லகியுஞ் செங்கலின்றூள் 

தனிலுநீர் பார்விடுத்தும் 
அதிலுமறு பதுநாழி யூறவிட்டுப் 

பின்னெடுத்து மலம்பிப்போட்டும் 
இதையுலர்த்தாவின்பாலி ரண்டுபடி 

தனைவிட்டு மிதமாய்ச் காய்ச்சும் 
முதியகாற்படி நீரிற் சாதியின்காய் 

பத்திரியு மூட்டுவாயே . 


120 


ஓமமில வங்கமிரு சீரகமுஞ் 

சிறுலவங்கத்துள்ளபட்டை 
மாமிளகுங் கத்தூரி மஞ்சளது 

மேலமுடன் வாய்விளங்கம் 
நாமமிது வகையொன்று பலங்களாய் 

பசுவின்பானல்கரைத்து 
நேமமிது முன்பாலிற் கலந்து கொள் 

ளாறுபலம் நேர்பரங்கி . 


121 


பட்டைசக்கைத் தூளிடித்துப் பாலிலிட்டுப் 

பழவெல்லம் பலம்பத்திட்டு 
சுட்டநெய்யுங் கூட்டிவிட்டு லேகியமாம் 

பதங்கண்டு துப்புமிட்டுத் 
திட்டமுடன் பாகஞ்செய்புன்னைக்கா 

யளவாகத் தின்னும்போது 
குட்டமுடன் சூலைகள் போமிருபதுநா 

ளந்திசந்தி கூடத்தானே. 


122 


இ - ள் ) 


செங்கல் மாவு ( 1 படியில் ) வேண்டிய அளவு எடுத்து ஒரு 
பாத்திரத்திலிட்டு அதில் ( செங்கள் தூள் முழுகும் வரை ) 


85 


வெட்டிய 


தண்ணீர் விட்டு அதனுடன் 

மூக்கு 
சேராங்கொட்டை 10 பலத்தைப் போட்டு 60 , நாழிகை 
ஊறவைக்கவும் . மறுநாளதை எடுத்து நன்றாக அலம்பி 
உலர்த்திக்கொள்ளவும் . பின்பு 2 படி பசுவின் பாலை 
அடுப்பின் மேலேற்றி கால்படியாகும் மட்டும் காய்ச்சிக் 
கொள்ளவும் . இதனுடன், 


சாதிக்காய் 

சாதிப்பத்திரி 
ஓமம் 

கிராம்பு 
சீரகம் 

கருஞ்சீரகம் 
சன்னலவங்கப்பட்டை மிளகு 
கஸ்தூரி மஞ்சள் ஏலக்காய் 
வாயுவிளங்கம் 


இவைகளை வகைக்கு / 4 பலம் எடுத்துப் பசுவின் பால் 
விட்டு நன்றாக அரைத்துக் காய்ந்து கொண்டிருக்கும் பாலில் 
கலந்து , சுத்திசெய்த பரங்கிப்பட்டை 6 பலத்தை இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து , அதிலிட்டுப் பழைய வெல்லம் 10 
பலமும் போட்டு , சேராங்கொட்டைகளின் விதைகளையும் 
நீக்கிவிட்டு , அம்மியிலிட்டு அரைத்து விழுதாக்கி அதனுடன் 
போட்டு , நெய்விட்டுக் கிளறி லேகிய பதத்திலிறக்கவும் . 
ஆறியபின் வேண்டிய அளவு தேனைவிட்டுக் குழப்பி 
வைத்துக்கொள்ளவும் . 


தினம் 2 வேளை ( காலையிலும் , மாலையிலும் ) 
பின்னைக் கொட்டையளவெடுத்துச் சாப்பிடவும் . 20 
நாளைக்கு உட்கொள்ளவும் . 


இதனால் குஷ்டம் , சூலை , முதலான ரோகங்கள் தீரும் . 


குறிப்பு : 


பரங்கிச் சக்கையை இடித்துத் தூளாக்கிப் பசுவின் 
பாலில் புட்டவித்துக் கொள்ளவும் . 


86 


63. கிரந்தி , சூலைகளுக்கு " வல்லாதி லேகியம் " 


வல்லகியும் பலம்பத்து மசமோதங் 

கருஞ்சீர மரமஞ்சள்தான் 
சொல்லுமெள்ளுங் குராசானி குடசரிசி 

கொடிவேலி சூழ்கார்போக 
நல்லரிசி வகையொன்றும் பலமொன்றா 

யிரும்புலக்கை நாட்டிடிக்கக் 
கல்லுரலிற் பலமொன்றுங் கொப்பரைக்காய் 

பனங்கட்டி கணக்காய்த்தானே. 


123 


இருபதுங்க லந்திட்டு மையதனைப் 

போலிடித்து மெடுத்துக்கொண்டு 
தருமிச்சாப் பத்தியமாய்க் கழற்காயி 

னளவந்தி சந்தி கொள்ள 
மருவுத்த புண்கிரந்திச்சூலைபுரை 

யரையாப்பு வரட்சியோடுங் 
கருவுத்த விரணமெல்லாந் தீர்ந்துவிடுஞ் 

சரபேந்திரன்கணித்ததாமே 


124 


( இ - ள் ) 


முன்கூறியபடி செங்கல் தூளில் ஊறவைத்துச் 
சுத்திசெய்து கொட்டை நீக்கிய சேராங்கொட்டை 10 பலம் 


ஓமம் 

கருஞ்சீரகம் 
மரமஞ்சள் தோல் 

எள்ளு 
குராசானி ஓமம் 

வெட்பாலையரிசி 
கொடிவேலி வேர்ப்பட்டை கார்போகரிசி 


முதலிய சரக்குகளை வகைக்கு ஒரு பலம் வீதமும் 
எடுத்து எல்லாவற்றையு மொன்றுகலந்து , கல்லுரலிலிட்டு , 
இரும்பு உலக்கையினால் நன்றாக இடிக்கவும் . அதனுடன் , 


87 


கொப்பரைத்திருகல் 
பனைவெல்லம் 


பலமும் 
20 பலமும் போட்டு 


நன்றாக 


ஒன்று 


சேரும்படி 


மறுபடியும் 
மைபோலிடிக்கவும் . 


இதில் கழற்சிக்காயளவெடுத்துத் தினம் காலையிலும் , 
மாலையிலும் உட்கொள்ளப் புண்கள் , கிரந்தி , சூலை , புரை , 
அரையாப்பு , வரட்சி , விரணங்கள் முதலியவைகள் தீரும் . 


இச்சாபத்தியமாக இருக்கவும் . 


64. கிரந்திக்கு மருந்து 


கூவிளைவே ரிலைவெக்கா வளைவேரும் 

வசம்புள்ளிக் கூட்டியெண்ணெய் 
பாவனைசெய் பூதகரப் பானுமிட்டுக் 

கொதுப்பித்துப் பண்பாய்க்கொள்ள 
நோவுகிரந்திகடீருஞ்சங்கங்குப் 

பியின்பட்டை நொருக்கிச்சாற்றில் 
தாவசுவத்தெலும்பிழைத்துப் புண்ணிலிட 

முத்தினத்திற் சாந்தமாமே . 


125 


( இ - ள் ) 


வில்வ இலை 
வெள்ளை வேர் 
வசம்பு 


வில்வவேர்ப்பட்டை 
பூண்டு 
பூதகரப்பான்பட்டை 


இவகைளை நன்கு அரைத்து ( நல்லெண்ணெயுடனே ) 
கூட்டிக் குழப்பி , அடுப்பின் மேலேற்றிக் கொதிக்க வைத்துப் 
பக்குவத்திலிறக்கவும் . இதில் ஒரு ஸ்பூன் அளவெடுத்துத் 
தினம் காலையில் உட்கொள்ளவும் . கிரந்திகள் தீரும் . 


88 


( 2 ) சங்கங்குப்பியின் 

பட்டையை 

எடுத்துக் 
கல்லுரலிலிட்டுச் சிறிது ஜலம் விட்டு இடித்துச் சாறு பிழிந்து 
சந்தணக் கல்லிலிட்டு அதில் குதிரையின் எலும்பை 
ழைத்து விழுதாக்கிப் புண்களின் மேல் தடவவும் . 3 
நாளைக்குள் புண்கள் தீரும் . 


குறிப்பு : 


நல்லெண்ணெய் சேருக்கு , பச்சிலைச் சரக்குகள் ஒரு 
வராகனெடை எடுத்துக் கொள்ளலாம் . 


65. பச்சுடம்பிற் கிரந்தி, கரப்பான் 
முதலியவைகளுக்கு எண்ணெய் 


திருத்துழாய் குழிமிட்டான் தும்பையிண்டு 

சங்குகம்பந்திராய்பாவட்டை 
முருக்காடாதோடைவன மல்லிகையுந் 

தூதளை செம் முள்ளி கோழி 
வருமவரை கோழிமுள்ளான் கஞ்சாங்கோ 

ரையுமிலைகள் வகைநறுக்கி 
யிருசிற்றாமணக்கெண்ணெ யதனிலிட்டுக் 

கருஞ்சீர மீருள்ளிநீரே . 


126 


வசம்புள்ளிவெளுத்தபிசினிவைநறுக்கி 

மேற்கலந்து வைத்து வெய்யில் 
வசம்புடஞ் செய்தெண்ணெய் தனைநக்கக் 

கிரந்திப்புண் வளர்கரப்பான் 
நிசந்தீரும் வில்வயிலை காடிய நீ 

ரால்நறுக்கி நேரெள்ளெண்ணெய் 
வசம்புள்ளி பிசைந்திட்டு வெய்யில் வைத்துப் 
புண்ணிலிட மாறுந்தானே . 

127 


89 


( இ - ள் ) 


துளசியிலை நத்தைச்சூரியிலை 
தும்பையிலை 

இண்டங்கொழுந்து 
சங்கு இலை கம்பந்திராய் இலை 
பாவட்டையிலை முள்முருக்கிலை 
ஆடாதோடையிலை காட்டுமல்லிகையிலை 
தூதுவளையிலை செம்முள்ளியிலை 
கோழியாவரையிலை * கோழிமுள்ளானிலை 
கஞ்சாங்கோரையிலை 


முதலான பச்சிலை வகைகளைச் சமனெடையெடுத்து 
நறுக்கி , சிற்றாமணக்கெண்ணெயில் ஊறப்போட்டு , 


கருஞ்சீரகம் 
வெளுத்த பிசின் 


பூண்டு 
வசம்பு 


இவைகளையும் கல்லுரலிலிட்டு 

இடித்து 
முன்சொன்ன , எண்ணெயுடன் சேர்த்துப் பிசைந்து , 
வெய்யிலில் வைக்கவும் . 


இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் எடுத்துத் தினம் ஒரு 
வேளை காலை வேளைகளில் உட்கொள்ளவும் . 


கிரந்தி , கரப்பான் முதலானவை தீரும் . 


வில்வ இலை , வசம் , பூண்டு இவைகளைச் சமனெடை 
எடுத்துக் கல்லுரலிலிட்டுக் காடிவிட்டு நசுக்கி , 
நல்லெண்ணெயுடன் சேர்த்து வெய்யிலில் வைக்கவும் . 


t கம்பந்தராய் என்பது பம்பந்தராயாகும் . இது தரையில் அதகம் 
படராது . இதன் இலைகள் பெருத்திகுக்கும் . 


கோழிமுளையான் - முக்குளிக்கீரை . 


90 


10 நாட்கள் சென்ற பின் இதனைப் புண்களுக்கு 
இடவும் 


1 , 2 மருந்தில் பச்சிலை வகைகள் , கடைச்சரக்கு 
முதலியவைகள் வகைக்கு 1 வராகனெடையானால் 
எண்ணெய் 1 சேர் எடுத்துக்கொள்ளவும் . 


66. தீப்படும் புண்களுக்கு “ எண்ணெய் ” 


முன்னைநறு வலிக்கொழுந் தெண்ணெயிலுங் 

கொதிப்பித்து மோதப்பூசுந் 
தன்னிலுமாறாத புண்ணிற் பேயத்தி 

வேர்விட்டுணு தன்கிராந்தி 
பின்மருதந் தோலுடனே மூன்று மரைத் 

திதைப் புண்ணிற் பேணிப்பூச 
நன்னயமாயாறிவிடுஞ் சரபேந்திர 

னிம்முறையை நவின்றதாமே . 128 


( இ - ள் ) 


முன்னைக்கொழுந்து 


நறுவலிக்கொழுந்து 


இவ்விரண்டையும் வகைக்கு ( எலுமிச்சையளவு 
எடுத்து ) நல்லெண்ணெய் ( 2 சேருடன் ) கூட்டிக் காய்ச்சிப் 
பசமாக இறக்கித் தீச்சுட்ட புண்களுக்கிட அவைகள் மாறும் . 


பேயத்தி வேர் 
மருதம்பட்டை 


விஷ்ணுக்கிரந்திவேர் 


இவைகளைத் தண்ணீர்விட்டு நேகவரைத்து , ஆறாத 
புண்களின் மேல் பூசிவர அவைகள் ஆறிப்போகும் . 


91 


67. தீப்பட்ட புண்களுக்கும் , வைசூரிப் 
புண்களுக்கும் எண்ணெய் வகைகள் , 


ஆலரசு மிரலியத்திப் பட்டையொரு 

வகைபத்து மாம்பலந்தான் 
மேலிடித்து நாலுமரக்கானீரிட் 

டேகுறுணி வீதங்காய்ச்சி 
யேவடித்ததி மதுரமஞ்சிட்டி 

பாலைமுகிழிலாமிச்சம்வேர் 
கோலநன்னாரியில வேரும் வெள்ளறுகுக் 

கருஞ்சீரங் கொள்ளக்கேழே . 


129 


கொள்ளுமிது வேம்பாடந்தூள்வகைக்கு 

நாற்கழஞ்சாய் கோர்த்தரைத்து 
எள்ளினெண்ணெய் நாழியிலே கலந்தெரித் 

ததையும் வடித்தெடுத்துவவைத்து 
உள்ளினுங்கொள் மேற்றடவிக்குளித்துவர 

வைசூரிப்புண்ணுடன்றீப்பட்டுத் 
துள்ளிபுண்டீருமுறை சரபோசி 

மகராசன் றொகுத்ததாமே . 


180 


( இ - ள் ) 


ஆல் 


கொன்றை 


அரசு 
அத்தி 


இவைகளின் பட்டைகளை வகைக்கு 10 பலம் 
வீதமெடுத்து , நன்றாக நறுக்கி ஒரு பாத்திரத்திலிட்டு 4 
மரக்கால் ஜலம் விட்டு , அடுப்பின் மேலேற்றி 1 மரக்காலாக 
வற்றவைத்து ,அதனுடன் 


அதிமதுரம் 
நல்லபாலைமொட்டு 


மஞ்சிட்டி 
இலாமிச்சம்வேர் 


92 


வெள்ளறுகு 


நன்னாரிவேர் 
வேம்பாரம்பட்டைத்தூள் 


கருஞ்சீரகம் 


இவைகள் வகைக்கு 4 கழஞ்சு ( 5 வராகனெடை ) வீதம் 
எடுத்து , இடித்து , மேற்கூறிய கஷாயம் விட்டு நன்றாக 
அரைத்து , 


நல்லெண்ணெய் 1 நாழி ( 1/4 சேர்) யும் விட்டு ஒன்று 
கலந்து , அடுப்பின் மேல் வைத்துப் பக்குவமாக வடித்து 
இறக்கவும் . 


இந்த எண்ணெயை உள்ளுக்குங் கொடுத்து , மேலுக்கும் 
பூசி ஸ்நானம் செய்ய , 


தீப்பட்ட புண்கள் , வைசூரிப் புண்கள் முதலானவைகள் 
தீரும் . 


68. புற்று வளர்ந்த புண்களுக்கு மருந்து 


சர்க்கரைகொடிவேலி வே ரரைத்துப் 

புண்ணிலிடத்தானுந்தீரும் 
வருசாதிக்காய்தனைச்சுட்டெண்ணெயிலு 

மதித்திட்டால் வளர்புற்றுப்போந் 
தருமெலியின் புழுக்கைசிறு நீரிலுரைத் 

தேதடவத் தளரும் புற்று 
திருமதுரந்தேனிலிடப் பருத்திக்காய்ச் 

சாற்றிலிடுந்திப்பிலிதானே . 


131 


( இ - ள் ) 


( 1 ) ஈரமான ( பச்சைக் ) கொடி வேலி வேரைத் தண்ணீர் 
விட்டு ஒரு சந்தனக்கல்லில் கைபடாமலிழைத்து , அதனுடன் 


93 


சரி எடை சர்க்கரை ( வெல்லச் சர்க்கரை ) சேர்த்து ஒரு 
குச்சியினால் குழைத்து புண்களில் போடவும் . புண்கள் 
ஆறும் , 


( 2 ) சாதிக்காயைச் ( ஒரு இரும்புக் கம்பியில் சொருகி 
விளக்கெண்ணெய் விளக்கில் ) சுட்டு நல்லெண்ணெயில் 
குழைத்து புற்றின் மேல் பத்தாகப் போடக்குணமுண்டாகும் . 


( 3 ) எலிப் புழுக்கையைக் கோமூத்திரத்தினாலரைத்துப் 
புற்றுகளின் மேலே தடவ அவை தளரும் . 


( 4 ) திமதுரத்தைத் தேனிலிழைத்து மேலே பூசினாலும் 
குணமுண்டாகும் . 


( 5) திப்பிலியைப் பருத்திக்காய்ச் சாற்றிலுரைத்துப் 
போட்டாலும் புற்றுகள் தீரும் . 


குறிப்பு : 


இவைகளைத் தவிர , 72 நெம்பர் சுவடியில் 


1/2 படி 


சாணாக்கிச்சாறு 
குறிஞ்சாச்சாறு 


1/2 படியும் 


மிதுவாய் வாய் பேசாமலிடவுந் தீரும் . கைகண்டது . 
என்ற முறை வேதாகக் கூறப்பட்டுள்ளது . 


69. புண் , புரை, வாய் விளங்காப் 

புண்களுக்கு மருந்து 


வாய்விளங்காப் புண்ணதனைக் கீழறுத்து 

வெளியாக்கி வாயிற்சீயுந் 
தோயிரத்தக்கையதனால் வழித்தெறிந்து 

குங்கிலியத் தூளுழக்கு 


94 


மீயிரண்டு காசளவப்போதுசுட்ட 

சுண்ணமுட னெண்ணெயோர்கா 
சாயளவு குத்திவிரலாலிழைத்துப் 

புண்வளைகடன்னிலூட்டே . 


132 


உள்ளினுக்குஞ் செலுத்திப்புண் வாய்நிரம்பத் 

தடவிவிட்டு முடனேகட்டிக் 
கொள்மூன்றா நாளவிழ்த்துப் பாரிரத்தஞ் 

சீழ்வற்றிக்குணத்திலாறும் 
விள்ளிரத்தக்களிம்பிலே மருந்திட்டாற் 

குணங்காட்டும் வெட்டுக்குத்து 
நள்ளிரத்தக்களியிடவுஞ் சரபேந்திர 

னிம்முறையும் நவின்றதாமே . 


133 


( இ - ள் ) 


புண்ணில் வாய் ஊசித்துவாரம்போல் காணப்படாமல் 
இருந்தால் , புண்ணின் அடித்தளம்வரை, ஒரு கத்தியினால் 
அறுத்து , வெளியாக்கி சீழையும் இரத்தத்தையும் கையினால் 
(பஞ்சினால் ) வழித்துவிடவும் . பின்பு , 


வெள்ளைக் குங்கிலியம் 
அப்போதே சுட்ட சுண்ணாம்பு நீறு 
நல்லெண்ணெய் 


ஒரு உழக்கும் 
2 காசளவும் 
ஒரு 


விட்டு நன்றாக குழைத்து , அப்புண்ணிலும் புரைகள் 
இருந்தால் , அதற்குள்ளேயும் செலுத்தவும் . புண்ணின் 
வாயிலும் நிரம்ப விட்டுப் ( பஞ்சு வைத்துக் கட்டி விடவும் . 
முன்றாம் நாள் கட்டை அவிழ்த்துவிட்டுப் பார்க்க இரத்தமும் , 
சீழும் வற்றிப் புண்களும் ஆறியிருக்கும் . 

இரத்தம் அதிகமாக வருகிற புண்களில் மேற் சொன்ன 
மருந்தை விட்டால் குணம் அதி சீக்கிரத்திலேற்படும் . ஆகவே 
இது வெட்டுக் காயங்களுக்கு மிகவும் நல்ல மருந்தாகும் . 


95 


70. வாய்ப் புண் , வெடிகளுக்கு மருந்து 


புகையுறையைக் காடிநீர்க் கடாயமிட்டு 

இந்துப்பும் பூந்தேன்விட்டு 
நகைப்புண்வாயிற்றடவித் தேய்த்திடவு 

மிப்படிச்செய் நான்கு வாரம் 
தகை பத்துத்தரமிட்டுக் கொப்பளிக்கப் 

பட்சமொன்று தானே தீரு 
முகையொள்ளு மதுரஞ்சுக்குடன்குடி 

நீர்தேனு முன்னிந்துப்பே . 


134 


கூட்டிமுன்னைப் படி தேய்த்துக் கொப்பளிக்க 

வாய்ப்புண்வெடி குணமாய்த்திருங் 
காட்டியமஞ்சளுந்தேவதாரமுடன் 

சரிகொண்டு கடாயமிட்டு 
நாட்டியதேன் சைந்தவ முன்படி 

தேய்த்திடப்போம் நாற்றம் வாய்ப்புண் 
மீட்டியதிப்பிலியேலஞ்சைந்தவங் 

கடுக்காய்கோ மியத்தரைத்தே . 135 


( இ - ள்) 


புகைபடிந்த ஒட்டடையுடன் வேண்டிய அளவு 
காடிவிட்டு , ஊறவைத்து , மறுநாளிகை அடுப்பின்மேல் 
ஏற்றிக் கஷாயம் செய்யவும் . இதனுடனன் , இந்துப்பும் 
தேனும் கூட்டிக் குழைத்து வாயிலிருக்கும் புண்களில் 
தடவவும் . இதையே தினம் நான்கு முதல் பத்து தடவை 
வாயில் விட்டுக் கொப்பளிக்கவும் . 5 நாட்களில் குணம் 
உண்டாகும் . 


அதிமதுரம் 


எள்ளு 


சுக்கு 


96 


இம்மூன்றையும் ஒன்றிரண்டாக இடித்துத் தண்ணீர் 
விட்டுக் கஷாயம் செய்து , தேனும் இந்துப்பும் முன்போல் 
சேர்த்து , வாயிலுள்ள புண்களிலும் தேய்த்துக் 
கொப்பளிக்கவும் . வாய்ப்புண்கள் தீரும் . 


மஞ்சள் 


தேவதாரு 


இவ்விரண்டையும் சமனெடை எடுத்துத் தண்ணீர் 
விட்டுக் கஷாயஞ் செய்து , தேனும் இந்துப்பும் போட்டுப் 
புண்களில் தேய்த்துக் கொப்பளிக்கவும் . 


வாய் நாற்றம் , வாய்ப்புண்கள் தீரும் . 


திப்பிலி 
கடுக்காய்த்தோல் 


ஏலக்காய் 
இந்துப்பு 


இவைகளைச் சரியெடை எடுத்துப் பசுவின் மூத்திரம் 
விட்டு அரைத்து வாயிலடக்கி இருக்கப் புண்களும் , வாய் 
நாற்றங்களும் தீரும் . 


71. மேக விரணங்களுக்குச் சேங்கொட்டை 

எண்ணெய் 


வெள்ளையுள்ளி கருஞ்சங்கு நிலவாரை 

புடபத்திரி மேல்வசம்பும் 
வெள்ளைசங்கதின்மூலம் வகைக்கிரு 

பலங்கொண்டவ் வேரும்பட்டை 
கள்ளச்சேங் கொட்டையினும் நஞ்செடுத்த 

தை வெட்டிக் கண்டந்தன்னை 
யுள்ளபடி யொன்றரையா யெண்ணெதனி 

லிட்டடுப்பிலுடனேகாய்ச்சே . 


136 


97 


காய்ச்சிடுவாய் பக்குவத்தி லிறக்கியே 

யிதையருந்துங்காலை தன்னில் 
வாய்ச்சதிலே குட்டமுடன் விஸர்ப்பிகளு 

மேகவெடி வரட்சிதேகம் 
பூச்சிவெடியிரத்தங்கள் சீழ்களுடன் 

விழுநோய்கள் புரைகள்புண்ணும் 
போச்சுதென்று முலகோராற் புகழ்சரபப் 

பெருமானும் புகன்றதாமே . 


137 


( இ - ள் ) 


வெள்ளைப்பூண்டு 

கருஞ்சங்குவேர் 
நிலவாரை 

புடபத்திரி 
வசம்பு 

வெள்ளைச்சங்கம் வேர் 


இவைகள் வகைக்கு 2 பலம் 


மூக்குகளை வெட்டிச் சுத்திசெய்த 
சேங்கொட்டை 


11/ படி 
( சுமார் 21 , சேர் ) 

) 


இவைகளை அம்மியின்மேல் வைத்துத்தண்ணீர் விட்டு 
நன்றாக அரைத்து 


நல்லெண்ணெய் 


10 சேரில் 


குழப்பி அடுப்பின்மேல் வைத்து எரித்து பதத்தில் 
இறக்கவும் 


இத்தைலத்தில் ( காலணா அளவு ) எடுத்துத் தினம் 
அதிகாலையில் சாப்பிட்டு வரவும் . 


குஷ்ட ரோகங்கள் 
மேகவெடிப்பு 


விசர்ப்பம் ( அக்கி ) 
தேகவரட்சி 


விரணம் 7 


98 


பூக்களினாலேற்பட்ட வெடிப்புகள் 


இரத்தம் , சீழ் முதலியவைகள் அதிகமாக வடியும் 
ரோகங்கள் 


புண்கள் 


புரைகள் 


முதலான ரோகங்கள் தீரும் 


குறிப்பு : 


புடபத்திரி என்பது கீரைப்பாலை 


72. சிறங்குகளுக்கு மருந்து 


எருமைப்பாற் பச்சையிலு முறைக்குத்தி 

நிலவாகை யின்வேர்தன்னை 
பெருமானே மாய்ப்பிடுங்கியரைத்து முன் 

றோய்தயிரிற் பிசரிவெய்யில் 
மருவவே புடம்வைத்து மோருஞ்சோ 

றும் நிரம்ப வசனஞ்செய்தும் 
ருமுடம்பிலிட்டாற வரவுந்தேய்த் 

திடுபின்னு மியம்பக்கேளே . 


138 


இயம்புச்சி வேளயிைலு மரப்பிட்டுத் 

தேய்த்து வெந்நீரில்லாவிட்டாற் 
சுயம்புநீரதிற்குளித் திப்படியும் 

நாலுதினஞ்சுகமுழுக்கு 
வியஞ்சொறி சிறங்காதி யுதிர்ந்துபோ 

மிந்தமுறை மேதினுக்கு 
நயம்பெற வேயுதவி செய்துவைக்கச் 

சரபேந்திரன் நவின்றதாமே . 


139 


99 


இ- ள் ) 


எருமைமோர் 


காய்ச்சாத 

எருமைப்பாலில் , 
பிறைக்குற்றித் தோயவைக்கவும் . பின்பு 


நிலவாகை வேரை ( இரு சுண்டைக்காயளவு ) வாய் 
பேசாமல் பிடுங்கிவந்து , அம்மியின்மேல் வைத்துத் தண்ணீர் 
விட்டரைத்து , முன் தயிரில் குழப்பி , வெய்யிலில் 
வைக்கவும் . காலையில் வேண்டிய அளவு மோர் சாதம் 
சாப்பிட்டுவிட்டுத் தேகத்தில் சிறங்குகள் உள்ள இடங்களில் , 
முன் சொன்ன மருந்ததை தேய்த்து மத்தியானம் வரை நன்றாக 
ஊறி , அரப்பிட்டு வெந்நீரில் ஸ்நானம் செய்யவும் . வெந்நீர் 
கிடைக்காவிட்டால் குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய்யலாம் 
இவ்வாறு 4 நாளைக்குச் செய்யவும் . 


சொறி சிரங்குகள் தீரும் . 


73. சொறி , சிரங்கிற்கு மருந்து 


பாதரத மூன்றுபணவெடை கொண்டு 

வெற்றிலைநீர்ப்படமுறித்துச் 
சீதகெந்தி கௌரீபாடாணமுடன் 

பொடிநேகச் செய்து போட்டு 
யீதிலுரி நல்லெண்ணெயும் விட்டு மத்தித் 

திடுவெய்யி லிதைப்புடஞ்செய் 
ஓதியநீரசனஞ்செய்துண்டதின்பின் 

எண்ணெய்தனையுடன் மேற்பூசே . 


140 


பூசியொரு சாமமட்டும் வெய்யிலிலே 

யிருந்தும்பின் பொலிமரக்கால் 
நேசமுறத் தேய்த்திடவுங் குளிர்ந்த நீ 

ருட்குளித்து நெடுமோரன்னம் 


100 


போசனஞ்செய்திப்படியே நாலுதினங் 

குளித்திட்டாற் போஞ்சிரங்கு 
மாசறவே புண்புரைக டீருமுறை 

சரபேந்திரன்வரைந்ததாமே . 


141 


( இ - ள் ) 


பாதரஸம் 3 பணவெடை ( 10 குன்றிமணி ) எடுத்துக் 
கல்வத்திலிட்டு வெற்றிலைச் சாறுவிட்டு முறித்துக் 
கொள்ளவும் . அதனுடன் 


நெல்லிக்காய்க் கெந்தகம் 
கௌரீ பாஷாணம் 


இவைகளும் வகைக்கு 3 பணவெடை வீதமெடுத்து 
நன்றாக கூட்டி அரைத்து , நல்லெண்ணெய் , படியும் விட்டு 
( பட்டணம் படி / } க் குழப்பிச் சூரியபுடம் வைக்கவும் . 


காலையில் பழயமுது சாப்பிட்டு , மேலே கூறிய 
எண்ணெயை உடம்பு முழுவதிலும் தேய்த்து , ஒரு 

சாமம் 
வெய்யிலில் நின்று ஊறிக் குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் 
செய்யவும் . மறுபடியும் மோர்சாதம் சாப்பிடவும் . இவ்வாறு 
நான்கு நாட்களுக்குச் செய்யச் சொறி , சிரங்கு 
முதலானவைகள் தீரும் . 


74. புண் , புரைகளுக்குத் திரிவகைகள் 


உப்புமொரு மிளகுவேப்பங் கொழுந்தங்கூட் 

டியரைத்து டன்புண்வாயில் 
அப்பியதை வைத்திருக்க வங்கிடிந்து 

வெளிகாணு மன்றிச்சேலை 
வேப்புமுத்தாமணிப்பாலும் மூட்டுதிரி 

தனையேற்ற வெளியுங்காணுந் 
தப்புரையிலாமுறையைச் சரபோசி 
மகராசன் றந்ததாமே . 

142 


101 


( இ - ள் ) 


ஒரு கல் 


உப்பு 
மிளகு 

ஒன்று 
வேப்பங்கொழுந்து கழற்சியளவு 


இவைகளை நன்றாக அரைத்து விழுதாக்கிப் 
புண்வாயில் கட்ட அதன் வாய் பெரிதாகும் . 


75. புண் ,புரைகளுக்கு மற்றொரு திரிவகை 


நாயுருவி வேப்பமுத்தா மணிமேனி 

நொச்சிலிலை நன்கொழுந்து 
தோயரைத்து மிதைச்சேலை மேற்றடவித் 

திரியாக்கித்துளையிலேற்று 
நீயொருநாளிரண்டுநாள் தானெரிந்து 

விடுமெரிவு நில்லாதாகிற் 
றோய்திரியில் முத்தினெண்ணெய்ப் பசுவின் நெய் 
தடவிவிடச்சுகமதாமே . 

143 


ஆவாரையின் கொழுந்தரைத்தா வினெய்யிற் 

குழைத்திட்டாலாங்குளுத்தி 
மேவியதே னதைக்காய்ச்சக் கயறுபோ 

லாகுமிதை விட்டேற்றப்புண் 
தாவுடைய விடமெல்லாமேறிவிடும் 

புரையோட்டந் தனக்குத்தானே 
நோவுகரைந் தோடியும் போமிம்முறையைச் 

சரபேந்திரனுவன்றதாமே . 


144 


இ - ள் ) 


நாயுருவிக்கொழுந்து 
உத்தாமணிக்கொழுந்து 
குப்பைமேனிக்கொழுந்து 


வேப்பங்கொழுந்து 
நொச்சிக்கொழுந்து 


102 


வகைளைத் தண்ணீர் விட்டு நேகவரைத்து , ஒரு 
வெள்ளைத் துணியில் ஒரே சீராகத் தடவித் திரியாகத் திரித்து 
வைத்துக்கொள்ளவும் . 


இத்திரியைச் சிறு துவாரமுள்ள புண்களிலோ , 
புரைகளிலோ ஏற்றி வைக்கவும் . இவ்வாறு நாள் முழுதுமோ 
அல்லது இரண்டு நாட்களோ அவ்விடத்திலே வைத்திருக்கப் 
புண் 

வாய் எரிந்து பெரிதாகும் . எரிச்சல் தாங்க 
முடியாமலிருந்தால் திரியில் ஆமணக்கெண்ணெயோ 
அல்லது பசுவின் நெய்யோதடவிப் பிறகு உட்செலுத்தவும் . 


ஆவாரைக் கொழுந்தைப் பசுவின் நெய்யில் குழைத்துப் 
புண்களில் தடவக் குளிர்ச்சியைக் கொடுக்கும் . 


சுத்தமான தேனை அடுப்பின்மேல் வைத்துக் 
காய்ச்சிவர , அது பாகாக்கி கயறு போலிறுகும் . இதைத் 
திரியாகத் திரித்து வைத்துக்கொண்டு , புண்கள் , புரைகள் 
முதலியவைகளில் ஏற்றவும் . 


புரைகள் தானாகவேகரைந்து போகும் . 


78. தோடகச் சிறங்குகளுக்கு மருந்து 


தென்னையின்காயுடைத்தொற்றை மூடிதனைத் 

தனிப்பாலாய்த் திருகிவாங்கித் 
தன்னிலுமே சுண்ணமிட்டுச் சாரித்துச் 

சிரங்கதின் மேற்றடவிக்கொண்டு 
பின்னையந்திதனில் வெந்நீராற்குளித்து 

மொருமூடி பிழிந்து பாலைச் 
சொன்ன புண்ணிற்றடவிந்தப் படிமூன்று 
தினங்குளிக்கச் சுகமதாமே . 

145 


103 


( இ - ள் } 


ஒரு முற்றிய தேங்காயை இரண்டாக உடைத்து , ஒரு 
மூடியைத் திருவிப் பால் பிழிந்து , சுண்ணாம்பு 
( சுண்டைக்காயளவு ) சேர்த்து நன்றாகக் குழப்பிசிறங்குகளில் 
போடவும் . சாயங்காலம் வெந்நீரில் ஸ்நானம் செய்யவும் . 


மீதியிருக்கும் தேங்காய் மூடியைத் திருவிப் பால் 
பிழிந்து புண்களில் தடவி வரவும் . 


இவ்வாறு 3 நாட்கள் செய்யச் சிறங்குகள் மாறும் . 


77. சிறங்கு , சொறி , அடிவிடங்களுக்கு 

எண்ணெய் 


தில்வெண்ணெய் கருஞ்சீராங் கார்போக 

வரிசியுடன் றேங்காய்ப்பாலுங் 
சல்மெட்டிக் கொட்டை பத்தும் பொடி செய்து 

எண்ணெயிலுந்தாக்கிக்காய்ச்சி 
நல்பதந்தனில்வடித்ததின்கடுகி 

லிரதமோடு நல்லகெந்தி 
பலவரிதாரமிவை வகைக்கொரு 
வராகனெடை படவரைத்தே . 

146 


அரைத்து முத்தி னெண்ணெயிலே யிட்டருண 

புடமாக்கியதையெடுத்து 
அருப்பமுதன் சோறுண்டு மதன்பிறகு 

எண்ணெயிட்டு மந்தி நேரம் 
அரப்பிட்டு மிளவெந்நீரதில் மூழ்க 

மூன்றுதின மப்படிச்செய் 
சொறிந்திட்டச்சிறங்காதி தீருமுறை 

சரபேந்திரன் சொன்னதாமே . 


1504 


-ள் ) 


1 சேர் 


தேங்காப்பால் 
நல்லெண்ணெய் 
கருஞ்சீரகம் 
கார்போகவரிசி ) 
சலமெட்டிக் கொட்டை 


1 பலம், 


கடைச்சரக்குகளை வகைகுத் தேங்காய்ப்பால் விட்டு 
நன்றாக அரைத்து எண்ணெயுடனே குழப்பி அடுப்பின் 
மேலேற்றிய பக்குவமாக வடித்துக்கொண்டு , அதன் கருகை , 


சுத்தி செய்த 


பாதாலம் 
கெந்தகம் 
தானதம் 


வராகனெடை 
1 


13 


முதலிய சரக்குகளுடன் தேக அரைத்து , எண்ணெயுடனே 
குழப்பிச்சூரியபுடம் வைக்கவும் : 


வேண்டும் போது நோயாளி மோர் சாதம் சாப்பிட்E 
பின் , புண்களில் மேற்கூறிய எண்ணெயைத் தடவி ; நன்றாக 
ஊறிச் சாயங்கால வேளையில் இவதுவெதுப்பான வெந்நீரில் 
ஸ்தானம் செய்யவும் : 


இவ்வாறு நாளைக்கு ஸ்நானம் செய்ய சொறி , சிரங்கு 
முதலியவைகள்தீரும் : 


சலடுமட்டிக்கொட்டை : நீரடிமுத்து 


105 


78. சொறி, சிறங்குகளுக்கு மருந்து 


துளபத்தி னிலையரைத் திருநிட்கம் 

பாதரதஞ்சோரவிட்டே 
ளகரைத்தாவின்வெண்ணெ யிதுகூட்டி 

மத்தித்து மெடுத்துவைத்து 
உள்புரை புண்களிலுந் தடவந்தி 

வேளையிலு முடல் வெந்நீரிற் 
குளியாடச் சொறிசிறங் கனுகூல 

மாய்த்தீருங் குணமாந்தானே . 


148 


( இ - ள் ) 


துளசியிலை 

எலுமிச்சையளவெடுத்து , 
அதனுடன் 2 வாரகனெடை சுத்திசெய்த பாதரஸத்தை விட்டுக் 
கல்வத்தில் போட்டு நன்றாக அரைத்து , எலுமிச்சையளவு 
பசுவின் வெண்ணெய் சேர்த்துக் குழைத்து வைத்துக் 
கொள்ளவும் . 


இக்களிம்பைப் புண்கள் , புரைகள் , சொறி , சிறங்கு 
முதலியவைகளுக்குப் போட்டுச் சாயங்கால நேரங்களில் 
வெந்நீரில் ஸ்நானம் செய்யவும் . அவைகள் தீரும் . 


79. புண் , புரைகளுக்கு மருந்து 


சுடலையுள் ளெலும்பெடுத்த தைப்புளியந் 

தழலிலுஞ்சுட்டுக்கொண்டே 
உடன்கலத்தின்புறத்தி லெலுமிச்சம் 

பழச்சாற்றாலுரைத்துக்கொண்டு 


106 


இடவெண்ணெய் கூட்டியொரு சிமிழில்வைத் 

திதைப்புண்ணிலிட்டாறிறீரும் 
அடலரசரிகலடக்குஞ்சரபோசி 
ராசனுரையாகுந்தானே . 

149 


இ - ள் ) 


சுடலையில் கிடக்கும் ஒரு எலும்பை எடுத்துப் புளியம் 
புரணிக்குள் வைத்துக் கொளுத்தி விடவும் . பின்பு ஒரு 
உண்கலத்தில் ( வெங்கலப் பாத்திரத்தில் ) எலுமிச்சம் 
பழச்சாறு விட்டு , அதனுடன் எலும்பையுரைத்து விழுதாக்கிச் 
சரியெடை பசுவின் வெண்ணெய் கூட்டி , 
மத்தித்துக்கொள்ளவும் . இதைப் புண்களிலிட அவைகள் 
ஆறும் . 


80. புண்ணிற்கு மருந்து 


விடந்தீஞ்சானிலைச்சாறுங் கெந்தகமும் 

பலமொன்று மிதிநெல்லிக்காய் 
யுடகெந்தி யிருநிட்கம் பொடி செய்து 

திலவெண்ணெயொருவீசஞ்சேர் 
அடவிட்டுக்கனலிலே துழாவிட்டுக் 

காய்ச்சியொரு வகலச்சட்டி 
யிடந்தண்ணீர்தனிலூற்றி வழி புண்ணிற் 

போடவும்புண்ணேகுந்தானே . 


150 


( இ - ள் ) 


விடந்தீஞ்சானிலைச்சாறு விட்டு நன்றாக 
அரைத்த குழாய் கெந்தக விழுது 

பலம் 


நெல்லிக்காய் கெந்தகத்தூள் 2 வராகனெடையும் 


107 


எடுத்து , நல்லெண்ணெய் வீசஞ்சேருடன் குழப்பி 
அனலில் வைத்துக் கெந்தகம் எரிந்துவிடாமல் காய்ச்சவும் . 
பின்பு அதை அப்படியே அகலமான வாயுள்ள ஒரு 
சட்டியிலிருக்கும் குளிர்ந்த ஜலத்தில் விட்டு அலசவும் . அது 
வெண்ணெய் போலாகும் . இதையொரு சிமிழில் வைத்துப் 
புண்களுக்குப் போடவும் . 


புண்கள் வெகு எளிதில் ஆறிவிடும் . 


குறிப்பு : 


விடந்தீஞ்சான் - நஞ்சுமுறிச்சான் 


81 , புண்களுக்குப் புகை 


கருவங்க முப்பத்துப்பணவெடைதா 

னுருக்கிக்கலக்குஞ்சூதந் 
தருநாற்பான்பணவெடைதன்னில்விட்டுக் 

கட்டி செய்து அதன்பின்கேளு 
துருசேழு பணவெடைய ரிதாரம் 

பணவெடை தூக்கி மூன்று 
எருக்கதின்க ரிமுப்பான் பணவெடைபா 

டாணந்தானிடுபன்மூன்றே . 


151 


மிளகைவியொருவகை பதிமூன்று 

பணவெடை வீதங்கூட்டி 
யுலவெல்லா மருந்தினைப் பருத்திச்சா 

றிட்டரைத்து மொன்பதுண்டை 
வளமாகச் செய்முழுப் புகைக்காட்ட 

முக்காலா மாண்புகைக்கும் 
அளவாறு வுண்டைபுகை கால்புகைக்கு 

மூன்றுருண்டை யாகுந்தானே . 


108 


யாகுமிது புகைக்குநாட்டயிருஞ்சோ 

றுண்டுபின்னை யாட்டிக்கொள்ள 
லாகு நல்ல சலத்தினுட கழுத்தளவு 

புதையவே யதிற்குளித்து 
வாகு புகை காட்டிடவும் புண்கிரந்தி 

முதலாக மாறிக்காய்ந்தும் 
போகுமிது முறைநேர்த்திச் சரபோசி 

மகராசன் புகன்றதாமே . 


15 


இ - ள் ) 


சுத்தி செய்த கருவங்கம் 30 பணவெடை ( 3 / வராக 
னெடை ) உருக்கி , அதனுடன் பாதரஸம் 40 பணவெடை 
(41 வராகனெடை ) யைத் தொந்திக்கவும் . பின்பு அதனுடன் , 


7 பணவெடை 


3 


30 


துருசு 
அரிதாரம் 
எருக்கங்கரி 
வெள்ளைப்பாஷாணம் 
மிளகு 
கடுகு 


13 


13 


13 


13 


11 


இம்மருந்துகளை ஒன்றாகச் சேர்த்துத் தூளாக்கிக் 
கல்வத்திலிடவும் . பின்பு பருத்திக்காய்ச் சாற்றைச் சிறுகச் 
சிறுக விட்டு நன்றாக அரைக்கவும் . அரைத்த விழுதை 9 
உருண்டைகளாக உருட்டி வைத்துக்கொள்ளவும் . 

புகை பிடிக்கும் நாட்களில் , நோயாளி தயிர்சாதம் 
சாப்பிட்டபின் , குளிர்ந்த ஜலத்தில் முழுகிக் குளிக்கவும் . 
பின்பு , புகையிடவும் . 


உடம்பு முழுவதும் புகை காட்ட வேண்டுமானால் 9 
உருண்டைகளையும் உபயோகிக்கவும் . முக்கால்வாசி 


109 


உடம்பிற்குப் 
புகை பிடிக்க வேண்டுமெனில் 6 
உருண்டைகளை உபயோகிக்கவும் . சொறி , சிறங்கு , புண் 
முதலியவைகள் மிகக் குறைவாக இருந்தால் குறைவாகப் 
புகையிடவும் . அதாவது 3 உருண்டைகளைப் புகைக்கவும் . 
குறிப்பு : உடம்பு முழுவதும் புண்கள் இருந்தால் புகை 

பிடிக்கும் முறை : 
ஒரு கட்டிலில் நோயாளியைத் துணியில்லாமல் 
படுக்கவைத்துத் தலையைத் தவிர மற்ற பாகங்களை நன்றாக 
மூடும்படியானதும் , கட்டிலின் கீழ்ப்பக்கத்திலுள்ள 
வெளிகளை அடைக்கும்படியானதுமுள்ள ஒரு பெரிய 
துப்பட்டியினால் மூடிவிடவும் . பின்பு , கட்டிலின்கீழே ஒரு 
குமிட்டியிலோ அல்லது அகலிலோதணலை வைத்து அதில் 
புகை உண்டாக்க வேண்டிய மருந்துச் சரக்குகளைப் 
போடவும் . இப்போது அம்மருந்துகளிலிருந்து எழும்பும் 
பகை கட்டிலின்துவாரங்களின் வழியாக வந்து நோயாளியின் 
உடம்பில் நன்றாகப்படும் . குறிப்பிட்ட நேரஞ் சென்றபின் 
நோயாளியை எழுப்பி , 

வெளிக்காற்று உடம்பில் 
படும்படியாக 

இருக்கச் 

செய்யவும் . வியர்வை 
அதிகமாகக்காணும் . புண்களும் தீரும் . 

மேலே சொன்ன மருந்தில் பாஷாணம் , இரஸம் 
முதலான சரக்குகள் இருப்பதனால் , மருந்தைக் குறைந்த 
அளவில் உபயோகிக்க வேண்டும் . மேலும் மேற்கூறிய புகை 
வேறொருவர் மேலும் படாதபடி பார்த்துக்கொள்வதும் 
அத்யாவசியமாகும் . 

82. புண் , பரைகளுக்கு எம்ணெய் 
தென்னை யெண்ண்ெய புங்கதின்பாற் கலந்துபூ 

நாகமிட்டுச் சேருஞ்சூதந் 
தன்னையிளம் பருத்தியாமிலைச்சாற்றால் 

முறித்தொக்கத்தாக்கெரித்துப் 


110 


பின்னைவடித்ததைப்புண்ணிற்றடவிவிடக் 

காய்ந்துவிடும் பெருந்தேங்காய் நெய் 
தன்னில் வட விழுதரைத் தெரிவடி 

புண்ணிலிடச்சருகாய்ப்போமே . 


154 


இ- ள் ) 


தேங்காயெண்ணெய் 
புங்கம்பால் 


1 சேர் 
1 சேர் 


பூநாகம் (மண்புழு ) 

பாதரஸம் 
இவைகளை வகைக்கு ஒரு தோலா வீதம் . 

எடுத்துக் கல்வத்திலிட்டுப் பருத்தியிலைச்சாறு விட்டு 
நன்றாக அரைத்து , மேற்கூறிய சாறுகலந்த எண்ணெயுடன் 
குழப்பி , அடுப்பின் மேலேற்றிப் பக்குவமாக எரித்து 
இறக்கவும் . 


அவைகள் 


இந்த எண்ணெயைப் புண்களிலிட 
சீக்கிரமாக ஆறிவிடும் . 

2 ) ஆலம் விழுதைத் ( சுமார் 1 தோலா ) தண்ணீர் விட்டு 
நேக அரைத்துத் தேங்காயெண்ணெயுடன் ( 1 சேர்) குழப்பி 
அடுப்பின் மேலேற்றிப் பக்குவமாக எரித்து வடிக்கவும் . 
இதையும் புண்களிலிட அவைகள் ஆறும் . 

83. தீப்பட்ட புண்களுக்கு எண்ணெய் 
திலவெண்ணெயொருநாழி காயவைத்து 

நாரங்கத் தின்காய்மட்டமாய் 
தலைரோமமிட்டுநன்றாய்த் தீய்ந்து வரும் 

போதெடுத்துத்தானரைத்துச் 
சொலுமெண்ணெயுட்கலந்து தான் குழைத்து 

வைத்துந்தீச்சுட்டபுண்ணில் 
உலவிதுபோடப்புண்க ளாறிவிடுஞ் 
சரபேந்திரனுரையிதாமே . 

155 


111 


( இ - ள் ) 


நல்லெண்ணெய் 


1 படியை 


அடுப்பின் மேலேற்றிக் காயவைத்து , அதனுடன் 
தலைமயிர் ஒரு நாரத்தங்காயளவு எடுத்துப் போடவும் . அது 
தீய்ந்து வரும் சமயம் பார்த்து அடுப்பின் மேலிருந்து 
சட்டியைக் கீழிறக்கி ஆறியபின் , கல்வத்திலிட்டு நன்றாக 
ஒன்று சேரும்படியாக அரைத்து வைத்துக்கொள்ளவும் . 


இந்த எண்ணெயைத் தீச்சுட்ட புண்களின்மேல் 
துவளையிட , அவைகள் வெகு எளிதில் ஆறும் . 


84. புண்களுக்கு மருந்து 


சூதம் வெள்ளைக் குங்கிலிய மரிதகிக் 

காய்மிளகுஞ் சொல்லும் வேலி 
ஓது பருத்தியின் வேரும் பாக்களவு 

சீவியதனுற் றிலைச்சாறு 
ஈதரைத்துக் கொண்டெருமை வெண்ணெயிட்டு 

மரைத்தம்மியிலும்பாலுண்ண 
மோதி வழித் தோர்சிமிழிலூமத்திற் 
றடவிடப்புண் மூடிப்போமே . 

156 


கெந்தி வெள்ளைக் குங்கிலிய மிரதம் வங்கா 

ளப்பச்சைக் கேடில் குக்கில் 
முந்திவெண்கலிவையொன்று கழஞ்சுகொண்டு 

பொடிமேதி மொழிந்தவெண்ணெய் 
தந்தரைத்து வழித்துவைத்தரசிலை 

முருக்கிலைமேற்றடவித்தானும் 
நொந்தபுரைப் புண்ணிடவு மிந்தமுறை 
சரபேந்திரனுவன்றதாமே . 

157 


112 


( இ - ள் ) 


சுத்தி செய்த பாதரஸம் 
சுத்தி செய்த குங்கிலியம் 
மிளகு 
கடுக்காய்த்தோல் 
வேலிப்பருத்தி வேர்ப்பட்டை 


இவைகளை வகைக்கு ஒரு பாக்களவெடுத்துக் 
கல்வத்திலிட்டு வேலிப்பருத்தி இலைச்சாறு விட்டு நன்றாக 
அரைத்துக்கொள்ளவும் . இதற்குச் சரியளவு எருமை 
வெண்ணெய் கூட்டி , மத்தித்துக்கொண்டு , 


ஊமத்தையிலையில் தடவிப் புண்களில் போடவும் . 
அவைகள் மாறும் . 


கெந்தகம் 
பாதரஸம் 
குக்கில் 


வெள்ளைக்குங்கிலியம் 
வங்காளப்பச்சை 
வெள்ளைப்பளிங்குக்கல் 


இவைகள் வகைக்கு ஒரு கழஞ்சு எடுத்து கல்வத்திலிட்டு 
நன்றாக அரைத்து , சரியெடை எருமை வெண்ணெயும் கூட்டி 
புரைத்துக்கொள்ளவும் . 


இதை 


அரசந்துளிர் , 
முதலானவைகளில் 
முதலியவைகளுக்குப் போடவும் . 


முருக்கிளைத்துளிர் 
புண்கள் , 

புரைகள் 


தடவிப் 


85. புண் , புரைகளுக்குப் பூச்சு மருந்து 


புலிதுடக்கித்தண்டின் மேற்புரணி 

சீவிமஞ்சட் பொடித்தண்டூலம் 
மலியரை புரையோடு மிடத்தள 

விட்டுப்புண் வாயைவிட்டு 


113 


நலிசுற்றிப் பூசிடுவாய்ப் புரைதூர்ந்து 

காய்ந்துவிடும் நாநிலத்திற் 
கலிபோக்குங் கொடையாளன் சரபோசி 

மகராசன் கண்டதாமே . 


158 


( இ - ள் ) 


இண்டந்தண்டைக் கொண்டு வந்து அதன் மேல் 
புராணியைச் சீவிவிட்டு , மஞ்சளும் , அரிசியும் சமனெடைப் 
போட்டு அரைத்து , புரைபோகிற அளவிற்கு , புண்ணின் 
வாயை விட்டு சுற்றிலும் பூசவும் . புரைகள் தூர்ந்துவிடும் . 


கைகண்டது . 


86. புண், புரைகளுக்கெண்ணெய் 


சித்தரத்தை வேம்பாடந் தோற்கொன்றைப் 

பிதின்மூன்றுந் தெரிதாட்செய்து 
வைந்திடுதல் தென்கொழேச்சொதப்பகப் 

புண்பு ரெயிக்வரியிலூற்றி 
மந்திக்கவுஞ் சகலப்புண்புரையாறிப் 

போகுமென்று மண்டலத்தில் 
உத்தமனுக்குதவுஞ்சரபோசி 
மகராசனுரையிதாமே . 

159 


( இ - ள் ) 


சித்தரத்தை 

வேம்பாடம்பட்டை 
கொன்னைப்பிசின் 


இம்மூன்றையும் சமனெடை ( வகைக்கு 1 தோலா ) 
எடுத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து நல்லெண்ணெயுடன் ( 1 
சேர் ) குழப்பி , அடுப்பின் மேலேற்றிப் பக்குவமாக எரித்து 


விரணம் 8 


114 


புரைகள் 


இறக்கவும் . இத்தைலத்தை , புண்கள் , 
முதலியவைகளுள்ளே செலுத்தவும் . அவைகள் நாற்பது 
நாட்களுக்குள் ஆறிவிடும் . கைகண்டது . 


87. புண் , புரைகளுக்குப் புகை 


கருவேலின் பிசினழிஞ்சி லின்வேருஞ் 

சிவன்வேம்புங் காண்சமூலம் 
முருங்கைவே ரெருக்கம்வே ரிவையஞ்சுஞ் 

சமனாக மூட்டிடித்து 
நொருச்சூரணஞ்செய்து யெடுத்துவை 

செந்தழலி னோக்கமாக 
வெருகடிப் பிரமாணம் புகையிட்டுப் 

பிடிக்கப்போம் விரணந்தானே . 


160 


( இ - ள் ) 


கருவேலம்பிசின் 
அழிஞ்சில்வேர் 
சிவனார் வேம்புச்சமூலம் 
முருங்கைவேர் 
எருக்கம்வேர் 


வைகளைச் சமனெடை எடுத்துக் காய்ந்த பின் , 
சூரணித்து வைத்துக்கொள்ளவும் . 


இதில் ஒரு வெருகடியளவு எடுத்துத் தணலிலிட்டு , 
விரணங்களுக்குப் புகைபிடிக்கவும் . 


விரணங்கள் ஆறிவிடும் . 


115 


88. ஆறாத புண்களுக்கு எண்ணெய் 


தேங்காய்ப்பால் வேம்பினெண்ணெய் பொடுதலை 

கோடகசாலை சிறுபுட்பாதம் 
வாங்குவட்டக் கிலுகிலுப்பை யின்சாறும் 

வடிமெழுகு மதுரந்தானும் 
நாங்கூழும் பூதகரப்பான்பட்டை 

வேம்பாடம் நல்லபட்டைப் 
பாங்குடனே கூடிவடித் தாறாத 

புண்ணிலிடப் பறக்குத்தானே . 161 


1 சேர் 


. 


தேங்காய்ப்பால் 
வேப்பெண்ணெய் 
பொடுதலைச்சாறு 
கோடகசாலைச்சாறு 
சிறுபுள்ளடிச்சாறு 
வட்டக்கிலுகிலுப்பைச்சாறு 


1 


3 . 


வைகளை யொன்று கலந்து 


அதிமதுரம் 

நாங்கூழ்ப்பூச்சி ( மண்புழு ) 
வேம்பாடம் பட்டை பூதகரப்பான்பட்டை 


இவைகள் வகைக்கு (1 வராகனெடை கூட்டி இடித்து 
மேற்கூறிய சாறுகளில் ஏதேனுமொன்றை விட்டு நன்றாக 
அரைத்துச் சாறுகலந்த எண்ணெயுடன் குழப்பி , அடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பக்குவமாக இறக்கவும் . 


இதை வடிக்கட்டி ஆறாத புண்களிலிட அவைகள் வெகு 
எளிதில் ஆறும் . 


116 


89. புண் , புரைகளுக்குக் காரச்சீலை 


மேனியிலை யொருபிடி யிருபிடியூ 

மத்திலையு மேற்றுவைத்துந் 
தானிதிநீர் கொள்களிம்பு பத்துகலஞ் 

செம்பு கொண்டுந் தனையிழைத்து 
மானிருகச் செய்து கொண்டு சல்லாவல் 

லதுபரும டியிற்றோய்த்து 
வான்காய வைத்தெடு புண்புரைக 

ளோடிடத்தில் வகையைக்கேளே . 


12 


வகைபச்சைக் கோரையினி ளிதழெடுத்துப் 

புண்புரையின் வழிசோதித்து 
மிகையளவிம் மாத்திர மென்றறிந்து 

காரமடி மேற்கிழித்து 
தகைச்சலாகைத்தலையிலோட்டியரைப் 

புரைவழிகடன்னிலேற்றிப் 
புகைவிடுங் கோரையைத் தானெடுத்திடு 

மூன்றுதினம் போடுந்தானே . 


163 


போட்டிடவு நாள்வரையிற் புரைதூர்ந்து 

வருங்காய்ந்து போகும் புண்ணுங் 
கூட்டுடனே குடியேகும் பத்தியமா 

யிருந்திட்டுக் கூர்திருக்கை 
கூட்டிடவுஞ்சுறாக்கருவாடுகொள்ளுங் 

கைமுறையாங் குவலயத்தில் 
நீட்டிய செங்கோன்முறைமை நெறிநாட்டுஞ் 

சரபேந்திரனிகழ்ந்ததாமே . 


164 


( இ - ள் ) 


குப்பைமேனி 
ஊமத்தை இலை 


ஒரு பிடி 
ஒரு பிடி 


117 


இவைகளை நசுக்கிச் சாறுபிழிந்து ஒரு களிம்பேறும் 
பாத்திரத்தில் ( செப்புப் பாத்திரத்தில் ) ஊற்றிவைக்கவும் . 2 
அல்லது 3 நாட்கள் சென்றபின் அக்களிம்பை மறுபடியும் 
வேறொரு செப்புப் பாத்திரத்தினால் இழைத்துக் கெட்டியாகச் 
செய்துகொள்ளவும் . ஒரு சாண் அகலமும் ஒரு முழ நீளமும் 
உள்ள மெல்லிய வெண்மையான துணியில் அவ்விழுதைத் 
தடவிக்காயவைத்துக் கொள்ளவும் . 


கோரைப் புல்லின் கொழுந்தை எடுத்து மெல்லியதாகக் 
கிழித்துக்கொண்டு , புரைகளுக்குள்ளே விட்டு அது எவ்வளவு 
தூரம் செல்லுமோ அவ்வளவு உட்செலுத்தவும் . அதன் 
வழிக்குத் தகுந்தபடி மேற்கூறிய காரச்சீலையைக் கிழித்து ஒரு 
சலாகையில் புரைகளுக்குள்ளே நன்றாகச் செலுத்திக் 
கோரைப்புல்லை வெளியே எடுத்துவிடவும் . இம்மாதிரி 3 
தினங்கள் செய்யவும் . 


குணமில்லையெனில் , இன்னும் சில நாட்கள் 
செய்தால் புரைகள் தானாகவே தூர்ந்துவிடும் . புண்களும் 
ஆறிவிடும் . 


பத்தியம் : 


திருக்கை மீன் , சுறாக்கருவாடு இவைகளை வேண்டிய 
அளவு உபயோகிக்கவும் . 


90. தீராத புண், புரைகளுக்கு எண்ணெய் 


சின்னமுத்தி னெண்ணெயுரி யெருமுட்டைச் 

சாம்பல்வடிச் சேலையிட்டுப் 
பின்கலந்து கொதியிட்டுக் காய்ச்சி வைத்துச் 

சேலையிலே பெய்து கொண்டு 


118 


சொன்னபுரை புண்களின்மேற் போடப்போந் 

தீராதத் தொந்தப்புண்கள் 
வின்னமுளபுரைமாறு மிம்முறையைச் 

சரபேந்திரன் விதித்ததாமே . 


165 


( இ - ள் ) 


சிற்றாமணக்கெண்ணெய் 


படியுடன் 


வஸ்திரகாயஞ் செய்த எருமுட்டைச் சாம்பல் 
( துல்யமான விபூதி ) ஒரு சிரங்கை கலந்து அடுப்பின்மேல் 
வைத்துக் கொதிக்க வைத்து இறக்கிக்கொள்ளவும் . 


இத்தைலத்தில் துணியை நனத்ைதுப் புண்கள் , புரைகள் 
முதலானவைகளுக்கும் , ஆறாத விரணங்களுக்கும் போட , 
அவைகள் ஆறும் . 


91. பறங்கிச் சிரங்குகளுக்கு மருந்து 


ஆயிலின்றொலெலுமிச்சங்காயளவா 

மிதையரைத் தந்தண்ணீரிற் 
றோய்வது கலந்திட்டு மொருசிரங்கை 

யளவாகச் சுண்டித்தின்ன 
மெய்யிந்தப்படியாகப் பன்னிருநாட் 

டின்றுகைப்பு மேற்புளிப்பு 
நீயிகழ்ந்து தவிரன்னம் வெந்நீருங் 

கொள்ள முறை நேர்த்தியாமே . 


166 


( இ - ள் ) 


ஆயில்யப்பட்டையை ஒரு எலுமிச்சங்காயளவு 
எடுத்து , நசுக்கி அம்மியின் மேல் வைத்து அரைத்துத் 
தண்ணீரில் குழப்பிக் கொள்ளவும் . பின்பு இதை ஒரு இரும்புக் 


119 


கரண்டியில் விட்டு அடுப்பின்மேல் வைத்துக் கிண்டிக் 
காந்தாமலிறக்கவும் . இம்மருந்தை அப்படியே 
உட்கொள்ளவும் . இவ்வாறு 12 நாளைக்குச் சாப்பிடவும் . 


பத்தியம் : 


கசப்புப் பதார்த்தங்கள் , புளிப்புப் பதார்த்தங்கள் 
முதலானவைகளை நீக்கிவிட்டு வெந்நீர் சாதம் மாத்திரமே 
சாப்பிட்டு வரவும் . 


சேர்க்கையினால் 


( வியாதியுள்ள ஸ்திரீகளின் 
உண்டான ) பறங்கிப் புண்கள் தீரும் . 


92. சிரப்புண் , சிறங்குகளுக்கு " எண்ணெய் 


அலரிவேர்ச்சிறிதாககச் சீவியுள்ளி 

வசம்பிட்டு மதைநறுக்கித் 
திலவெண்ணெய்தனிற் போட்டுப் பருதிமுன் 

புடமிட்டுச்சிரத்திற்றேய்ந்து 
நலமூன்று நாளிருந்து மரப்பிட்டு 

முழுகப்போம் நவில்பழுப்பை 
பலசுட்டாமணக்கெண்ணெய் தனிற்குழைத் 
தப்பரப்புப் படமுழுக்கே . 

167 


ஆடுதின்னாப் பாளையது சமூலமு 

நறுக்கியிட்ட திலும் வெள்ளைப் 
பூடுவசம் பதுதட்டி நல்லெண்ணெயி 

லெரித்ததைப் பூசரப்பும் 
போடுதலை முழுகப்போங் கரிசாலைசங் 

கங்குபர்பிப்போதமேனி 
ஓடுவெற்றிலையுமிவை சாறுகொண்டு 

மரிசனமு மொக்கக்கூட்டே . 


168 


120 


கூட்டுவது மிளகின்றூ ணல்லெண்ணெயிற் 

கலந்துமிதைக் கொண்டடுப்பின் 
மாட்டியெரித்ததை வைத்து வருநாள்க 

ளன்றையன்று மாந்தலைக்கு 
யாட்டிமுழுகிடத்தேய்த்து மிலுப்பரப்புக் 

கட்டித்தானாகுமிட்டு 
வாட்டிளவெந்நீரதனில் முழுகுவாய் 

புண்சிறங்கு மாறிப்போமே . 


10 


இ- ள் ) 


அரளி ( சிகப்பு ) வேரைச் சிறிது சிறிதாகச்சீவி ( 1 
வராகனெடை எடுத்து , அதனுடன் வசம்பு , வெள்ளைப் 
பூண்டு இவ்விரண்டும் சரியெடை கூட்டி . நன்றாத அரைத்து 
நல்லெண்ணெயுடன் குழப்பிச் சூரியபுடம் வைக்கவும் . 


இத்தைலத்தைத் தலையில் தேய்த்து நன்றாக ஊறி , 
ஸ்நானம் செய்யும்போது அரப்பை உபயோகிக்கவும் . 
இவ்வாறு மூன்று நாளைக்குச் செய்யவும் . 


அரளிப் பழுப்பை அடுப்பில் சுட்டுக் கரியாக்கி 
ஆமணக்கெண்ணெயுடன் குழைத்து வைத்துக்கொள்ளவும் . 
இதைப் புண்களின் மேல் பூசி , நன்றாக ஊறிய பின் அரப்பை 
உபயோகித்துக் கழுவிவிடவும் . 


ஆடுதீண்டாப்பாளைச் சமூலம் 
வெள்ளைப்பூண்டு 
வசம்பு 


நறுக்கிக் 


இவைகளைச் சரியெடை ( 1 வராகனெடை ) எடுத்து 
கல்லுரலிலிட்டுப் 

பஞ்சு 

போலிடித்து 
நல்லெண்ணெய் ( ஒரு சேரில் ) குழப்பி , அடுப்பின் மேலேற்றி 
எரித்து , மெழுகு பதத்தில் இறக்கவும் . இதையும் புண் 


121 


புரைகளில் தடவி ஊறியபின் , அரப்பினால் கழுவிவிடவும் . 
தலையில் உள்ள 

உள்ள புண்களுக்குத் தலையில் தேய்த்து 
முழுகவும் . 


கரிசலாங்கண்ணி 
சங்கங்குப்பி 
குப்பைமேனி 
வெற்றிலை 


இவைகளின் சாறு வகைக்கு ஒரு சேர் 


நல்லெண்ணெய் ஒரு சேர் 


இவைகளை ஒன்று கலந்து அதனுடன் மிளகுத் தூள் , 
மஞ்சள் இவ்விரண்டையும் வகைக்கு வராகனெடை 
வீதமெடுத்து அரைத்துக் குழப்பவும் . பின்பு அதை அடுப்பின் 
மேலேற்றி எரித்து மெழுகு பதத்தில் வடிக்கவும் . 


இத்தைலத்தைத் தினந்தோறும் 

தலையில் 
தேய்த்துக் கொண்டு அரப்பிட்டு வெந்நீரில் முழுகவும் . புண் 
சிரங்கு முதலானவைகள் தீரும் . 


93. புண்களுக்கு மருந்து 


திராய் வேரும் பருத்தியிலை பழம்புளி 

யரத்ைது நீர் சேர்த்தரைத்துப் 
பராய்குடித் திடத்தீரும் பருத்தியிலை 

வரட்சுண்டி பார்திராயும் 
வராய் மூன்று மரைத்துப்புண்டனிற் பூசு 

மிதுதீருமதூமத்தின்காய் 
தராயுமிக்காந்தலிலே சுட்டரைத்து 

நெய்விழுதிற்றான்குழைத்தே . 


170 


122 


படுவன்புண் வாயில் வைக்கத் தீருமெருக் 

கதிலுதிரும் பழுப்பரிந்து 
கடுகவறுத்துப்பிட்டு மோரூற்றிப் 

பின்குடிக்கக் காய்ந்து போம்புண் 
இடுசாரைப்பாம்புலர்த்திக் கண்டமுடன் 

கழல்வேரு மிதன் கொழுந்தும் 
தொடுமுள்ளி வசம்பிட்டு மெண்ணெய்பண்ணி 

நக்கிடும்புண்டுலைந்துபோமே . 171 


முத்தியதேங்காயிளநீரூத்தியிட்டே 

யெருக்கம்பால் மூட்டுழக்குங் 
குத்து புழுங்கரிசியோர் பிடியிட்டெண் 

ணாளெருவின் குப்பைமேட்டில் 
உத்து புதைத்ததைவைத்து மெடுத்தரைத் 

துடனுருட்டி யுண்ணத்தீரும் 
வித்தகஞ்சேர்சரபோசி மகராச 

னிம்முறையை விதித்ததாமே . 


172 


( இ - ள் ) 


பருத்தியிலை 


திராய்வேர் 
பழம்புளி 


இம்மூன்றையும் வகைக்குச் ( சுண்டைக்காயளவு 
எடுத்து ) அம்மியின் மேல் வைத்துத் தண்ணீர்விட்டு நன்றாக 
அரைத்துக் குடிக்கவும் . புண்கள் ஆறிவிடும் . 


பருத்தியிலை 
திராய் இலைலை 


வரட்சுண்டியிலை 
( ஆடுதீண்டாப்பாளையிலை ) 


இம்மூன்றையுஞ் சமமெடுத்து அம்மியின் மேல் வைத்து 
அரைத்து விழுதாக்கிச் சிறங்கு , புண்கள் முதலியவை 
களின்மேல் போடவும் . 


123 


ஊமத்தங்காயை உமிக்காந்தலில் சுட்டுக் கரியாக்கி , 
அம்மியின் மேல் வைத்து , நுணுக்கி , நெய்யுடன் குழைத்துப் 
படுவன் என்ற புண்ணின் வாயிலிடவும் . அவை தீரும் . 


உதிர்ந்த எருக்கம் பழுப்பை ஒரு சட்டியிலிட்டு , 
அடுப்பின்மேல் வைத்து வருத்துக் கரியாக்கி , உப்புச் சேர்த்துக் 
கீழிறக்கி , மோர்கூட்டிக் குடிக்கவும் . புண்கள் காய்ந்துபோய் , 


உலர்ந்த சாரைப்பாம்பின் மாம்ஸத்துண்டுகள் 
கழற்சிக்கொடிவேர் 
கழற்சிக்கொழுந்து 
வெள்ளைப்பூண்டு 
வசம்பு 


இவைகளை ( வகைக்கு 1 வராகனெடை ) வீதமெடுத்து , 
நன்றாக அரைத்து நல்லெண்ணெய் 1 சேருடனே குழப்பி 
அடுப்பின் மேல் ஏற்றி எரித்துப் பக்குவமாக இறக்கவும் . இந்த 
எண்ணெயில் ஒரு காலணா அளவெடுத்துத் தினம் ஒரு 
வேளை சாப்பிட்டு வரவும் . புண்கள் தீரும் . 


ஒரு முற்றிய தேங்காயைக் கொண்டு வந்து அதன் 
கண்ணைப் பொத்து இளநீரைக் கீழே ஊற்றி , அதனுள்ளே 
எருக்கம்பால் ஒரு உழக்கு விடவும் . பின்பு , அதனுடன் 
புழுங்கலரிசி ஒரு பிடியும் போட்டு , தேங்காயின் துவாரத்தை 
ஒரு ஆப்பினால் அடைத்து எரு ( கூணி ) சேர்ந்திருக்கும் 
குப்பை மேட்டிற்குள்நோளைக்குப் புதைத்துவிடவும் . 


9 வது நாளன்று அதை எடுத்து உடைத்துச் சரக்குகளைத் 
தேங்காயுடன் சேர்த்தரைத்துச் சுண்டைக்காயளவுள்ள 
மாத்திரைகளாக உருட்டி வைத்துக்கொள்ளவும் . 


124 


இதில் தினம் ஒரு உருண்டை வீதம் சாப்பிடப் புண்கள் 
தீரும் . 


குறிப்பு : 


கடைசி மருந்தில் எருக்கம்பால் சேர்ந்திருப்பதால் 
வயிறு கழியும் . ஆகவே அதைச் சாக்கிரதையாக 
உபயோகிக்கவும் . 


94. புண்களுக்கெண்ணெய் 


ஆத்தியின்காய் சீவினதோல் வேம்பாட 

வேர்முழல் வேராகுமுள்ளி 
போத்தியகோடகசாலை கரிசாலை 

முத்தக்காசு புதுவசம்புஞ் 
சேர்த்திடுவாய் நல்லெண்ணெயிலடுப்பேற்றி 

யெரித்திட்டுத் தெளிபதத்தில் 
ஆத்திவடித் திதைப் புண்மேற் றடவிடும் 

விரணமெல்லாமாறிப்போமே . 173 


( இ - ள் ) 


கோடகசாலை 

கரிசாரங்கண்ணி 
கோரைக்கிழங்கு 

வசம்பு 
வெள்ளைப்பூண்டு 

வேம்பாடம்பட்டை 
ஆத்திக்காய் சீவினதோல் 
முழல்வேர் ( கழற்சிக்கொடி வேர் ) 


இவைகளை வகைக்கு வராகனெடை வீதமெடுத்து , 
அம்மியின்மேல் வைத்து நன்றாக அரைத்து , நல்லெண்ணெய் 
( 1 / சேரில் ) குழப்பி , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பக்குவமாக இறக்கவும் . 


இதைப் புண்ணில் இடவும் . அவை ஆறிப்போம் . 


125 


95. கிரந்திக்கு மருந்து 


மாட்டிறைச்சி நெய்யுடனே களிம்புபற் 

றியசெம்பில் வங்கப்பச்சை 
போட்டுமொருகாசெடையும் பதினைந்து 

நாழிகைதான் போதரைத்து 
கூட்டெலுமிச்சங்காயி னளவிட்டு 

நெய்யதுதான் கொடும்புண் வாயில் 
மூட்டு பத்தியமிருக்கக் குணமொன்றுஞ் 

சரபேந்திரன் மொழிந்ததாமே . 


174 


( இ - ள் ) 


களிம்பேறிய செப்புப் பாத்திரத்தில் 
மாட்டிறைச்சியைப் போட்டுச் சிறிது நெய் சேர்த்து , வங்காளப் 
பச்சை ஒரு வராகனெடையும் போடவும் . பின்பு இதைக் 
கல்வத்திலிட்டு 15 நாழிகை ( 6 மணி நேரம் ) நன்றாக அரைத்து , 
கெட்டியான நெய் ஒரு எலுமிச்சங்காயளவு கூட்டி மத்தித்து 
வைத்துக்கொள்ளவும் . 


இக்களிம்பைக் கிரந்தியின் வாயில் போடவும் . 


அன்றைய தினம் ( பழையமுது , நல்லெண்ணெய் , வாயு 
பதார்த்தங்கள் ) முதலியவைகள் கூட்டாமல் இச்சாபத்தியமாக 
இருக்கவும் . 


96. சோபமான கிரந்திக்கு மருந்து 


வசுவாசி சடைச்சிவேர் சிறுவழு 

துணைவேரு மலியிம்பூரா 
இசைவேரு மொருவகைக் கொருநாழி 

நெல்லினெடை சங்கும்பாலை 


126 


பசுந்தூது வளைவேரு மோரொன்றுக் 

கொருபலமாய் பதக்குத்தண்ணீர் 
வசமிட்டு மிருநாழி யாய்க்காய்ச்சி 

யிதில்தூது வளைசெம்முள்ளி. 


175 


பாலையிலை வசுவாசி யிலைச்சாறு 

வகைநாழி படவிடுத்தே 
காலிதரு பாலுநெய்யும் வகைக் கோரு 

நாழிவிட்டுக்கதிரோன் வெய்யிற் 
பாறுமொரு தினம்வைத்து நாலிலொன்றாய்க் 

காய்ச்சுகற்கம்பாரதிங்கம் 
ஏலநற்சீரகமாஞ்சிற் செங்கழுநீர் 

சிறுதேக்கு மிடாத்தியாமே 


176 


கோட்டங்கற்கடசிங்கி கடுரோணி 

திப்பிலியுங் கூற்வக்ைகு 
நாட்டவொரு கழஞ்சாகப்பொடி செய்து 

பசுவின்னெய் நாழிக்குள் 
மூட்டடுப்பிலெரிபதத்தில் வடித்துக்கொள் 

கிரந்தியும் புண் முதல் மேகத்தில் 
வாட்டுவிரணங்கள்போஞ்சரபேந்திர 

னிம்முறையும் வகுத்ததாமே . 


177 


( இ - ள் ) 


ஆடாதோடை 
சடைச்சி வேர் 


சிறுவழுதுணை வேர் 
இம்புறாவேர் 


இவைகள் வகைக்கு நாழி நெல்லெடை ( பலம் ) 


* பாலைவேர் 


சங்கம் வேர் 
தூதுவளைவேர் 


இவைகள் வகைக்கு ஒரு பலம் 
* வெப்பாலைவேர் எனலாம் . 


127 


ஷ சரக்குகளைச் சிறுசிறு துண்டுகளாக வெட்டிக் 
கல்லூரலிலிட்டு ஒன்றிரண்டாக இடித்து , ஒரு பாத்திரத்தில் 
இட்டு , 2 மரக்கால் சுத்த ஜலம் விட்டு , அடுப்பின் மேலேற்றி 2 
படியாகும் வரை வற்றக்காய்ச்சவும் . கஷாயத்தை வடிகட்டிக் 
கொண்டு அதனுடன் , 


தூதுவளைச்சாறு 
செம்முள்ளிச்சாறு 
பாலையிலைச்சாறு 
ஆடாதோடைச்சாறு 
பசுவின் பால் 
பசுவின் நெய் 


படி 
படி 
படி 
1 படி 
1ւգ 
1 படி 


* 


இவைகளை ஒன்று சேர்த்து , ஒரு நாள் முழுதும் 
வெய்யிலில் வைக்கவும் . மறுநாள் இதை அடுப்பின் 
மேலேற்றிக் கொதிக்க வைத்து , நாலிலொன்றாகச் 
சுண்டியபின் , 


அதிமதுரம் 
ஏலக்காய் 
சீரகம் 
ஜடாமாஞ்சில் 
கற்கடசிங்கி 
திப்பிலி 


செங்கழுநீர்க்கிழங்கு 
கண்டுபாரங்கி 
ஆத்திப்பூ 
கோஷ்டம் 
கடுகரோகிணி 


இவைகளை வகைக்கு 114 வராகனெடை வீதமெடுத்து , 
இடித்து வஸ்திரகாயஞ்செய்து , அடுப்பின் மேலிருக்கும் சாறு 
கலந்த நெய்யுடனே குழப்பி , எரித்துப் பதத்தில் நெய்யை 
வடிக்கவும் . இந்நெய்யில் ஒரு தேக்கரண்டி அளவெடுத்து 
பாலுடனே சாப்பிட்டுவர 


வீக்கத்துடன் கூடிய கிரந்தி , புண்கள் , மேகவிரணங்கள் 
முதலியவை தீரும் . 

ஆடாதோடைச்சாறு - குறுணி என்று நெம்பர் சுவடியில் 
காணப்படுகிறது . 


128 


97. கிரந்தி , இரதம் , பாடாணம் முதலியவை 

களுக்கு முறிவு மருந்து 


சார்பரங்கிபட்டைபல மிரண்டரை 

திப்பிலியுந்தானும்பஞ்சம் 
ஆர்திரவிய மிரண்டுமொரு பலமாய்க்கூட் 

டியிடித்த தைச்சிமிழ்க்குள் 
நேரடைத்துக் கொண்டுபெருங் கிரந்திக்குத் 

திருத்துழாய் நீரோர்துட்டு 
சேருட்கொள் சூதமுறி பாலாலும் 

படாணந்தின் வெந்நீரே . 


பாட 


178 


( இ - ள் ) 


21 பலம் 
பலம் 


சுத்திசெய்த பரங்கிப்பட்டை 
திப்பிலி 
பஞ்சத்திரவியம் ( அதாவது ஏலம் ) 
கிராம்பு , சீரகம் , கோஷ்டம் , சண் 
பகமொட்டு ) 


வைகள் வகைக்கு 


2 வராகனெடை 


இவைகளைக் கல்லுரலிலிட்டு இடித்து வஸ்திரகாயஞ் 
செய்து , சிமிழில் பத்திரப்படுத்தவும் . 


பெருங்கிரந்திக்கு : 


1 


வராகனெடைச் 


சூரண 


துளசிச் 

சாற்றில் 
முட்கொள்ளவும் . 


பாதரஸ முறிவுக்கெனில் : 


பசுவின் பாலுடன் உட்கொள்ளவும் . 


பாடாணத்திற்கு முறிவானால் : 


வெந்நீருடன் சாப்பிடவும் . குணமாகும் . கைகண்டது . 


129 


98. எல்லாக் கிரந்திகளுக்கம் பிட்டு 


கொடிவேலி மூலமதை வெந்நீரா 

லரைத்துமொரு கொட்டைப்பாக்கின் 
வடிவளவெந் நீருள்ளங் கரைகுறுவை 

யரிமாவில் வார்த்துச் சேர்த்துச் 
குடுவையின்வாய் வேடுகட்டியதில்வைத்துப் 

பிட்டாக்கிக் கூட்டெள்ளெண்ணெய் 
நெடியபனங் கட்டியுடனிரவுண்டு 
வதிகால நீர்ச்சோறுண்ணே . 

179 


( இ - ள் ) 


சித்திரமூல வேர்ப் பட்டையையொரு கொட்டைப் 
பாக்களவெடுத்து அம்மியின்மேல் வைத்து , வெந்நீர்விட்டுக் 
கைபடாமல் அரைக்கவும் . இதைக் குறுவையரிசி மாவு 
( 14படியுடன் ) கூட்டி வெந்நீர் விட்டுப் பிசைந்து கொள்ளவும் . 
ஒரு வாய் அகன்ற குடுவையில் தண்ணீர் விட்டு அதற்கு 
வேடுகட்டி அதன்மேல் முன் பிசைந்த மாவை வைத்து , 
அடுப்பின் மேலேற்றிக் கொதிக்க வைக்கவும் . இன்னொரு 
பாத்திரத்தினால் ஆவி வெளியே போகாமல் மூடிவைத்துப் 
பிட்டாகச் சுடவும் . 


பின்பு , குடுவையைக் கீழேயிறக்கி , மாவைத் தனியே 
ஆறவைத்து , நல்லெண்ணெயும் பனை வெல்லமும் 
வேண்டிய அளவு கூட்டியிடித்து , நோயாளியை , இரவு 
நேரத்தில் சாப்பிடச் சொல்லவும் . மறுநாள் அதிகாலையில் 
பழயமுது சாப்பிடவும் . கிரந்திகள் தீரும் .. 


குறிப்பு : 


72 நெம்பர் சுவடியில் " 8 நாட்களுள் கிரந்திப் புண்கள் 
தீரும் ” என்று காணப்படுகிறது . 


விரணம் 9 


130 


99. படுவனுக்கு மருந்து 


கொடிவேலி வீழி செங்கதாரி பொன்னாங் 

காணியிவை கூறுமூலங் 
கடிநொச்சிற் கொழுந்து வெள் வெங்காய 

முழிமஞ்சட்கத்தூரி மஞ்சட் 
கொடிமிளகு செண்பகப் பூவசம்பு 

மிவைக்கூட்டிக் கோவினெய்தான் 
யிடுவிருபங் குமுத்தி னெண்ணெயொரு 

பங்கிட்டு மெரித்திடாயே . 


180 


எரித்துள்ளுங் கொள்மேலூமத்தினிலை 

யிற்றடவி யிட்டுங்கட்ட 
வரிசிற்றாமணக்கதன் பசுங்காயுஞ் 

சங்குமிட்டு வளமரைத்தே 
புரிவெண்ணெயிற் குழைத்துப் பருப்படு 

வன்முகத்திற் பூசிவைக்கப் 
பெரியகட்டி சிலந்திமுதற் காய்ந்துபோ 

மிம் முறையைப் பேணிச்செய்யே . 


181 


( இ - ள் ) 


கொடிவேலிவேர் வீழிவேர் 
செங்கதாரி வேர் பொன்னாங்காணிவேர் 
நொச்சிக்கொழுந்து வெள்ளை வெங்காயம் 
மஞ்சள் (வரளி) கஸ்தூரி மஞ்சள் 

செண்பகப்பூ 
வசம்பு 


மிளகு 


இவைகள் வகைக்கு பலமெடுத்து ) அம்மியின் மேல் 
வைத்துத் தண்ணீர்விட்டு நேக அரைத்து , 


பசுவின் நெய் 11பலமும் 
ஆமணக்கெண்ணெய் 5 % பலமும் 


131 


விட்டு , ஒன்றாகக் குழப்பி , அடுப்பின் மேலேற்றி 
எரித்துப் பதத்திலிறக்கவும் . இந்த நெய்யில் தினம் 1 
தேக்கரண்டியளவெடுத்துச் சாப்பிடவும் . 


தடவிப் 


இந்த நெய்யை ஊமத்தையிலையில் 
படுவனில் கட்டவும் . குணமாகும் . 


சிற்றாமணக்கங்காய் 
சுட்டசங்கு 


இவ்விரண்டையும் சமனெடை எடுத்து அம்மியின் 
மேல் வைத்து அரத்ைதுப் பசுவின் வெண்ணெயுடன் 
குழைத்துப் 


பரு , படுவன், பெரிய கட்டி , சிலந்தி முதலாவைகளின் 
முகத்தில் பூசவும் . அவை உடைந்து ஆறிவிடும் . 


100.உண்ணாக்குக் கரைய மருந்து 


வெள்ளையுள்ளி வல்லகியின் றயிலமொன்றுங் 

காற்பணவெடையிரண்டும் 
உள்ளதொன்றாய்க் கலந்திட்டு விரற்கொண்டு 

மூன்றுதினமுண்ணாக்கிட்டால் 
விள்ளுகரைத்துங்குணமாமுவரிமண் 

ணொட்டடையும் வெண்சுண்ணாம்பும் 
முள்ளுத்தா மணிரசத்தாலரைத்துண்ணாக் 
கினில்வைக்க முளைத்திடாதே . 

182 


( இ - ள் ) 


வெள்ளைப்பூண்டுத் தைலம் 1/4 பணவெடை 
சேங்கொட்டைத் தைலம் 14 பணவெடை 


132 


இவ்விரண்டையுமொன்றாகக் கலந்து , விரலில் 
தோய்த்து , மூன்று நாளைக்கு , தினம் இருவேளை உள் 
நாக்கில் தடவவும் . அது கரைந்து போம் . 
( 2 ) உவர்மண் 
வெள்ளைச்சுண்ணாம்பு 
ஒட்டடை 
இம்மூன்றையுஞ் 

சமனெடை 

எடுத்து 
கல்வத்திலிட்டு , உத்தாமணிச்சாறுவிட்டு நன்றாக 
அரைத்து , பஞ்சில் தோய்த்து உள்நாக்கில் வைக்கவும் . 
அவை தீரும் . 
குறிப்பு : 

( 1 ) இரண்டாவதாகக் காணப்படும் முறை 
ஏற்கனவே சரபேந்திரர் சிரோ ரோக வைத்ய முறையில் 
கூறப்பட்டுள்ளது . அசசெய்யுள் கீழ்வருமாறு : 
உவருமண்சுண்ணாம்பு ஒட்டடையும் 

உற்பனவேலிப்பருத்திச்சாற்றைவிட்டு 
கவனமாயரைத்து வுண்ணாக்கு தனில்வைக்க 
கனத்தவுண்ணாக்கதுவளரா 

தொருக்காலுந்தான் 
அவனிதனக்குபகார மாகத்தானே 
அருந்தவத்தோர் சொன்னமுறை 

யவைகளெல்லாந் 
தவமதனாற் சிவகிருபை பெறுகெம்பீரச் 

சரபேந்திரன் நிச்சயித்த முறையிதாமே . 
( சர . வை . மு . சிரோ. சிகி . பக்கம் 140 , செய்யுள் 221 ) 


சேங்கொட்டைகளைச் 

சுத்தி செய்து 
பானையிலிட்டுக்குழித்தைலமாக இறக்கிக்கொள்ளவும் . 


133 


101.எழுச்சி , வீக்கம் , புண்களுக்கு மருந்து 


புண்ணெழுச்சி வீக்கமுற்றாற் கரந்தையை 

யாமணக்கிற் பிறந்தமுத்தின் 
எண்ணெய்குத்தியதை வாட்டிக்கட்டிடவும் 

வாடிவிடு மில்லாவிட்டால் 
மண்ணின்மணித்தக்காளியினிலையரைத் 

ததை மூன்று வாரம் பூசக் 
கண்ணுடைந்து வீக்கமெல்லாங்காய்ந்து போ 
மிம் முறை கைகண்டதாம் . 

183 


( இ - ள் ) 


( 1 ) சிவகரந்தையிலையில் ஆமணக்கெண்ணெய் 
தடவி அனலில் 

எழுச்சியின் மேலே 
வைத்துக்கட்டவும் . வீக்கம் வாடும் . 


காட்டி 


தண்ணீர் 


( 2 ) மணித்தக்காளியிலையைத் 
விட்டரைத்து எழுச்சி வீக்கத்திற்கு மேல் 21 நாட்கள் 
பூசவும் . அது உடைவதுடன் புண்களும் ஆறிவிடும் . 


102. குதிப்புற்றுக்கு மருந்து 


புளியம்பட்டைபதக்கிட்டுத்தூணிநந்நீர் 

வார்த்ததனைப்புழுங்கக்காய்ச்சி 
களிகுதிப்புற்றதனிலுஞ் சுடவிட்டுப் 

புளிச்சிராய்க்கனலுண்டாக்கி 
யளியொருகாசினெடைதுத்தமதைப் 

பொடி செய்து மதனிலிட்டுத் 
தெளிபுகையதிற்காட்டத் தூணிதண்ணீர் 

நாலுதினஞ் செய்புகைத்தே . 


184 


134 


( இ - ள் ) 


புளியம் பட்டைத்தூள் இரண்டு மரக்காலளவெடுத்து , 4 
மரக்கால் ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு படியாகக் 
கஷாயமெடுத்து , குதிகாலிலுள்ள புற்றில் தாரையாக விடவும் . 
பின்பு , புளியஞ்சிராய் கணலில் துத்தம் ஒரு காசளவு பொடி 
செய்து போட்டு , அதன் புகையில் குதிகாலைக் காட்டவும் . 
இவ்வாறு 4 நாளைக்கு 4 மரக்கால் கஷாயமிடவும் . புற்று 
குணமாகும் . 


103. காதிற்குச் சமீபமாக உண்டான 

எழுச்சிக்கு மருந்து 


மேதிவெண்ணெய் மண்சுவரி லெறிந்திரு 

நாழிகைதாமித்தெடுத்தே 
யோது நிரையெருக்கம்பாலூட்டி வெண்ணெய் 

சிக்கெனப்புண்ணுறுமெழுச்சி 
மீதப்பத் தகடுசெய் தெருக்கிலை 

யேழடுக்கி மேலுங்கட்ட 
சூதுதிறம் படு மூன்று முறை கட்டு 
மவிழாமற் சுகமதாமே . 

185 


( இ - ள் ) 


எருமை வெண்ணெயை ஒரு எலுமிச்சங்காயளவு 
எடுத்துச் சுண்ணாம்படிக்காத மண்சுவரில் எறியவும் , 2 
நாழிகை ( சுமார் 7 மணி ) சென்ற பின்பு அதை எடுத்து அதில் 
எருக்கம்பாலைக் கறந்து நன்றாக மத்திக்கவும் . இதை 
எழுச்சிப்புண் இருக்குமளவும் ஒட்டப்பம் போலே தகடாகத் 
தட்டி அதன்மேல் ஏழு எருக்கிலைகளை வைத்துத் 
துணியினால் கட்டிவைக்கவும் . மூன்று நாட்கள் வரைக் 


135 


கட்டை அவிழ்க்கக்கூடாது . இவ்வாறு மூன்று முறை கட்ட 
எப்படிப்பட்ட எழுச்சிகளும் அமுங்கும் . 


குறிப்பு : 


மருந்தை அப்பியவுடன் எழுச்சிக்குள்ளிருக்கும் 
இரத்தமெல்லாம் பட்டு நூறு தேள் கொட்டினாப்போலே 
கடுக்கும் என்று 72 நெம்பர்சுவடியில் காணப்படுகிறது . 


104. பித்தவெடி , வாய்ச்சூலைகளுக்கு 

மருந்து 


குங்கிலிய மாம்பிசினி மெள்ளினெண்ணெய் 

தனிலிட்டுக் கொண்டெரித்துப் 
பொங்குபித்த வெடிப்புள்ளும் பூசிடப்போம் 

வாய்ச்சூலை போக்க வெள்வேல் 
நங்கருவே லெருக்கவேர்ப் பட்டையுடன் 

றுளாய்கூட்டி நறுங்கடாயந் 
தங்கிடநாலாறுதின மடிக்கடி 
கொப்பளிக்கச்சாந்தமாமே . 

186 


( இ - ள் ) 


வெள்ளைக் குங்கிலியம் 
மாம்பிசின் 


இவ்விரண்டையும் சமனெடுத்து நல்லெண்ணெயுடன் 
கலந்து , அடுப்பின்மேல் வைத்துச் சிவந்த பதத்திலிறக்கவும் . 
இதைப் பித்த வெடிப்புகளுக்குப் பூசவும் . அவைகள் தீரும் . 


136 


( 2 ) வாயில் புண்கள் , வலி , முதலியவை இருந்தால் 


வெள்வேலம்பட்டை 
கருவேலம்பட்டை 
எருக்கவேர்ப்பட்டை 
துளசி 


இவைகளைச் சமனெடையெடுத்து நசுக்கிக் கஷாயம் 
செய்து தினம் தேடவை கொப்பளிக்கவும் . இவ்வாறு 4 அல்லது 
6 நாட்கள் செய்யவும் . வாய்ச்சூலை முதலானவை தீரும் . 


105. தொண்டைப்புண் , வீக்கத்திற்கு மருந்து 


வெட்பாலை யரிசிமஞ்சள் மரமஞ்ச 

ளிந்தினிப்பு மிளகிவ்வைந்தும் 
ஒப்பாகவுங் கூட்டி வெந்நீரும்கழஞ்சு 

மருவாளி யுடனரைத்து 
வெப்பாநீரதிலிரவிற் கொள்ளவும் போம் 

கடுக்காயும் வேப்பம் வித்துஞ் 
செப்பாத நற்கெந்தித் தேனிலரைத் 

துண்வீக்கந் தீருந்தானே . 


187 


( இ - ள் ) 


( 1 ) வெட்பாலையரிசி 
மஞ்சள் 
மரமஞ்சள் 
இந்துப்பு 
மிளகு 


இவைகளைச் சமனெடை ( 1/4 வராகனெடை) எடுத்துத் 
தூள்செய்து , அதனுடன் பச்சைக்கற்பூரம் 

114 


137 


வராகனெடையும் கூடப்போட்டுக் கலவத்திலிட்டு , வெந்நீர் 
விட்டு நன்றாக அரைத்து இரவில் உட்கொள்ளவும் . 


தொண்டைப் புண்கள் தீரும் . 


( 2 ) கடுக்காய்த்தோல் 
வேப்பங்கொட்டை 
சுத்தி செய்த நெல்லிக்காய் கெந்தகம் 


இவைகளைச் சமனெடுத்துத் தேன் விட்டரைத்துட் 
கொள்ள தொண்டைக்குள் ஏற்படும் வீக்கம் , புண் 
முதலானவைகள் தீரும் . 


106. தொண்டைத்தூறுக்கு மருந்து 


புங்கதின் வேர்ப்பட்டைமஞ்சட் சரிதூட்செய் 

தேனிலுணப் புண்களாறும் 
புங்கவிதை யிருகாசினெடைவெந்நீர் 

தன்னிலரை புகட்டத்திரு 
தங்குதொண்டைத்தூறினுக்கு முருங்கைத்தோற் 

சிவன்வேம்புந்தனிவேம்பின்றோற் 
சங்கதின்றோலாதண்டைக்கடாயத்துள் 

வெங்காரந்தாக்கிக்கொள்ளே . 188 


( இ - ள் ) 


( 1 ) புங்கம் வேர்ப்பட்டை 

மஞ்சள் 


வ்விரண்டையும் சரி எடை எடுத்துச் சூரணித்துத் 


தேனில் உட்கொள்ளவும் . 


138 


தொண்டைப்புண்கள் ஆறும் . 


(2 ) புங்கம் வித்து 2 வராகனெடை எடுத்து வெந்நீர் 
விட்டரைத்து , உட்கொள்ளவும் . 


( 3 ) முருங்கைப்பட்டை 
சிவனார்வேம்பு வேர்ப்பட்டை 
வேப்பம்பட்டை 
சங்கம் வேர்ப்பட்டை 
ஆதண்டை 


வைகளைச் சரி எடையெடுத்து ஒன்றிரண்டாக 
இடித்து , ஒரு பாத்திரத்திலிட்டு 8 மடங்கு ஜலம் விட்டு 
நாலிலொன்றாகக் கஷாயம் 
வெங்காரத்தைப் பொரித்துப்போட்டு 

உள்ளுக்குச் 
சாப்பிடவும் . 


செய்து 


அதனுடன் 


குறிப்பு : 


72 நெம்பர் கவடியிலிருந்து பாக்கி பாகத்தைக் கீழே 
கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


" இவ்வாறு 8 நாளைக்கு உட்கொள்ளவும் . தொண்டைத் 
தூறு தீரும் . 

கைப்பு , புளிப்புப் பதார்த்தங்களைத் 
தள்ளவும் . ” 


107. துன்மாங்கிடங் கரையாதெய் 


நெருஞ்சிவேர் சிறுபூளை வேருமொன்றுக் 

கைநான்காம் நிறைபலந்தான் 
சரியிடி முக்குறுணி நீருமிட்டு 

நாழியதாய்த் தழலிற்காய்ச்சி 
குருவடித் திதற்குமேல் வாய்விளங்கங் 

கடுரோணிகூட்டிந்துப்பும் 
புரிசுக்குச்சித்திரத்தை பேரரத்தை 

சிறுமூலம் புகலொன்றுக்கே . 


180 


139 


பலங்காலாமுன்குடிநீரிட்டரைத்து 

மிருளிநீர்பாரோர்நாழி 
எலுமிச்சம் பழச்சாறு முரியானெய் 

படியொன்று மிவைகடாயங் 
கலமெழுகாம் பதத்தில் வடித்ததி 

லிருநிட்கங்காண் வெங்காரம் 
நலம் பொரித்துட்கலந்து துட்டிடை கொள் 

மாங்கிடங்கள் நசித்துப்போமே . 


190 


இ - ள் ) 


நெருஞ்சிவேர் 
சிறுபூளை வேர் 


20 பலம் 
20 பலம் 


இவைகளைத் 

துண்டுகளாக்கிக் காயவைத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்து 3 மரக்கால் ஜலம் விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி , 1 படியாகும் வரை வற்றக் காய்ச்சி இதை 
வடிக்கட்டி கொள்ளவும் . 


வாயுவிடங்கம் 
இந்துப்பு 
சிற்றரத்தை 
திப்பிலி 


கடுகரோகிணி 
சுக்கு 
பேரரத்தை 


இவைகளை வகைக்கு பலம் வீதமெடுத்து , இடித்துச் 
சூரணஞ் செய்து , மேற்கூறிய கஷாயம் விட்டரைத்து , 
அதனுடன் 


lung 


வெள்ளைப்பூண்டுச்சாறு 
எலுமிச்சம்பழச்சாறு 
பசுவின் நெய் 


1 படி 


முதலியவைகளைச் சேர்த்து கஷாயத்தையும் விட்டு 
அடுப்பின் மேலேற்றி எரித்து மெழுகு பதத்தில் இறக்கவும் . 


140 


இறக்கி வடிகட்டியபின் பொரித்த வெங்காரம் 2 வராகனெடை 
கூட்டிக் கொள்ளவும் . இந்நெய்யில் ஓர்துட்டெடை எடுத்துத் 
தினம் 2 வேளை உட்கொள்ளவும் . 


அதிமாம்ஸ வளர்ச்சி தீரும் . 


108. துர்மாங்கிடங் கரைய மருந்து 


நாணல்விதை பலகரைசுட்டபொடி 

பொரிக்காரம் நலம்பொரித்துக் 
காணுசமன்பொடிசெய்து பேரகத்தி 

யிலையவி கடாயமாதற் 
பூணெலுமிச்சம்பழநீ ராதலரைச் 

சிரங்கையிற் பொடியைக்கூட்டி 
யூணுதுன்மாங் கிடக்கட்டுஞ் சலக்கட்டுங் 

கல்லடைப்பு முடைந்துபோமே . 


191 


( இ - ள் ) 


நால்விதை 
சுட்ட சங்கின் தூள் 
சுட்ட வெங்காரம் 


இடித்து 


வைகளை சமனெடை எடுத்து , 
வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . இதில் அரைச்சிரங்கைத் 
தூளெடுத்து 


பேரகத்தி இலையை வேகவைத்த தண்ணீரிலோ 
அல்லது எலுமிச்சம்பழச்சாற்றிலோ, குழப்பிச் சாப்பிடவும் . 


மாம்ஸ அடைப்பினால் ஏற்பட்ட சலக்கட்டும் , 
கல்லடைப்பும் தீரும் . 


141 


109. துர்மாங்கிடங் கரைய மருந்து 


ஒருத்தலைப் பூண்டது மூன்றொருபிடியு 

மசமோத முயர்ந்தகாயம் 
பருத்தி விற்றளவிட்டு மிதையெல்லாம் 

வறுத்திட்டும் பண்ணுந்தூளாய்த் 
திருத்தாவின் வெண்ணெய்தனிற் கலந்துண்ணத் 

தசையடைப்புத் தெரித்துப்போகும் 
வருத்துகலிக் கோர்குடையானிழற்று சர 

போசிமன்னன் வகுத்ததாமே . 192 


( இ - ள் ) 


ஒருதலைப்பூண்டு 

3 எண்ணிக்கையில் 
ஓமம் 
உயர்ந்தரக பெருங்காயம் 

ஒரு பருத்திக்கொட்டை அளவு 


ஒரு பிடி 


வைகளைச் சட்டியிலிட்டு அடுப்பின் மேலேற்றிப் 
பொன் 

வறுவலாக வறுத்துத் தூளாக்கிப் பசுவின் 
வெண்ணெயுடன் கலந்து உட்கொள்ளவும் . 


தசையடைப்பு நீங்கும் . 


110. துன்மாங்கிடத்திற்குக் கருங்கோழிச் 

சூரணம் 


பிரண்டையைச் சமூலமாய்க் காயவைத்து 

தூளிடித்துப் பின் வடிக்கொள் 
அரைப்படியாம் பரங்கிப்பட்டைப்பல 

மொன்றோம மரைப்பலந்தான் 


142 


பெருங்காயஞ்சாதியின்காய் பத்திரியும் 

வகைக்கைந்து பெறவேநிட்கங் 
கரில்சுக்கு வெள்ளையுள்ளி சிறுமூலம் 
வகைக்கரைகாண்பலந்தான் 

193 
மருந்தெட்டுஞ் சமன்கூட்டி வேம்பினிலை 

நொச்சியிலை மலாவகந்தான் 
பெருந்தும்பைக் கொழுஞ்சியிலை பொடுதலையிவ் 

வகைச்சாறும் பிசைந்துவாங்கி 
ஒருகுறுணி பானையிட்டுச் சரக்கெல்லாஞ் 

சேர்த்தரைத்து முரைக்கக்கேளுக் 
கருங்கோழிக் குடல்போக்கி வயிற்றுள்ளே 

யிடுதைத்துக்காண்சாற்றுள்ளே . 194 
போட்டடுப்பிலேற்றியெரி புகச்சாறு 

வற்றியபின் புகல்பிரண்டை 
யாட்டுப்பொடி தூவெள்ளெண் ணெயதுவிட்டுப் 

பனங்கட்டியானதிட்டு 
மூட்டுகிண்டி யெலும் பொதுக்கிப் பதனமா 

யிதைவைத்து மொழிகழற்காய் 
நாட்டளவுண் கோழிமுருங்கவரைதூ 

தளைப்பருப்பு நலமாய்க்கூட்டே . 195 


( இ - ள் ) 


பிரண்டையைக் கொண்டுவந்து சிறுசிறு துண்டுகளாக 
நறுக்கிக் காயவைத்துக் கல்லுரலிலிட்டிடித்து , வஸ்திரகாயஞ் 
செய்த தூள் / படியுடன் 

சுத்தி செய்த பரங்கிப்பட்டை பலம் 
ஓமம் 

3/4 பலம் 
பெருங்காயம் 

5 வராகனெடை 
சாதிக்காய் 

5 
சாதிப்பத்திரி 

5 


13 


- 


143 


மிளகு 
சுக்கு 
வெள்ளைப்பூண்டு 
திப்பிலி 


1 பலம் 
1 பலம் 
1/2 பலம் 
1/2 பலம் 


இவைகளை யொன்றாகக் கூட்டிக் கல்லுரலிலிட்டு 
இடித்து வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . பின்பு , ஒரு 
கருங்கோழியைக் கொண்டுவந்து அதன் தலை , கால் 
முதலியவைகளயுைம் அதன் வயிற்றைக் கிழித்துக் 
குடல்களையும் நீக்கி , அதற்குள் மேற்சொன்ன சூரணத்தைத் 
திணித்துத்தைத்துவிடவும் . 
ஒரு வாயகன்ற சட்டியில் 
வேப்பிலைச்சாறு 
நொச்சியிலைச்சாறு 
பிண்ணாக்கிக்கீரைச்சாறு 
பெருந்தும்பைச்சாறு 
கொழுஞ்சியிலைச்சாறு 
பொடுதலைச்சாறு 

இவைகளை வகைக்கு 1 மரக்காலெடுத்து ஒன்று கலந்து , 
அக்கருங்கோழியை அதிலிட்டு அடுப்பின்மேலேற்றி , சாறு 
வற்றும்வரை கொதிக்க வைக்கவும் . பின்பு , இதைக் கீழிறக்கி 
ஆறவைத்து , எலும்புகளை நீக்கிவிட்டுக் கல்லுரலில் 
இட்டிடித்து வேண்டிய அளவு பனவெல்லமும் 
நல்லெண்ணெயும் கூட்டி இடித்துக்கொள்ளவும் . 

இதில் ஒரு கழற்சிக்காய் அளவு எடுத்துத் தினம் ஒரு 
வேளை சாப்பிடவும் . 
குறிப்பு : 


கோழிக்கறி , முருங்கைக்காய் , அவரைக்காய் , 
தூதுவளங்காய் , துவரம்பருப்பு முதலியவைகளை வேண்டிய 
அளவு கூட்டிக்கொள்ளவும் . 


144 


111. பவுத்திரம் , கழலை , உடையாத 

சிலந்திகளுக்கும் காரம் 


சவுட்டு மண் கொண்டுவந்தோரெலுமிச்சங் 

காயளவாயதனைச்சுட்டு 
தெவுட்டொரு பாக்களவு சுண்ணாம்புங் 

கூட்டி பொடி செய்துஞ்சட்டி 
துவட்டு மரைமாகாணி முத்தினெண்ணெய் 

விடுகொதித்துடனிறக்கு 
பவுத்திரமாறாதபுண்ணுடையாத 

கழலையிடப் பறந்துபோமே . 


196 


( இ - ள் ) 


உவர்மண் ஒரு எலுமிச்சங்காயளவெடுத்து , ஒரு 
இரும்புப் பாத்திரத்திலிட்டு , அடுப்பின் மேலேற்றிக் கருக 
வறுத்து , அதனுடன் கல்சுண்ணாம்பு ஒரு பாக்களவு 
போடவும் . நன்றாக வறுபட்டபின் ஆமணக்கெண்ணெய் ஒரு 
மாகாணி ( வீசம்படி ) விட்டுக் கொதிக்க வைத்து 
இறக்கிக்கொண்டு , 


உடையாத கட்டிகள் பவுத்திரம் முதலியவைகளுக்குப் 
போடவும் . 


112. உடையாத கட்டிகளுக்குப் பத்து 


பெருங்காய மஞ்சளுங் காசுக்கட்டி 

சுண்ணம் விளாம் பிசினில் வைந்தும் 
அரும்பொடி செய்துவெள்ளைக் கருவினா 

லாட்டியிட வாறிப்போகும் 


145 


பெருங்காயம் வெள்ளையுள்ளி சுண்ணம்வசம் 

பெருக்கின்பாற் பெய்தரைத்து 
இருமூன்று பொழுதிட்டாற் கட்டியுடை 

படுங்குணமாமிதற்குத்தானே . 197 


( இ - ள் ) 


( 1 ) பெருங்காயம் 
மஞ்சள் 
காசுக்கட்டி 
சுண்ணாம்பு 
விளாம்பிசின் 


இவைகளைச் சமனெடை எடுத்துச் சூரணித்து , 
கல்வத்திலிட்டு கோழி முட்டையின் வெள்ளைக் கருவிட்டு 
நன்றாக அரைத்துக் கட்டிகளின் மேல் பத்தாகப் போடவும் . 
அவை பழுத்து உடையும் . 


( 2 ) பெருங்காயம் 
வெள்ளைப்பூண்டு 
சுண்ணாம்பு 
வசம்பு 


வைகளைச் சூரணித்துக் கல்வத்திலிட்டு எருக்கம் 
பால் விட்டு நன்றாக அரைத்து , தினம் 6 பொழுது இடவும் . 
கட்டிகள் உடையும் . 


113. உடையாத சிலந்திக்குப் பத்து 


அவின்காசுக் கட்டிகழற் கோடியிலை 

பெருங்காய மாங்களிப்பாக் 
கிவையைந்தும் வெண்கருவாலரைத்தாறு 

பொழுதிட்டாலே குங்கட்டி 


விரணம் 10 


146 


நவமாவிலங்கந்தோற் கொண்டுவந்து 

கட்டியின்மேற் நறுக்கிக்கட்ட 
வலமாகும் புங்கதின்றோலிழைத்துப் 

போடுகுணமாகுந்தானே . 


198 


( இ - ள் ) 


அபின் 
கழற்கோடியிலை 
பெருங்காயம் 


களிப்பாக்கு 
காசுக்கட்டி 


இவைகளைச் சமனெடை எடுத்துக் கல்லுரலிலிட்டி 
டித்துத் தூளாக்கிக் கல்வத்திலிட்டுக் கோழி முட்டையின் 
வெள்ளைக் கருவிட்டு நன்றாக அரைக்கவும் . 

இம்மருந்தைக் கட்டியின்மேல் பூசவும் . 5 வேளைகளில் 
கட்டிகள் குணமாகும் . 


( 2 ) மாவலிங்கம் பட்டை வேண்டிய அளவு எடுத்து 
நசுக்கிக் கட்டியின்மேல் வைத்துக் கட்டிவிடவும் . அது 
பழுத்து உடைந்து விடும் . 


( 3 ) புங்கம் பட்டையைக் கல்லுரலிலிட்டு இடித்து 
மிருதுவாகச் செய்து , கட்டியின் மேல் போட அது வெகு 
சீக்கிரத்தில் உடைந்து ஆறும் . 


114. குத்து, வெட்டுப் புண்களுக்கு மருந்து 


குத்துப்படுமுட்னே வாய்க்குட்சேலை 

விடுகுடைந்துங் குருதிதன்னைச் 
சுத்தமாய்த் துடைத்திட்டுத் தசையுள்ளே 

தள்ளியெண்ணெய் சுடவுங்காய 


147 


வைத்தெலுமிச்சம்பழத்தாலொத்திடவுஞ் 

சாறுமெண்ணெய் மதனஞ்செய்து 
வித்தெரியிற் காய்ந்து சுட வாய்க்குள்விடு 

மூன்றுதினமேலுங்கேளே. 


199 


மேலிலந்தை யாமணக்குந் தூதுவளை 

யிலவங்கம் வேம்பாடஞ்சிற் 
றேலமதி மதுரநன்னாரியிவை 

வேருடனுந் தேர்கழஞ்சு 
நாலுமிடு மேலரைத்து நாழியெண்ணெய் 

தனிலிட்டு நலம்வடித்துச் 
சேலையிற்றோய்ப் படுகாயந்தெரியாம 

லிட்டிடவுந்திருந்தானே . 


200 


( இ - ள் ) 


அடிபட்டவுடன் அக்காயத்தின் வாயைத் துணியினால் 
நன்றாகத் துடைத்து இரத்தம் கசிவதை நிறுத்தவும் . பின்பு 
ஏதேனும் தசை வெளியே வந்திருந்தால் அதை உள்ளே 
தள்ளிவிடவும் . 


ள 


ஒரு இரும்புக் கரண்டியில் நல்லெண்ணெய் ஒரு 
கரண்டிவிட்டு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக அறுத்து , அந்த 
மூடிகளைக் கரண்டியிலுள்ள கொதிக்கும் எண்ணெயில் 
தோய்த்துப் பொறுக்கும் சூட்டில் , காயத்திற்கு 
ஒத்தடமிடவும் . பின்பு எலுமிச்சம்பழத்தின் சாற்றை 
எண்ணெயுடனே பிழிந்து ஒன்று கலந்து , பொறுக்கும் 
சூட்டில் அக்காயத்தினுள்விட்டுக் கட்டிவிடவும் . இவ்வாறு 
3 நாளைக்குச் செய்யவும் . 


( 2 ) இலந்தைவேர் 
ஆமணக்கம்வேர் 
தூதுவளை வேர் 
கிராம்பு 


148 


நன்னாரி வேர் 
அதிமதுரம் 
வேம்பாடம்பட்டை 
ஏலக்காய் 


இவைகளை வகைக்கு 4 வராகனெடை வீதமெடுத்து , 
இடித்துச் சூரணித்துத் தண்ணீர்விட்டரைத்து 


நல்லெண்ணெய் 1 நாழியுடன் கூட்டி அடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . 


இத்தைலத்தில் துணியைத் தோய்த்து வெட்டுக் 
பாயத்தில் வைத்துக் கட்டவும் . 


அவை வெகு எளிதில் ஆறும் . 


115. வெட்டுக்குத்துக்கு மருந்து 


குங்கிலியம் வெள்ளையதாய்க் காயமட்டாய்ப் 

பழச்சாறு கொண்டரைப்புத் 
தங்கொருநாழிகைசென்று வழித்துக்காற் 

காசளவத்தனை மருந்தில் 
நங்கெண்ணெயாற்சாரித் திடுவதனை 

வேரொருத்தர் நன்கையிட்டுத் 
தூங்கவெந்நீருந்தெளித்துக் கையொடுகை 
யொருநாழி சுடவுந்தேயே . 

201 


தேய்க்கையிலே சுவறிப்போங் கையதனைப் 

பிடித்திட்டாற் சிறுகரண்டி 
வாய்க்கிடமாயதைவழித்து நல்லெண்ணெய் 

தன்னிலந்த மருந்தைப் போட்டு 


149 


ஆக்கியதி லொருகாசி னளவுகுத்திச் 

சாரித்து மதைப்பிளந்த 
வாய்க்கிரண்டு பக்கமிட்டு முலர்ந்தபின் 

மேலுமிட்டு வளையம்பூசே. 


202 


இ - ள்) 


வெட்டுக்காயத்திற்குப் போதுமான அளவு , 
வெள்ளைக் 

குங்கிலியம் எடுத்துக் கல்வத்திலிட்டு , 
எலுமிச்சம் பழச்சாறு விட்டு நன்றாக அரைத்து ஒரு நாழிகை 
சென்றபின் அதை வழித்து ஒரு சிமிழில் பத்திரப்படுத்தவும் . 
இம்மருந்தில் கால் காசளவு எடுத்து இடது உள்ளங்கையில் 
வைத்துக்கொண்டு , நல்லெண்ணெய் ( ஒரு ஸ்பூன் ) விட்டு , 
வெந்நீர் 10துளி தெளித்து மற்றொரு கையினால் நன்றாகச் சூடு 
வரும் வரை , சுமார் 1 நாழிகை தேய்க்கவும் . இப்படித் 
தேய்க்கையில் மருந்து கையில் சுவறிப்போம் . பின்பு 
இருகைகளும் ஒட்ட ஆரம்பிக்கும் . அந்தப் பதத்தில் கையில் 
ஓட்டியுள்ள மருந்தை 

சிமிழில் வைத்து , 
நல்லெண்ணெயுடன் குழைத்து , வெட்டுக் காயத்திற்குள் 
போடவும் . 

உலர்ந்தபின் காயத்தைச் சுற்றிலும் 
புறவளயமிடவும் . 


116. வெட்டு , அம்பு , குண்டு முதலானவை 

பட்டதற்கு எண்ணெய் 


சட்டிநெருப் பெழக்காய்ச்சி யெள்ளினெண்ணெய் 

விட்டெலுமிச்சம்பழத்தை 
வெட்டியிரு பிளவாக்கிக் காயுமெண்ணெய் 

தனிற்றோய்த்து வெட்டுவாயைச் 
சுட்டுவிடு மெண்ணெய்குத்திப் புண்ணிலிட 

மேலிதற்குச் சொல்லிலந்தை 
வட்டநிலக் குமிழ்சூரை நாயுருவி 
கடுக்காயாவரைபலாவே 

203 


150 


தூதுவளை சிறுகுறுஞ்சாச் செவ்வல்லிக் 

கொடிகோட்டஞ் சொல்வேம்பாடம் 
ஓதுசிறு வழுதலைசதகுப்பை 

யிலவங்க முடனேலங்கள் 
சாதிமது ரங்களிது வேரொன்றுக் 

கிருகழஞ்சாயிடித்து 
மீதுபடி யெண்ணெய்விட்டு மெழுகுபதந் 

தன்னில்வடி மேலும் போடே . 


204 


( இ - ள் ) 


ஒரு புதுச்சட்டியை அடுப்பின் மேலேற்றி நன்றாகப் 
பழுக்கக் காய்ச்சி , அதில் நல்லெண்ணெய் சிறிது விடவும் . 
ஒரு எலுமிச்சம்பழத்தை இருபாகங்களாகப் பிளந்து , அதைக் 
கொதிக்கும் எண்ணெயில் தோய்த்து , இரணத்தின் வெட்டு 
வாயை யொன்று சேர்த்து , அதில் பிழிந்து ஒத்தடமிடவும் . 
புண்கள் ஆறும் . 
இலந்தை 

நிலக்குமிழ் 
சூரை 

நாயுருவி 
கடுக்காய் 

ஆவாரை 
பலாவேர் 

தூதுவளை 
சிறுகுறிஞ்சான் செவ்வல்லிக்கொடி 
கோஷ்டம் 

வேம்பாரம்பட்டை 
சிறுவழுதலை சதகுப்பை 
கிராம்பு 

சிற்றேலம் 
பேரேலம் 

சாதிக்காய் 
அதிமதுரம் 

இவைகளை வகைக்கு 2 கழஞ்சு வீதமெடுத்துக் காய 
வைத்துக்கல்லுரலிலிட்டு இடித்துத் தூளாக்கி , வஸ்திரகாயஞ் 
செய்து , அதனுடன் நல்லெண்ணெய் ஒரு படி விட்டுக் 
குழப்பி , அடுப்பின் மேலேற்றி எரித்து மெழுகு பதத்தில் 
இறக்கவும் . இந்த எண்ணெயைப் புண்களுக்குப் போடவும் . 
குணமுண்டாகும் . 


151 


117. அடிபட்டு விழுந்த , எலும்பு முறிந்த 

காயத்திற்கு 
குமரிமே லெண்ணெயிட்டு மிதைவாட்டிக் 

கட்டியபின் கோவைவேரை 
நிமிரடுப் பேற்றியதி நீர்சுருங்கக் 

காய்ச்சி வெண்ணெய் நீற்றுஞ்சங்குந் 
திமிரவே யரைத்தண்டங் கூட்டுபசை 

பூசிடொரு சேலைதன்னில் 
அமரத்திப் பாலூட்டி முறிந்ததைக் 

கட்டெலும்பு மணுகுந்தானே . 
உசிலையின் மேற்புரணி நறுக்கிநல் 

லெண்ணெய்விட்டு முலகத்தோடு 
விசித்திடக் கட்டி நய நீர்ப்பூலா 

வேர்ச்சீவி விரிகற்றாழை 
பசைமடலிலிடுகட்ட நலமாகு 

மொருகம்பைப் பகிர்ந்து மூன்றாய் 
மிசைசம்பீரப்பழத்தைப் பிளந்துவைத் 

தெண்ணெய்நெய்யு மிட்டுக்காய்ச்சே 206 
காய்ச்சிலுந் தோய்த்திடொற்றுக் காட்டிடவுங் 

கடுப்பு வலிக்கட்டிரத்தம் 
போச்சிதென்றாம் வேலதின் தோற்று 

வைத்ததை வடிக்கட்டிப் போங் 
காய்ச்சிதைக்குழம்பாக்கி யொரு சேலை 

தனிலூட்டிக்காட்டிரத்தம் 
பாய்ச்சலிடனுதிரத்தின் கட்டு நிற்கும் 

பசைபோகும் பலமுண்டாமே . 20 
ள் ) 

சோற்றுக்கற்றாழை மடல் நன்கு முத்தியதாக எடுத்து 
அதன்மேல் நல்லெண்ணெய் தடவி , அனலில் வாட்டி அதன் 
சோற்றை எலும்பு முறிந்த இடத்தின் மேல் வைத்துக் 


கட்டவும் . 


152 


பசுவின் மோரை அடுப்பின்மேலேற்றி , அதிலுள்ள நீர் 
முழுவதும் கண்டும்வரைகாய்ச்சி , அதனுட... ன் சங்கு பஸ்மம் , 
பசுவின் வெண்ணெய் இவ்விரண்டையுஞ் சேர்த்துக் 
கோழிமுட்டையின் வெள்ளைக் 

கருவை விட்டுப் 
பசைபோலரைத்து ஒடிந்த எலும்பையொன்று கூட்டி , 
அதன்மேல் பூசவும் . பின்பு , ஒரு வெண்மையான துணியில் 
அத்திப்பாலை யூட்டி , முறிந்த எலும்பு , அதன் மேலுள்ள 
மருந்து முதலானவை நழுவாமல் வைத்து , இறுகக் 
கட்டிவிடவும் . முறிந்த எலும்புகள் கூடும் . 


உசிலம்பட்டையைச் சிதைத்து , நல்லெண்ணெயுடனே 
கூட்டி , முறிந்த எலும்புகளை ஒன்று சேர்த்து அதன்மேல் 
வைத்துப் பின்பு , சிம்புகளைவைத்து நழுவாமல் கட்டவும் . 
குணமுண்டாகும் . 


நீர்ப்பூலா வேரையும் , சோற்றுக் கற்றாழை வேரையும் 
ஒன்றுபடச் சிதைத்து வைத்தும் கட்டலாம் . 


ஒரு ( மூங்கில் கம்பை மூன்று பிளவாகப் பிளந்து , 
அதனுள் மூன்று பிளவாகப் பிளக்கப்பட்ட எலுமிச்சம் 
பழத்தை செறுகவும் . ஒரு 

கரண்டியில் நெய்யும் , 
நல்லெண்ணெயும் , சமபாகமாக ஒன்று கலந்து , அடுப்பின் 
மேலேற்றிச் சுடவைத்து 

குச்சியுடன் கூடிய 
எலுமிச்சம்பழத்தை அதில் தோய்த்துக் கடுப்பு வலி , 
இரத்தக்கட்டு முதலியவைகளுள்ள 
ஒத்தடமிடவும் . மிக்க குணமுண்டாகும் . 


இடங்களில் 


கருவேலம் பட்டையைப் பஞ்சுபோலிடித்துச் 
சாறுபிழிந்து , அனலில் வைத்துக் குழம்பாகக் காய்ச்சி , 
அதையொரு துணியில் தடவி , இரத்தக்கட்டு , இரத்தம் கசியும் 
இடம் முதலானவைகளின்மேல் போடவும் . அவை தீரும் . 


* வெச்சோடு கொண்டு கட்ட நலம் என்று 72 நெம்பர் சுவடியில் 
கூறப்பட்டுள்ளது . 


153 


118. அம்புவிழுந்த காயத்திற்கு எண்ணெய் 


நிலக்குமிழ் வேரொடுவி வேரதின்றோற் 

றூதளைவேர் நிம்பபஞ்சம் 
இலந்தைவேரிலையூமத்திலை வேருங் 

கம்பிப்பிசினேர்வேம்பாடல் 
நலசீதா செங்கழுநீர் மட்டியிலை 

முக்கழஞ்சாய் நாட்டொன்றுக்குக் 
கலந்து தூள் நாழியெண்ணெய் வடித்திட்டா 

லம்புருண்டைக்காயம் போமே . 


208 


( இ - ள் ) 


நிலக்குமிழ்வேர் 
தூதுவளைவேர் 
வேப்ப இலை 
வேப்பங்காய் 
இலந்தைவேர் 
ஊமத்தை இலை 
கம்பிப்பிசின் 
சீதாசெங்கழுநீர் 


ஓடுவிவேர்ப்பட்டை 
வேப்பமரத்தின்பட்டை 
வேப்பம்பூ 
வேப்பம்வேர் 
இலந்தை இலை 
ஊமத்தை வேர் 
வேம்பாடம்பட்டை 
அதிமதுரம் 


இவைகளை வகைக்கு 3 கழஞ்சு ( 3/4 வராகனெடை ) 
வீதம் எடுத்துக் காயவைத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து , அதனுடன் , 


நல்லெண்ணெய் நாழி ( 5 சேர் ) விட்டுக் குழப்பி , 
அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . 


இந்த எண்ணெயை அம்பினாலேற்பட்ட 
காயங்களுக்குப் போட அவை ஆறும் . 


* நீர்மட்டி என்ற சரக்குக்கு அதிமதுரம் என்ற பொருள் 72 நெம்பர் 
சுவடியில்காணப்படுகிறது . 


154 


119. குண்டு, கத்தி , அம்புக்குத்து 
இவைகளினாலேற்பட்ட காயத்திற்கு எண்ணெய் 
வெடிகுண்டு கத்திவெட்டு வம்புருகிக் 

குத்துடல் மெத்தநொந்தால் 
நெடிவேம்பு மேற்புரணித் தூளிடித்துத் 

தண்ணீரில் நிரம்பப்போட்டுத் 
துடியலரக்காய்ந்திறக்கியுடல்தங்கப் 

பிடித்திட்டுத்துவளையிட்டு 
விடுவெந்நீர் வலிதீரு மலவாத 

கரப்பானாய் விடுவிக்கும்பாரே. 209 
நிலவேம்பு பொற்கடுக்காய் தூதுவளை 

சிவன் வேம்பு நிலக்குமிழ்வேர் 
நல்சீந்தில் சென்னக்காய் நெரிஞ்சிலது 

சகல நன்னாரிவேரும் 
பலமாகாளிக்கிழங்கு நாயுறுவி 

வேம்பாடல் பருவெள்ளுள்ளி 
சிலசூரை கோட்டமஞ்சள் சாதிக்காய் 
அதிமதுரந்திரிபலாவே . 

210 
கரிலீது வேர்மருந்து வகையொன்று 

முக்கழஞ்சாய்க் கலந்து கொண்டும் 
அரையில்லாவிடிற்பொடி யாகிலுஞ்செய் 

வடிகட்டியதனை நாழித் 
தரியெள்ளி னெண்ணெய்விட்டு மடுப்பேற்றிப் 

பதங்கண்டு தான்றுழாவி 
எரிவடித்திடக்காயத் தெழுவாத 
கரப்பானு மிராமற்போமே . 

211 


-ெள் ) 

வெடிகுண்டு , கத்தி , வெட்டு , அம்பு இவைகளினால் 
விரணங்கள் ஏற்பட்டு ஆறாமலிருந்து குத்துவலி உண்டானால் 
அதற்கு மருந்தாவது : 


155 


வேப்பமரத்துப் பட்டையின் மேல் புரணியைக் 
காயவைத்து இடித்துத் தூள் செய்து , 8 மடங்கு சுத்த ஜலம் 
விட்டு , அடுப்பின் மேலேற்றிக் கொதிக்க வைக்கவும் . 
நன்றாகச் சுண்டியபின் அக்கஷாயத்தை இறுத்து , பொறுக்கும் 
சூட்டில் ஸ்நானம் செய்யவும் . வலி முதலியவை தீரும் . 
இல்லாவிடில் வாதகரப்பானாக ஏதுவாகும் . 


நிலவேம்பு 

சிவனார்வேம்பு 
கடுக்காய்த்தோல் நிலக்குமிழ்வேர் 
தூதுவளைவேர் சீந்தில்கொடி 
செப்புநெருஞ்சில் நன்னாரிவேர் 
மாகாளிக்கிழங்கு நாயுருவி 
வெம்பாடம்பட்டை, வெள்ளைப்பூண்டு 
சூரை 

கோஷ்டம் 
மஞ்சள் 

சாதிக்காய் 
அதிமதுரம் 

திரிபலா 
மிளகின்வேர் 


இவைகளை வகைக்கு 3 கழஞ்சு வீதமெடுத்துக் 
காயவைத்து , கல்லுரலிலிட்டுடிடித்து வஸ்திரகாயஞ் செய்து 
கொள்ளவும் . பின்பு , இதனை நல்லெண்ணெய் நாழியுடன் 
( 5 சேருடன் ) குழப்பி , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் 
இறக்கவும் . 


கரப்பான் , புண்களுக்கு இந்த எண்ணெயைப் போட 
அவைகள் ஆறும் . 


120. யோனி சூலைக்குப் புகை 


நாகதுண்டங் குங்கிலியம் பொடிபண்ணிச் 

சட்டியிலு நடுநெருப்பை 
யாகவடியில்லாத வுரலின்கீ 

மனலைவைத்ததிற்றூளிட்டுத் 


156 


தோகையரையுரலிருத்திப் புகையிட்டால் 

யோனிவருஞ்சூலை தானும் 
போகுமுத்தின் கொட்டைநிம்ப விற்றிரண்டும் 

வேமிபினிலைப் பொழியுஞ்சாறே , 


212 


சாற்றிலரைத் துண்டை செய்து யோனியுள்ளும் 

வைத்திடப்போஞ்சாரமஞ்சள் 
மூற்றகடிப் பகைதேவதாரம் வேம் 

பதின்வைரமொழிசமன்றான் 
சேற்றபசு மோரிலரை யோனியின்மேற் 

பூசிடப்போந் திகழ்வெள்ளுள்ளி 
யேற்ற பகை யூறலும் பேய்த்திமிட்டிவேர் 
வாய்விளங்கமிவைசரிக்கே . 

213 


இடுக்கண்டங்கத்திரியின் சாற்றிலரைத் 

துருண்டைபண்ணியிதையோனிக்குள் 
படுவைத்து மேலுமிட்டுப் பகச்சூலை 

தீர்ந்துவிடும் பாவை மார்க்குத் 
தோடு மலட்டுப்புழுவுஞ்செத்துவிழு 

மேழுதினந் தொடர்ந்து செய்யில் 
அடுபிணியெல்லாந்தீருஞ்சரபோசி 
மகராசனரைந்ததாமே . 

214 


( இ - ள் ) 


பாம்புக்கண்டம் 
வெள்ளைக்குங்கிலியம் 


இவ்விரண்டையும் சமனெடை எடுத்துச் சூரணித்துக் 
கொள்ளவும் . ஒரு அகலில் தணலையிட்டு , அதன் மேல் , 
( அகல் உட்புகும்படியாக ) அடியில்லாத இருபுறமும் 
துவாரமுள்ள உரலை மூடவும் . பின்பு , அதனுள்ளிருக்கும் 
தணலில் மேலே சொல்லிய தூளைப்போடவும் . அதிலிருந்து 


157 


புகையெழும்பும் . வியாதியுள்ள ஸ்திரீயை உரலின் 
புறவாயிலிருத்து அப்புகையை மர்மஸ்தானத்தில் படும்படி 
செய்யவும் யோனிச் சூலை தீரும் 


ஆமணக்கங்கொட்டை 
வேப்பங்கொட்டையினுள்ளிருக்கும் பருப்பு 


லிட்டு 


இவ்விரண்டையும் சமனெடை யெடுத்துக் கல்வத்தி 

வேப்பிலைச் சாறுவிட்டு நன்றாக அரைத்துச் 
சுண்டைக்காயளவுள்ள மாத்திரைகளாகச் செய்து நிழலில் 
உலர்த்திக்கொள்ளவும் . 


இந்த உருண்டைடை மர்மஸ்தானத்திலுள்ளேசெருகி 
வைக்க யோனிச்சூலை தீரும் . 


மஞ்சள் 
தேவதாரம் 
வேம்பின்வைரம் 


இவைகளைக் கல்லுரலிலிட்டு இடித்து வஸ்திரகாயஞ் 
செய்து , பசுவின் மோரிலரைத்து , மரம ஸ்தானத்தில் பூசவும் . 
யோனி சூலை குணமாகும். 


வெள்ளைப்பூண்டு 
புகையூறல் ( புகைக்கூண்டு ) 
பேய்த்திமிட்டி வேர் 


சரியெடை எடுத்துத் தூள் செய்து கண்டங்கத்திரிச் 
சாறுவிட்டு நன்றாக அரைத்து , சுண்டைக் காயளவுள்ல 
மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் . 
இதை மர்மஸ்தானத்தினுள்ளேவைத்து , அதையே மேலேயும் 
அரைத்துப் பூசவும் . 


158 


யோனிச்சூலை தீருவதுடன் மலட்டுப் புழுவும் விழும் . 
7 தினங்களில் மேலே சொன்னதைப் போலப் பற்பல 
பிணிகளும் தீரும் . 


121. யோனிலிங்கம் , வயிறு , மூக்கதிலிரத்தம் 

இறங்குவதற்கு 


பருத்திப்பா னாழிசுக்குக் கரிலோமஞ் 

சீரகமும் பகரதிங்கந் 
தருபூண்டு மரைத்துடன் பாறனிலுங் 

கரைத்திட்டுத் தணலிற் காய்ச்சி 
மருகுழம் பாகவரும் போதுபசு 

நெய்யையுரி வார்பதத்தில் 
திருத்திவடி கழஞ்சுசொன்று கொள்யோனிப் 

பிணியெல்லாந் தீர்ந்துபோமே . 


215 


( இ - ள் ) 


பருத்திக்கொட்டையை ஊறவைத்து அரைத்துப் பிழிந்த 
பால் 

ஒரு நாழி 


சுக்கு 


ஓமம் 
அதிமதுரம் 


மிளகு 
சீரகம் 
வெள்ளைப்பூண்டு 


இவைகளை வகைக்கு ( 1 வராகனெடை ) வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டிடித்துத் தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து , 
மேலே சொல்லிய பருத்திக்கொட்டைப் பாலில் குழப்பி , 
அடுப்பின்மேலேற்றி எரிக்கவும் . அது குழம்பாகும்போது 
பசுவின் நெய் / படி விட்டுக் கொதிக்கவைத்துப் பதத்தில் 
இறக்கவும் . 


159 


இந்நெய்யில் ஒரு கழஞ்சள வெடுத்துப் பசுவின் 
பாலிலுட்கொள்ள யோனிலிங்கம் , வயிறு , மூக்கு முதலான 
டங்களிலிருந்து இரத்தம் கசிதல் முதலியவைகள் தீரும் . 


கைகண்டது . 


122. யோனித்திரிவிழ 


திரிவிழு முதனாழிலுடல்தலைதா 

னுதையத்தி னெண்ணெயிட்டு 
பரியவெந்நீர்முழுகு வேறுகறி 

தொடாமல் நெய் பாலுங்கூட்டி 
அரியபோசனஞ்செய்து விராவன்னஞ் 

செய்யாம லன்றைவைகல் 
புரிநந்தி யாவட்டவேருமிலைபூ 

வோரொன்று போடக்கேளே . 


216 


எலுமிச்சங்காயளவாயரைநல்ல 

வெல்லமுடனிட்டுக்கொள்ள 
மலிசாமைச்சோறரைத்து முடலேறப் 

பூசிவிட்டு வடிவயோனி 
யிலும் பூசி யுலரவிட்டுத் தொட்டியிலே 

குளிர்ந்தநீரிட்டதன்றான் 
நலமாக விருக்கும்போதிரிவிழு 

மிதைமற்ற நாளுஞ்செய்யே . 


217 


மர்மஸ்தானத்திலுள்ள அதி மாம்ஸம் விழவேண்டு 
மானால் அந்த ஸ்திரி 


சிகித்ஸை ஆரம்பிப்பதற்கு முதல்நாள் , உடம்பு , தலை , 
முதலான இடங்களில் நல்லெண்ணெய் தேய்த்துக் கொண்டு 
வெந்நீரில் ஸ்நானம் செய்யவும் . ஸ்நானம் செய்த தினத்தன்று 


160 


வேறு கறிகள், கூட்டாமல் , பால் சாதமும் , நெய் சாதமும் 
மாத்திரமே மத்தியானத்தில் உண்ணவும் , இரவு யாதொன்றும் 
சாப்பிடாமல் பட்டினியாக இருந்து மறுநாளதி காலையில் 


நந்தியாவட்டையிலை 

வேர் 


எலுமிச்சங்காயளவு 


13 


11 


32 


எடுத்து , ஒன்று சேர்த்து நன்றாக அம்மியின் மேல் 
வைத்து , அரைத்து நல்ல வெல்லம் எலுமிச்சங்காயளவும் 
கூட்டி உட்கொள்ளவும் . பின்பு சாமையரிசியைச் சமைத்துச் 
சோறு ஆக்கி (1/ 4 படி ) அம்மியில் வைத்து அரைத்து , 
உடம்பிலும் மற்றும் மர்ம ஸ்தானத்திற்குள்ளும் நன்றாகப் பூசி 
உலரவிடவும் . 


ஒரு தொட்டியில் குளிர்ந்த ஜலத்தை ஊற்றி அதில் 
அந்நோயாளியைச் சிறிது நேரம் இருக்கச் சொல்லவும் . 
யோனித் திரி விழும் . அன்று விழவில்லையென்றால் , 
மறுநாளும் இவ்வாறு செய்யத் திரி விழுந்துவிடும் . 


இது கைகண்டது . பத்தியமாக இருக்கவும் . 


123. குரு , மறுக் கொப்புள மருந்து 


நீர்க்கடம்பின் வேரெலுமிச்சம்பழத்தி 

னளவு சிறு நீரிலாவ 
தாரநீராகாரமாவ தொரு சேரிற் 

கலந்தரைத்த தைக்குடிக்கப் 
பார்குருவு மறுவுடன் கொப்பளிக்கும் 

படுவன்கள் பருவாறிப்போஞ் 
சீர்முறையைச் சரபோசி மகராச 

னுயிர்க்கிரங்கிச் செய்ததாமே . 


218 


16 ! 


219 


குருவுக்கு மூன்றுதினந் தவசெனு 

முருங்கையுட கொடுமிடித்துப் 
பெருமருந்ததின்வேரைத் தரித்தொரு 

சிரங்கையாம் பேணியுட்கொள் 
திருமாலின் கரந்தைபூ வரசிலைப்ப 

ழுப்பீரஞ் சேர்வெங்காயங் 
கருஞ்சீரமிவையாறுங் குடிநீரா 

யிதுகொள்ளக் காய்ந்தும் போமே . 
(இ - ள்) 

நீர்க்கடம்பின் வேர் எலுமிச்சங்காயளவெடுத்துக் 
கல்லுரலிலிட்டிடித்துச் சிறுநீர் அல்லது சோற்றின் நீராகாரம் 
இவற்றிலே ஏதேனுமொன்றை யொரு சேரளவெடுத்து , 
அதில் நன்றாக அரைத்துக் கொள்ளவும் . பின்பு இதனைக் 
குடிக்கவும் . 

குரு , மறு , கொப்பளிக்கும் படுவன் முதலியவை தீரும் 
தவசுமுருங்கை ஈர்க்கு ஒரு சிரங்கை 
பெருமருந்துவேர் 

இவ்விரண்டையும் நசுக்கி , அம்மியின் மேல் வைத்து 
நேக அரைத்துச் சாப்பிடவும் . பின்பு , 

விஷணுக்கிரந்தி பூவரசிலைப்பழுப்பு 
ஈரவெங்காயம் கருஞ்சீரகம் 

இவற்றைச் சமனெடை எடுத்து இடித்து , இதற்கு எட்டு 
மடங்கு சுத்த ஜலம் விட்டு , அடுப்பின் மேலேற்றி 
எட்டிலொன்றாகக் காய்ச்சி இறக்கிக்கொண்டு , 
இக்கஷாயத்தை முன் சொன்ன மருந்திற்கு அனுபானமாகக் 
குடிக்கவும் . 
படுவன் முதலியவை தீரும் . 

சிறுநீர் உலகமறியாக் குழந்தைகளின் சிறுநீரை 
எடுத்துக்கொள்ளவும் . 


. , 


விரணம் 11 


162 


124. பெருவியாதிக்கு மருந்து 


பேய்மருட்டிச்சாரணைக்கீழ்க் காய்நெல்லி 

சேங்கொட்டைப் பெரியதுத்தி 
யாயிவைவேர்சமன்கூட்டி யிடித்தொரு 

பானைதனிலாட்டின் நீரை 
நீயிடுவாழாக்கதுவு மிதுகாய்ச்சு 

நாலுதின நீளவிட்டுப் 
போயுழக்கு வீதமெட்டு நாட்குடித்தேழ் 

தினம் வெந்நீர் போம்மலுண்ணே . 


220 


( இ - ள் ) 


பேய்மருட்டி 
சாரடை வேர் 
கீழாநெல்லி 
சுத்தி செய்த சேங்கொட்டை 
துத்திவேர் 


பலம் 
1 பலம் 
1 பலம் 
பலம் 
பலம் 


இவைகளை வெய்யிலில் காயவைத்து , இடித்து ஒரு 
பானையிலிட்டு , வெள்ளாட்டு மூத்திரம் 1 ஆழாக்கு விட்டுற 
வைத்து , அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகக் காய்ச்சி 
இறக்கி வைத்துக்கொள்ளவும் . நான்கு தினங்கள் சென்றபின் 
இதைக் குடிக்கவும் . இவ்வாறு தினம் ஒரு உழக்கு வீதம் 8 
நாட்களுக்குச் சாப்பிடவும் . 7 நாட்களுக்கு மறுபத்திய 
மிருக்கவும் . தினமும் வெந்நீர் சாதம் மாத்திரமே 
உட்கொள்ளவும் . 


குறிப்பு : 


1. இம்மருந்தில் சேங்கொட்டை சேர்த்திருப்பதால் 
அதிசாக்கிரதையாக உபயோகிக்க வேண்டும் . 


2.2 உழக்கு - ! ஆழாக்கு 


163 


125. உடல் வெள்ளைக்கு மருந்து 


கொடிவேலி வேரதின்றொலெலுமிச்சம் 

பழச்சாறு கொண்டரைத்துள் 
ளிடுவதோர் பாக்களவாயுடல் வெள்ளை 

காணிடத்தி லிதனைப்பூசிக் 
கெடு மூன்று நாட்குடிக்கப் புளியுப்புத் 

தள்ளுவெள்ளைக் கொட்டுமாறுந் 
தொடுபத்தி யங்கார்ப்பாயிவ்வாறு 

மூன்று முறை தொடங்கித்தானே . 


221 


இ - ள் 


பச்சையான 

கொடிவேளிவேர்ப்பட்டை 
பாக்களவெடுத்துக் கொண்டு அம்மியின்மேல் வைத்து , 
எலுமிச்சம்பழச்சாறு விட்டுக் கைப்படாமல் அரைத்து 
உட்கொள்ளவும் . இம்மருந்தையே வெள்ளை இருக்கு 
மிடங்களிலும் மேலே பூசவும் . 


இவ்வாறு 3 நாட்கள் செய்யவும் . உப்பு , புளி , 
முதலானவைகளை நீக்கிப் பத்தியமாக இருக்கவும் . 
உடம்பிலேற்படும் வெள்ளை ( white patches )தீரும் 


குறிப்பு : 


கொடிவேலிவேர் , அதிகக்காரமுள்ள மருந்தாகையால் 
அதன் பிரமாணத்தை நிதானித்தறிந்து உட்கொள்ளவும் . 


126. பெருவியாதிக்கு மருந்து 


நீரடிய தனில் முத்தை யொருதுலாங் 

கொடுவந்து நீரவித்தும் 
ஏரண்டந்தானூற்றும் வாறது போ 

லுற்றியத னெண்ணெய் வாங்கிப் 


164 


பார்கலசந்தன்னிலுமிதை வைத்துந் 

துட்டெடையுள் பருகவீந்து 
சார்வடல மிருதாறு சிங்கின்றூள் 

எண்ணையிட்டுந்தடவுந்தானே . 


222 


தடவிந்தப் படிக்குநாற் பதுதினமுட் 

குடித்துத்தந்த னைமேற்பூசும் 
உடல்வெந்நீர் குளித்திட்டுப் புளிப்புப்பு 

கைதள்ளி யொருமையாக 
நடவிது பத்தியமாய் வெந்நீருஞ் 

சோறுமுண்டு நாட்கழித்தால் 
அடல் பெரு வியாதிபோஞ்சரபேந்திர 

னிம்முறையு மரைந்ததாமே . 


223 


( இ - ள் ) 


நீரடிமுத்து 5 வீசை கொண்டு வந்து ஒரு பெரும் 
பாத்திரத்திலிட்டுத் தண்ணீர் விட்டு அடுப்பின்மேலேற்றிக் 
கொதிக்கவைத்து , சிற்றாமணக்கெண்ணெய் ஊற்றுவதைப் 
போல , இதன் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளவும் . 
இத்தைலத்தை ஒரு பழகிய பானையில் பத்திரப் படுத்திக் 
கொண்டு வேளைக்கு ஒரு துட்டெடை வீதம் உட் 
கொள்ளவும் . 


இந்த எண்ணெயை மிருதார்சிங்குடன் குழைத்து 
பெருவியாதியினாலேற்படும் விரணங்களுக்கு மேலே 
போடவும் . 


இம்மாதிரி 40 நாட்களுக்கு மேலுக்கும் உள்ளுக்கும் 
உபயோகிக்கவும் . தினமும் வெந்நீரில் ஸ்நானம் செய்யவும் . 


பத்தியம் : 


புளி , உப்பு , 

புகையிலை முதலியவைகளை 
நீக்கிவிடவும் . வெந்நீர் சாதம் மாத்திரமே சாப்பிடவும் . 


! 


| - 


மிருதுவாகும்படி 

165 
கொட்டை முத்திலிருந்து எண்ணெய் வடிக்கும் முறை : 

நன்றாக முற்றிய கொட்டைமுத்துக்களை எடுத்து ஒரு 
வாயகன்ற பாத்திரத்தில் போட்டு , கொட்டைமுத்துக்கள் நன்கு 
முழுகும் வரை தண்ணீர் விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எரிக்கவும் . பின்பு , பாத்திரத்தை கீழிறக்கி , மீதியுள்ள 
தண்ணீரை வடித்துவிட்டுக் கொட்டைகளை யுடைத்துப் 
பருப்புகளை எடுத்துக்கொண்டு அம்மியின் மேல் வைத்து 
அரைத்தோ அல்லது கல்லுரலிலிட்டு இடித்தோ 
மொத்தையாகச் செய்து கொள்ளவும் . 

ஒரு தவலையில் இவ்விழுதை விட்டு , அதன் 
விளும்புவரை தண்ணீர் விட்டுக் கொண்டு , அடுப்பின் 
மேலேற்றிச் சிறு தீயாக எரித்தால் எண்ணெய் மேலே 
மிதக்கும் . அதை ஒரு கரண்டியால் வழித்து வேறொரு 
பாத்திரத்தில் வடிக்கவும் . இவ்வாறு அதிலுள்ள எண்ணெய் 
முழுதும் மேலே கிளம்பும் வரைளித்துச் சேகரிக்கவும் . பின்பு , 
இந்த எண்ணெயை அடுப்பின் மேல் வைத்து எரித்து 
எண்ணெயுடன் கலந்திருக்கும் தண்ணீரையும் நீக்கி 
எண்ணெயைப் பத்திரப்படுத்தவும் . 

மேலே சொன்ன பிரகாரமே நீரடிமுத்திலிருந்து 
எண்ணெயைக் கிரகிக்க வேண்டும் . 

127 , வெண்குஷ்டத்திற்கு மருந்து 
திருகுள்ள கள்ளிவெட்டிக் கண்டமதை 

வெய்யிலிலே திகழுலர்த்தி 
வருதுளாயிடி சேலை வடிக்கட்டி 

யிருநாழிதானதின்பால் 
யிருநாழி மேலெடுத்து ஒரு பானை 

தனில்மேதியிட்டசாணம் 
வரும்தயிர் போற்கரைத்து முதற்கள்ளிக் 

கண்டமிட்டு வைத்துக் கேளே . 224 


166 


வாயதனிற் சேலைகட்டி நெல்லரிசி 

நாழிமொச்சை வாங்குரித்தான் 
றோயமதிலூறவைத்து மாவிடித்து 

வொருபங்குத் தூளைமுன்போல் 
மேயவிட்டுப் பிசைசேலை வேட்டில் வைத்து 

சுடுபிட்டாய் வெந்தபோது 
நீயிடுமுற் பொடிதன்னை வெருகடிப் 

பிரமாணம் நினைவாய்த்தானே . 


225 


தூளுமிட்டு வெள்ளையிலும் வேதுகாட் 

டிதுதின்னத் தொட்டேழ்நாட்டான் 
நீளுகைப்புப்புளியுப் புத்தள்ளி 

பத்தியஞ்செய் நேர்வெண்குட்டந் 
தாளுடலின் மேற்பூசக்காக்கணத்தை 

யிடிசாற்றைத் தடவிக்கொண்டு 
மீளுபுளியம்புரணி சுடுநெருப்பி 

லுங்காய்ச்ச வெள்ளைபோமே . 


226 


( இ - ள் ) 


துண்டுகளாக்கி 


திருகுக்கள்ளியைச் சிறுசிறு 
வெய்யிலில் உலர்த்தவும் . பின்பு இதைக் கல்லுரலிலிட் 
டிடித்து வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . 


ஒரு புதுச்சட்டியில் எருமைச் சாணத்தைப் போட்டுத் 
தண்ணீர் விட்டுக் கெட்டித் தயிர்போல் கரைத்து , மேலே 
சொன்ன திருகுக்கள்ளித்தூளை, அதிலிட்டுச் சட்டியின் 
வாய்க்கு ஒரு மெல்லிய துணியைக் கட்டவும் . பின்பு , 


அரிசி 


1 படியும் 
மொச்சைக்கொட்டை % படியும் 


ஒரு பாத்திரத்திலிட்டு தண்ணீர் விட்டூறவைத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துக் கொள்ளவும் . இதற்குச் சரி அளவு 


167 


திருக்கள்ளிப் பாலை விட்டுப் பிசைந்து கொண்டு , இதை 
மேலே சொன்ன வேட்டின் மீது வைத்துச் சட்டியை அடுப்பின் 
மேலேற்றி , அதற்குச் சரியான பாத்திரத்தினால் , ஆவி 

போகாமல் மூடிப் புட்டவியலாகச் 
செய்துகொள்ளவும் . இளஞ்சூடாயிருக்கையில் , இப்பிட்டில் 
ஒரு வெருகடித்தூள் உட்கொள்ளவும் . இவ்வாறு 7 தினம் 
உபயோகிக்கவும் . 


வெளியே 


இத்தூளையே ஒரு மூட்டையாகக்கட்டி வெள்ளைக் 
குஷ்டம் இருக்குமிடங்களில் வேது பிடிக்கவும் . 


பத்தியம் : 


பூசி 


புளி , உப்பு , கைப்பு 

முதலான 

சுவையுள்ள 
பதார்த்தங்களை நீக்கிவிடவும் . 

2. வெள்ளையுள்ள இடங்கள் மறைய வெள்ளைக் 
காக்கண இலையை இடித்துச் சாறு பிழிந்து அதை மேலே 
வரவும் . பின்பு புளியம் புரணியினால் உண்டான தணலில் 
மேற்சொன்ன இடங்களைக் காய்ச்சவும் . 
குறிப்பு : 

பிட்டில் திருகுக்கள்ளிபால் சேர்ந்திருப்பதால் அது 
நன்றாக பேதியாகும் . ஆகவே நேயாளியின் குடல் பலத்தை 
அறிந்து உபயோகிக்க வேண்டும் . 

128. கருங்குஷ்டத்திற்கு மருந்து 
தென்னெயின் காய்ச்சிப்பிதனில் நெல்லையிட்டு 

மெருக்கம்பாற் சேரவாங்கித் 
தன்னிலெண்ணெய் சரிகூட்டிக் குழம்பாக 

மத்தித்துந்தடவத்தீருஞ் 
சொன்னசுண்ணமுடன்வேலிப் பருத்தியுட 

னாறுதினந் தொட்டுத் தேய்க்க 
வின்னகருங்குட்டமுதற்றீருமுறை 
சரபேந்திரன் விதித்ததாமே . 

227 


168 


( இ - ள் ) 

தேங்காய்க் கொட்டாங்கச்சியில் ஒரு சிறிது நெல் 
போட்டு , அதனுடன் எருக்கம்பாலைக் கறந்து கொள்ளவும் . 
அதற்குச் சரி அளவு நல்லெண்ணெய் விட்டு நன்றாக 
மத்தித்துக் கொண்டு , கருங்குஷ்டமிருக்கு இடங்களில் 
பூசவும் . அவை தீரும் . 

2. வேலிப்பருத்திச் சாற்றுடன் சுண்ணாம்பைக் கூட்டிக் 
கருங்குஷ்டத்தில் தேய்க்கவும் . 6 நாட்களுள் குணம் 
கிடைக்கம் . 


குறிப்பு : 


ஒரு உத்தரணிச் சாற்றிற்குச் சுண்டைக்காயளவு 
சுண்ணாம்பு கூட்டிக்கொள்ளவும் . 


129. பெருவியாதிக்கு மருந்து 


வடபாலின்பாலுமொரு பாக்களவு 

சேலையிலே வார்த்துருட்டி 
யிடவந்தி சந்தியிரு வேளயிைனு 

முட்கொடுக்க விதில் முழுக்குப் 
படமறுதினங்குப்பை மேனியுள்ளி 

வசம்பிட்டுப் பார்த்துவைத்து 
உடலதிற்று வாலைசெய் திடுமாறு 

தினங்கருவூமத்தை கொண்டே . 


228 


வசம்புள்ளுயிடுவைத்திரு நேரந் 

துவாலைசெய வகையுங்கேழு 
பிசகாமலிருபதுநாளளவந்தா 

னடத்திப்பெரும்புளிப்புங் 
கசந்தவைக ளாகாது பத்தியமாய் 

நடந்துவரக் கடும் வியாதி 
நிசந்தீரு மிம்முறையைச் சரபோசி 

மகராசனிகழ்ந்ததாமே . 


220 


169 


இ - ள் ) 


ஆலம்பாலை ஒரு சிறிய வெள்ளைத்துணியில் வைத்து , 
இறுகிய பின்பு இதைத் தினம் 2 வேளை காலையிலும் , 
மாலையிலும் ஒரு சுண்டைக்காயளவு 

( இவ்விறுகிய 
பாலை ) சாப்பிடவும் . மறுநாள், 


பூண்டு 


குப்பைமேனி 
வசம்பு 


இம்மூன்றையிம் இடித்துத் தண்ணீர் விட்டரைத்து 
உடம்பில் தேய்த்து ஸ்நானஞ் செய்யவும் . 


அதற்கடுத்த நாள் , 


பூண்டு 


ஊமத்தையிலை 
வசம்பு 


இம்மூன்றையுமிடித்துத் தண்ணீர்விட்டரைத்து தினம் 2 
வேளை , மேலே தேய்த்துக்கொண்டு ஸ்நானஞ் செய்யவும் . 


இவ்வாறு 20 நாட்களுக்குச் செய்யவும் . 


பத்தியம் : 


புளிப்பான பதார்த்தங்களையும் , கைப்புச்சுவை உள்ள 
பதார்த்தங்களையும் அறவே நீக்க வேண்டும் . 


130. பதினெண்குஷ்டத்திற்கும் 

பிரண்டைச் சூரணம் " 


பிரண்டையின் கணுநீக்கி யரிந்திட்டு 

வறுத்திடித்துப் பின்வடிக்கொள் 
தெரிபுதுக்கலசத்துள் வைத்துக்கொ 

ளுதையாதி தேனிற்கொள்ள 


170 


ஒருவொரு கடியளவந்திவெந்நீர் 

தனிலுண்ணவுத்தகுன்மஞ் 
சொறிதேமல் விரைவாதங் குஷ்டம் போம் 

பத்தியமாய்த்துய்க்கத்தானே. 


230 


( இ - ள் ) 


பிரண்டையைப் புதியதாகக் கொண்டுவந்து , அதன் 
கணுக்களை நீக்கி , மீதமுள்ள துண்டுகளை, ஒரு வாயகன்ற 
சட்டியிலிட்டு , அடுப்பின் மேலேற்றி நன்றாக வறுக்கவும் . 
பின்பு இதனை இடித்து வஸ்திரகாயஞ் செய்துகொண்டு ஒரு 
புதுக்கலசத்தில் பத்திரப்படுத்தவும் . இச்சூரணத்தில் மூவிரல் 
கொள்ளுமளவெடுத்துக் காலை வேளைகளில் தேனில் கலந்து 
உட்கொள்ளவும் . சாயங்காலத்தில் முற்கூறிய அளவெடுத்து 
வெந்நீருடன் சாப்பிடவும் . 


தீரும் வியாதிகள் : 


குன்மம் , சொறி , தேமல் , விரைவாதம் , குஷ்டம் 
முதலியன. 


131. கருங்குஷ்டம் , காணாக்கடிக்குக் 

வல்லாதி எண்ணெய் 


கொடிவேலி பிடி வேரும் பதினைந்து 

சேங்கொட்டை கொள்நேர்வாளம் 
இடுமிரு பது நெல்லிக்கெந்தகமு 

மோர்கழஞ்சுயிரதம் ரெண்டு 
தொடுகழஞ்சு வாலுளுவை விதைமஞ்சள் 

கருஞ்சீரகம் சொற்கார்போகப் 
படுமரிசி மிளகிதொன்றுக்கழக்கிட்டு 

நேரரைத்துப் பவழக்குன்றி . 


231 


171 


லையும் வன் னெற்றிலையுங் காடி தெளித் 

திடிசாறு மதிலுநாழி 
நிலையுமுன் சேங்கொட்டை நறுக்கிட்டுக் 

காயவைத்து நீள்மருந்தை 
உலகரைத்துடநாழி யெண்ணெய்விட்டுக் 

கள்ளியின்பாலுழக்குமிட்டு 
குலைமெழுகாம் பதத்திற் சூதமிட்டுள் 

மேற்பூசுக் குஷ்டம்போமே . 


232 


( இ - ள் ) 


1 பிடி 


> 


கொடிவேலிவேர்ப்பட்டை 
சுத்தி செய்த சேராங்கொட்டை 15 ( எண்ணிக்கையில் ) 
சுத்திசெய்த நேர்வாளப்பருப்பு 20 

நெல்லிக்காய் 17 வராகனெடை 

பாதரஸம் அடி 
வாலுளுவை அரிசி 

11 , வராகனெடை 
மஞ்சள் 
கருஞ்சீரகம் 
கார்போகரிசி 


>> 


13 


மிளகு 


இச்சரக்குகளை எடுத்துக் கொள்ளவும் . 

நத்தைச்சூரி இலையும் , குன்றிமணி இலையும் 
வேண்டிய அளவு எடுத்துக் காடி தெளித்துக் கல்லுரலிலிட்டு 
இடித்துப் பிழிந்த சாறு 1 நாழி எடுத்து , இதனுடன் 
முன்சொன்ன சேராங்கொட்டைகளை எடுத்து ஊற வைத்து 
உலர்த்திக்கொண்டு , இடித்துக்கொள்ளவும் . 

மேலே சொன்ன கடைச்சரக்குகளில் கூறப்பட்டுள்ள 
ரஸத்தையும் , கெந்தகத்தையும் முதலில் கல்வத்திலிட்டு 
அரைத்துக் கஜ்ஜலி செய்து , பின்பு , மற்ற மருந்துகளையும் 
இடித்துச் சூரணித்துக் கொள்ளவும் . இதனுடன் , 


112 


நல்லெண்ணெய் 
கள்ளிப்பால் 


படியும் 
1 உழக்கு 


விட்டு , யாவற்றையும் ஒன்று கலந்து , அடுப்பின் 
மேலேற்றி , எரித்து , மெழுகு பதத்தில் இறக்கவும் . 


இவ்வெண்ணெயை மேலே பூசிவரக் குஷ்டங்கள் 
தீரும் . 


132. குஷ்டத்திற்கு " வெள்ளீய வெட்டை ” 


வெள்ளை வங்கம் பல்மொன்று மமுக்கிராக் 

கிழங்கிட்டு விரைவாய்க்கிண்டி 
மெள்ளவதை யெடுத்தொரு கலசத்தி 

லடைத்திட்டு மேற்புடஞ்செய் 
துள்ளம்மி யிற்பொடி செய்திப்படியு 

மேழுபடமுடனே போட்டுக் 
கொள்ளுகுஷ்டஞ் சிறங்கிருமனீரடைப்பும் 

பிரமேகங்குணமாய்ப் போமே . 


233 


( இ - ள் ) 


சுத்தி செய்த வெள்ளீயம் 1 பலத்தை ஒரு வாயகன்ற 
சட்டியிலிட்டு உருக்கி , அதனுடன் அமுக்கிராக் கிழங்கை 
இடித்து வஸ்திரகாயஞ் செய்து தூளைச் சிறுகச் சிறுகப் 
போட்டு வறுக்கவும் . வெட்டையான பின்பு இதை யொரு 
அகலில் வைத்து , வேறொரு அகலால் மூடிச்சீலைமண் செய்து 
புடம் போடவும் . இவ்வாறு 7 புடங்கள் போடச் சுத்தமான 
வெள்ளீய பற்பம் கிடைக்கம் : 


தில் ஒரு குன்றியளவெடுத்துத் ( தேனிலோ 
நெய்யிலோ) உட்கொள்ளச் 


173 


சிறங்கு , குஷ்டங்கள் , இருமல் , நீரடைப்பு , 
பிரமேகங்கள் முதலானவை தீரும் . 


குறிப்பு : 


வெள்ளீயத்தை யொரு கரண்டியில் இட்டு உருக்கி 7 
தடவை இலுப்பெண்ணெயில் விடவும் . சுத்தியாகும் . 


133. குஷ்டத்திற்கு " வல்லாதி லேகியம் " 


கரிய சேங் கொட்டையொரு நூற்றிருபா 

னிருநாழி கலந்தெள்ளுத்தான் 
உரிமஞ்சட் பலமைந்து பழவெல்ல 

மவ்வளவாயொக்கக்கூட்டி 
நெரியவுமிடித்ததைப் பிசினைப்போ 

லெடுவைத்தோர் நேரம் புன்னைக் 
குரியகாயளவுங்கொள்ளி ளங்கீரை 

முருங்கையாமுப்பாகாதே . 


234 


இ - ள் ) 


எள்ளு 


சுத்தி செய்த சேராங்கொட்டை 120 எண்ணிக்கையில் 

24 டி (பட்டணம்படி /4) 
மஞ்சள் 

4 பலம் 
நாட்பட்ட வெல்லம் 5 பலம் 


இவைகளைக் கல்லுரலிலிட்டு , நன்றாக மசியும்படி 
இடிக்கவும். பிசினைப் போலாகும் . இதில் புன்னைக்காயளவு 
எடுத்து காலையில் உட்கொள்ளவும் . 


பத்தியம் : 


இளங்கீரை, முருங்கைக்காய் , முதலியவைகளை 
சேர்த்துக்கொள்ளவும் . உப்பை நீக்கிவிடவும் . 


174 


குறிப்பு : 


மிளகு , துவரை 

துவரை முதலியவைகளையும் நிரம்ப 
உபயோகித்துப் புளியையும் நீக்கிவிடவும் என 72 நெம்பர் 
சுவடியில் காணப்படுகிறது . 


134. குஷ்டம் முதலானவைகளுக்குத் 

திரிபலாதி கிருதம் 


திரிபலை முக்கடுகு கொடிவேலிவே 

ரதின்றோலை சிவதைவட்டத் 
திருப்பிநில வாமணக்கு மரமஞ்சள் 

கடுரோணி செம்பொற்கொன்றை 
யுரிகாயு மஞ்சளதி விடையம் விழ 

லரிசிமொழி வகையொன்றுக்கு 
நிறைமூன்று நிட்கமரைப் பசுவினெய் 

நாழிதனி னேர்கரைத்தே , 


235 


நேருக்குக் கள்ளியின்பாலிட்டுஉடல் 

பலமறிந்து நிட்கமொன் 
பாருமுண்டு விரேசனத் தைக்கருதி 

யிருபானாட் பருகக்குஷ்டஞ் 
சாருகுன்மம் விடபாகஞ் சூலைபித்தம் 

பாண்டு முதற்றனுசுவாதந் 
தீருமெனச்சரபோசி மகராச 

னிம்முறையச்ை செய்ததாமே . 


236 


( இ - ள் ) 


சுக்கு 
மிளகு 
தான்றித்தோல் 


திப்பிலி 
கடுக்காய்த்தோல் 
நெல்லிவற்றல் 


175 


கொடிவேலிவேர்ப்பட்டை . நிலவாமணக்குவேர் 
வட்டத்திருப்பி 

சிவதைவேர் 
மரமஞ்சள் 

கடுகரோகிணி 
செம்பொன்கொன்றை மஞ்சள் 
அதிவிடயம் 

விழலரிசி 
இவைகளை வகைக்கு 3 வராகனெடை வீதமெடுத்து 
இடித்துச் சூரணித்து , அம்மியின் மேல் வைத்துத் தண்ணீர் 
விட்டரைத்துப் 


பசுவின் நெய் 


1 படியுடன் 


குழப்பி , திருகுகள்ளிப்பால் ஒரு உழக்கும் விட்டு , 
அடுப்பின்மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கவும் . 

தேகத்தின் பலத்தை அறிந்து , ஒரு வராகனெடை 
நெய்யைப் (பசுவின் பாலுடனே ) உட்கொள்ளவும் . நன்கு 
பேதியாகும் . இவ்வாறு 20 நாளைக்குச் சாப்பிடக் 

குஷ்டம் , குன்மம் , விஷகடிகள் , சூலை , பித்தபாண்டு 
முதலான ரோகங்கள் தீரும் . 

135.18 வகை குஷ்டங்கள் , 14 வகைக் 
கிராணிகள் முதலியவைகளுக்குக் 

" கெந்தக ரஸாயணம் " 


கெந்தகமும் பலமாறு முக்கடுகுந் 

திரிபலைகிராம்பு மேலம் 
வந்தவில வங்கமுஞ்சேங்கொட்டையில் 

வங்கப்பத்திரி வாய்விடங்கம் 
முந்து சணல் விதையொன்றுக் கொருபலவீ 

தங்கூட்டி முழுதிடித்துத் 
தந்திடுசூரணந்தன்னைக் கொள்ளுகுட்டம் 

பதினெட்டுஞ்சாறாதென்னே . 
* செம்மயிர்க்கொன்றையை எடுத்துக்கொள்ளவும் . 


237 


176 


பதினாலு மாங்கிராணியிருபத்தி 

நான்கென்னும் பைத்தியங்கள் 
அதிமந்தாக்கினிபஞ்ச குன்மம் போந் 

தாதுவ்ருத்தி யாயுவ்ருத்தி 
மதிதேக காந்திகளு மாபெலமு 

முண்டாகும் பலவியாதி 
சதி செய்யாதிம்முறையைச் சரபோசி 
மகராசன் தந்ததாமே . 

238 


( இ - ள் ) 


சுக்கு 


சுத்தி செய்த நெல்லிக்காய் கெந்தகம் பேலம் 
சுத்தி செய்த சேராங்கொட்டை 

பலம் 

திப்பிலி 
மிளகு 

கடுக்காய்த்தோல் 
நெல்லிவற்றல் தான்றித்தோல் 
கிராம்பு 

ஏலக்காய் 
இலவங்கப்பட்டை இலவங்கப்பத்திரி 
வாயுவிடங்கம் 

சணல்விதை 
இவைகள் வகைக்கு 1 பலம் 

மேற்கூறிய சரக்குகள் யாவற்றையுமொன்று கலந்து , 
கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து வஸ்திரகாயஞ் செய்து 
வைத்துக்கொள்ளவும் . 

இதில் மூவிரல் கொள்ளுமளவெடுத்துத் தினம் 2 
வேளை உட்கொள்ள 


18 வகைக் குஷ்டங்கள் 14 வகைக் கிராணிகள் 
24 வகை பித்தரோகங்கள் அக்கினிபலக்குறைவு 
5 வகைக் குன்மங்கள் 

முதலியவை தீரும் . தாது வ்ருத்தியும் , ஆயுள் 
விருத்தியும் உண்டாவதுடன் , தேகக்காந்தியும் , பலமும் 
அதிகமாகும் . பற்பல ரோகங்களும் அணுகாது . 


177 


136. குஷ்டத்திற்கு மருந்து 


நிலவாகைச் சமூலமுங் கொண்டுவந்து 

காடிகுத்தி நேரரைத்துக் 
குலவுகூழதுகிண்டி நாற்பது நா 

ளுண்டுவரக் குஷ்டமெல்லாம் 
விலகிடு முதையாதி கொள்ளுவது 

பத்தியமாய் மேவத்தானும் 
பலநூலுங்கற்றறிந்த சரபோசி 

மகராசன் பகர்ந்ததாமே . 


239 


ள் ) 


நிலவாகையைச் சமூலமாகக் கொண்டு வந்து நன்றாக 
ஆய்ந்து , கல்லுரலிலிட்டிடித்து வஸ்திரகாயஞ் செய்து 
கொள்ளவும் . அதில் / 2 பலமளவெடுத்துக் காடி விட்டு 
நன்றாக அரைத்து விழுதாக்கி ஒரு கரண்டியிலிட்டு அனலில் 
வைத்துக் கூழாகச் செய்து கொண்டு அதிகாலையில் 
சாப்பிடவும் . இவ்வாறு 41 நாட்கள் உட்கொள்ள 18 வகைக் 
குஷ்டங்களுந் தீரும் . 


137. குஷ்டத்திற்கு மற்றோர் மருந்து 


குமிழவேர்ப் பொடி செய்து மாவுமுக்கூ 

றாகுமிள கொருகூறுந்தூள் 
நிமிரவுங்கலதேனிற் குழைத்துண்ணு 

மண்டலந்தானினமாங்குட்டஞ் 
சமிபதி னெட்டதும் போம் பத்தியமாய் 

நடந்த கொள்ளத் தக்கதாகும் 
தமிழாய்ந்து கோதகற்றுஞ்சரபோசி 

மகராசன் தந்ததாமே . 


விரணம் 12 


178 


இ - ள் ) 


* 


குமிழம் வேர்ச்சூரணம் 
மிளகுச் சூரணம் 


3 கூறு ( குத்தளவு ) 


1 


இவைகளை ஒன்றுகலந்து தேனுடன் குழைத்துச் 
சாப்பிடவும் . 40 நாட்களுள் 18 வகைக் குஷ்டங்களுந் தீரும் . 
பத்தியமாக இருக்கவும் . 


138. குஷ்டத்திற்கு மருந்து 


அழிஞ்சில் வேர் பொடிநாழி செம்பருத்தி 

வேரதின்றூள்ளம் விம்மட்டாம் 
வழிவேல வேரதின்று ளாறுநாழி 

மஞ்சளதின்மாவுமாம் 
குழிபுற்றாஞ் சோறுமிவை கலந்தெல்லா 

மொருகழற் கோடி நேராய் 
பிழிதேனிற் குழைத்துண்ண மண்டலங்கள் 

மூன்று குட்டம் பிரிந்துபோமே . 


241 


இ - ள் ) 


I படி 


படி 


அழிஞ்சில்வேர்ச் சூரணம் 
செம்பருத்திவேர்ச் சூரணம் 
கருவேலம்வேர்ச்சூரணம் 
மஞ்சட்பொடி 
புற்றாஞ்சோறு 


படி 


1 படி 


படி 


இவைகளை யொன்று கலந்து ஒரு புதுச்சட்டியில் 
பத்திரப்படுத்தவும் . இதில் வேளைக்கு ஒரு கழற்சிக்காய்ப் 


பெருங்குமிழ் , சிறு குமிழ் , நிலக்குமிழ ஆக இம்மூன்று 
வகைகளின் சூரணத்தையும் எடுத்துக்கொள்ளும் . 


179 


பிரமாணமெடுத்துத் தேனில் குழைத்து உண்ணவும் . 
இவ்வாறு மூன்று மண்டலங்கள் ( 4 மாதங்கள் ) உட் 
கொள்ளவும் . 


குஷ்டங்கள் தீரும் 


குறிப்பு : 


புற்றாஞ்சோறு , கரையான் புற்றுக்குள் வெண்மை 
நிறமானதும், புரைபுரையாகவும் உள்ள கரையான் 
முட்டையுடன் கூடிய மிருதுவான கட்டிகள் காணப்படும் . 
அவற்றைக் கொண்டு வந்து மண் முதலியவைகளில்லாமல் 
சுத்தமாக எடுத்து உள்ளுக்குப் பிரயோகிக்கவும் . 


139. கிரந்தி , சூலை , கிருச்ரங்குன்மம் 
முதலியவைகளுக்கு வங்கதாளேச்வர பற்பம் 


பாதரதந்தாமிரத்தூ ளரிதாரங் 

கெந்தகமும் பகரொன்றுக்கு 
வீதைந்து வராகனெடை யிடுசுத்தி 

செய்துகொண்டு மெருக்கம்பாலாற் 
போதவிட்டு முச்சாம மரைத்துமொரு 

தகழியிலே பொருந்தவைத்து 
ஓதிதுமேன் மூடியுமண் சேலை செய்து 

காய்ந்தபிற கொருமிடாவே . 


242 


மிடாவிலே மணலிட்டு மதன்மேலே 

தகழிவைத்து விடுமணற்றான் 
விடாவின்வாய்ச் சட்டிகொண்டிடுசந்து 

வாய்தனில் மேல்மணல் செய்து 
மிடாவடுப் பேற்றிவைத்துக் காலாக்கினி 

நாற்சாம மேலெரித்தே 
மிடாவாறி யெடுகறுப்பாயிருக்குமந் 

தப்பற்ப மிட்டிடாயே . 


243 


180 


முக்கடுகுஞ் சாதிபத்திரி யேலமிவை 

னெல்லினெடை மூன்றாதாகத் 
தொக்கவிவைப் பொடிசெய்து பற்பத்திற் 

கூட்டிவிட்டு சுவைத்தேன் விட்டுச் 
சக்கியஞ்செயதுட்கொள்ளப் புண்கிரந்தி 

சூலை குன்மஞ்சலக்கிரிச்சம் 
மிக்கிதெல்லாந் தீருமுப்பும் புளிதள்ளிப் 

பத்தியஞ்செய் மிகவும் நன்றே . 


244 


( இ - ள் ) 


சுத்தி செய்த 


> 


பாதரஸம் 5 வராகனெடை 
தாமிரத்தூள் 5 
தாளகம் 
நெல்லிக்காய் 
கெந்தகம் 


13 


13 


வைகளைக் கல்வத்திலிட்டு எருக்கம்பால் விட்டு 
நன்றாக அரைக்கவும் . 3 ஜாமங்கள் ( 9 மணி நேரம் ) 
அரைத்தபின்பு இதை வழித்து வில்லையாகத் தட்டி ஒரு 
அகலில் வைத்துக் காய்ந்தபின் , வேறொரு அகலினால் 
பொருந்த மூடிச்சீலைமண்செய்யவும் . பின்பு , ஒரு வாயகன்ற 
சாலில் பாதிவரை ஈரமில்லாத மணல் போட்டு , அதன் நடுவில் 
சீலை செய்த அகலை வைத்து மேலேயும் மணல் 
நிரம்பப்போட்டு , சாலின் வாய்க்குத் தகுந்தபடி ஒரு 
ஓட்டினால் மூடிச் சீலை மண் செய்யவும் . 
பின்பு , 

அடுப்பின் 

மேலேற்றிக் 
காடாக்கினியினால் 4 ஜாமம் ( 12 மணி நேரம் ) எரிக்கவும் . 
தானாகவே ஆறியபின் , உள்ளிருக்கும் அகலை வெளியே 
எடுத்துச் சீலை மண்ணைப் பிரித்துப்பார்க்க கருமையான 
பொடி கிடைக்கும் . இத்துடன், 
சுக்கு 

திப்பிலி 
மிளகு சாதிப்பத்திரி 
ஏலக்காய் 


சாலை 


181 


இவைகளை வகைக்கு 2/4 சேர் எடுத்து இடித்து வஸ்திர 
காயஞ்செய்த சூரணத்தைக் கலந்து கொள்ளவும் . 


இதில் மூவிரல் கொள்ளுமளவெடுத்துத் தேன்விட்டுக் 
குழப்பி உட்கொள்ளப் 


புண்கள் 
சூலை 
மூத்திரக்கிரிச்சம் 


கிரந்திகள் 
குன்மம் 


முதலிய பற்பல ரோகங்கள் தீரும் . 


பத்தியம் : 


உப்பு , புளிப்பு முதலிய சுவையுள்ள பதார்த்தங்களை 
நீக்கவும் . 


140. கிரந்தி , சிறங்கு , கரப்பான் 
முதலியவைகளுக்கு எண்ணெய் 


கோவைசிறு குறட்டையின் குழங்குள்ளி 

கருஞ்சீரங்கூர்வசம்புங் 
காவெளுத்தப் பிசின் பூதக் கரப்பான்றோ 

லீருளியுங் காணிதெல்லாங் 
கூவுகோழியினவரை யிலைச்சாற்றா 

லரைத்திட்டுக் கொட்டையெண்ணெய் 
பாவனைசெய்திதைநக்கக் கிரந்திகரப் 

பான்சிறங்கும் பறந்து போமே . 245 


( இ - ள் ) 


கோவைத்தண்டு 
சிறுகுரட்டைக்கிழங்கு 
வெள்ளைப்பூண்டு 


182 


கருஞ்சீரகம் 
வசம்பு 
ஈரவெங்காயம் 


வெளிச்சைப்பிசின் 
பூதக்கரப்பான்பட்டை 


வைகளை 


வகைக்குச் சமனெடை எடுத்துக் 
கல்வத்திலிட்டுக் கோழியாவாரையிலைச்சாறுவிட்டு நன்றாக 
அரைத்து 

ஆமணக்கெண்ணெயுடன் கலந்து அடுப்பின் மேலேற்றி 
எரித்துப் பக்குவமாக இறக்கவும் . 

இந்த எண்ணெயில் ஒரு காலணா அளவு எடுத்துக் 
காலையில் சாப்பிடக் கிரந்தி , கரப்பான் , சிறங்கு 
முதலானவைகள் தீரும் . 


குறிப்பு : 


சரக்குகள் வகைக்கு 1 வராகனெடையானால் 
ஆமணக்கெண்ணெய் சேர் எடுத்துக்கொள்ளவும் . 


141. கிரந்தி , கரப்பான் , சிறங்களுக்கு மருந்து 
எருக்கவேர்பாலுழக்கு வெக்காவேர் 

வசம்புள்ளி யெண்ணெய்கூட்டி 
வருக்கமாயெரித்திட்டுப் புண்கிரந்தி 

தனிற்பூசி மத்தியானம் 
பெருக்கரப்பது தேய்த்துக் குளித்திடவும் 

விரணங்கள் பேசாதோடுந் 
திருக்கமலத்தாள்மார்பன் சரபேந்திர 

னிம்முறையுஞ் செய்ததாமே . 


246 


( இ - ள் ) 


எருக்கம்வேர் 
வசம்பு 


வெக்காவேர் 
பூண்டு 


183 


இவைகளை வகைக்கு ( 1/4 வராகனெடை ) எடுத்து 
அம்மியின்மேல் வைத்தரைத்து , நல்லெண்ணெய் 1 சேரும் 
எருக்கம்பால் ஒரு உழக்கும் விட்டு ஒன்று கலந்து , அடுப்பின் 
மேலேற்றிப் பதத்தில் இறக்கவும் . இந்த எண்ணெயைப் 
புண்கள் , கிரந்திகள் முதலானவைகளின் மேல் பூசி , மத்தியான 
வேளையில் அரப்புத் தேய்த்துக் குளிக்கவும் . 


குறிப்பு : 


வெக்கவேர் என்பது என்னவென்று தெரியவில்லை . 
வெள்ளைக்காய் வேளையாக இருக்கலாம் எனத் 
தோன்றுகிறது . 


142. கிரந்தி , கரப்பானி , சிறங்களுக்கு மருந்து 


கொடிவேலியிருபலவேர் நாற்பதிடு 

வெள்ளுள்ளிக் கொழுத்த பூண்டாய் 
கடுஞ்சுக்கு விரல் நீளம் வசம்பளவு 

மம்மட்டே கரிலரைக்கா 
சிடைகள்ளிப் பாலுமொரு கரண்டியா 

யெள்ளினெண்ணெய் சேரக் கூட்டிக் 
கொடுநக்கப் புண்கிரந்தி சிரங்குகளுங் 

காய்ந்து போங்குணமுண்டாமே . 


247 


( இ - ள் ) 

கொடிவேலிவேர் 
வெள்ளைப்பூண்டு 
சுக்கு 
வசம்பு 
மிளகு 
கள்ளிப்பால் 


2 பலம் 
40 ( எண்ணிக்கையில் ) 
ஓரவிரல் நீளம் 


1 காசெடை 


ஒரு கரண்டி 


( சுமார் 12 அவுன்ஸ் ) 


184 


இவைகளை ஒன்றுசேர்த்து அம்மியின் மேல் வைத்து 
நசுக்கி , நல்லெண்ணெய் சேருடன் } குழப்பி , 
அடுப்பின்மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கவும் . 

இதில் ஒரு காலணா அளவெடுத்துத் தினம் ஒரு வேளை 
நக்கிவரப் 


புண்கள் , கிரந்திகள் , சிறங்குகள் தீரும் . 
குறிப்பு : 

இது பேதியாகும் குணமுள்ளதாகையால் குறைந்த 
அளவில் உபயோகிக்கவும் . 

143. கிரந்திக்குச் சேர்வை 
வெள்ெைபருங்குங்கிலிய மாமணக்கி 

னெண்ணெய்தனை விட்டரைத்து 
நள்ளவொரு பழுப்பிலே பூசிவிட்டுப் 

போடு மறு நாளலம்பி 
விள்ளெட்டு நாள் பொறுத்துக் காலையுகி 

னம்பழுப்பின் மேலும்பூசி 
உள்ள குழிப்புண்ணிலிட வேண்டினதிற் 

குழிதூர்ந்து முலர்ந்து போமே . 248 
( இ - ள் ) 

வெள்ளைக் குங்கிலியத்தைப் பொடி செய்து , 
கல்வத்திலிட்டு ஆமணக்கெண்ணெய் விட்டு நன்றாக 
அரைத்துக் குழம்பாக்கி புளிமாவிலைப் பழுப்பிலே பூசிக் 
கிரந்திகளின் மேல் வைத்துக் கட்டிவிடவும் . மறுநாள் 
காலையிலே அம் மருந்தை எடுத்து விட்டுப் புண்களைச் 
சுத்தமாகத் துடைத்து மறுபடியும் மருந்தைப் போடவும் 
இவ்வாறு நோட்கள் கட்டிவரக்குழிப்புண்கள் தூர்ந்து உலர்த் 
விடும் . 
குறிப்பு : 


உகினம் - புளிமாவிலை 


185 


144. கிரந்திப் புண்களுக்கு வேது 


சாதிலிங்க மரிதாரம் கெந்தகந் 

துரிசுமுள்ளி தனிலவித்தும் 
ஓதுகண்டங்கத்திரியின் வித்துவைகள் 

சமன்கூட்டி யுடன்றூட் செய்து 
யீதையெழு பங்காக்கி யேழுதிரிச் 

சேலை செய்து மிருவேளைக்கும் 
போதியொரு திரிகொண்டு யேழுதினம் 

சுநெய்யிற் புகட்டித்தானே . 


பசு 


249 


விளக்கேற்றி மேலுமுக்காடிட்டுக்கொள் 

மூன்றுதினம் வேதுங்கொண்டு 
விளக்கெண்ணெயால் முழுகு முத்தினங்கள் 

மேலொருநாள் விட்டுத்தானே 
குளித்திடக் கீரையுப்புப் பசுவின்நெய் 

பாலுடனே கூட்டிக்கொள்ளு 
இளப்பமில்லை பத்தியஞ்செய் புண்கள் போ 

மிம்முறையை யிசைந்து செய்யே . 


250 


( இ - ள் ) 


சாதிலிங்கம் 
தாளகம் 
முள்ளிவிரை 


கெந்தகம் 
துரிசு 
கண்டங்கத்திரி விதை 


இவைகளைச் சமனெடை எடுத்துக் கல்லுரலிலிட்டு 
நன்றாக இடித்து வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . இதனை 
7 பங்குகளாக்கிச்சிறு சிறு வெள்ளைத்துணியில் பரப்பி , ஒரே 
சீராகத் திரித்துக்கொள்ளவும் . இவ்வாறு செய்த திரியையும் 
தினமொன்றுக்கு ஒரு திரி வீதமெடுத்துப் பசுவின் நெய்யில் 


186 


தோய்த்து ஒரு திரி வீதமெடுத்துப் பசுவின் நெய்யில் தோய்த்து 
ஓர் அகலிலிட்டு விளக்கேற்றித் தினம் காலைவேளையில் 
4 திரியும் சாயங்கால வேளையில் 1 / திரியும் உப 
யோகிக்கவும் . அவ்வாறு விளக்கு எரிகையில் நோயாளியை 
இதனருகில் இருக்கச்செய்து அவனை ஒரு வஸ்திரத்தினால் 
நன்றாக மூடி வேது பிடிக்கவும் . தினங்களுஞ் சென்றபின் 
விளக்கெண்ணெய் தேய்த்துக்கொண்டு 3 தினங்கள் சேர்ந்தாப் 
போல ஸ்நானஞ் செய்யவும் . பின்பு ஒன்றை விட்டொருநாள் 
ஸ்நானம் செய்யவும் . 


இதற்குப் பத்தியம் : 


அரைக்கீரை , பசுவின்பால் , 
முதலியவைகள் கூட்டவும் . 


நெய் , 


உப்பு 


புண்களாறும் கைகண்டது . 


குறிப்பு : 


முள்ளிவிதை - நீர்முள்ளிவிதை 


14. கிரந்தி , கன்னவாதத்திற்குப் பத்து 
முருங்கைவே ரெருக்கின்வேர் தூதைைளவேர் 

கருவேம்பின் மூலந்தானும் 
எருமுட்டைப் புற்றுமண்ணும் வெருகமுக் 

கிராக்கார்த்தி யின்கிழங்கும் 
மருள்மூலங்கடுகமிவை யரைத்துப்பூ 

சுகன்ன வாதந்தீரும் 
குருகிரந்தி புரைபுண்கள் போகுமெனச் 
சரபேந்திரன் கொடுத்ததாமே . 

251 
( இ - ள் ) 


முருங்கைவேர் 
தூதுவளைவேர் 


எருக்கம்வேர் 
கருவேப்பிலை வேர் 


[ 87 


எருமுட்டைச்சாம்பல் ) பற்றுமண் 
அதாவது விபூதி 

அமுக்கிராக்கிழங்கு 
கலப்பைக்கிழங்கு மருளக்கிழங்கு 

வெருகங்கிழங்கு 


இவைகளைச் சமனெடையெடுத்து , அம்மியின்மேல் 
வைத்துத் தண்ணீர்விட்டு நன்றாக அரைத்துப் பத்தாகப் 
போடவும் . 


கிரந்திகள் , கன்ன வாதங்கள் தீரும் . 


148. கிரந்தி , கன்லாக் கிரந்தி , கன்ன 

வாதங்களுக்கு எண்ணெய் 


சிற்றவரை தீலியுய்து கொண்டானுங் 

கொடிவேலிசிவனார்வேம்பும் 
உற்றகொன்றை பாற்கோவை பெருமருந்து 

வனமல்லி யுயர் குறும்பை 
பெற்ற செங்கதாரிவிளாலிரைமல்லி 

வெள்ளறுகும் பின்குருந்து 
மன்ற குன்றிப் பொன்முகட்டைசாறணையுஞ் 

சூத்தைநகரின் வனம் புத்தானே . 


கான்குறிஞ்சிற் சிறுகுறிஞ்சில் கருஞ்சீர 

மரிதகிகத் தூரிமஞ்சள் 
தான்வெளுத்தைப் பிசின்பாம்புக்கண்டமுத்தி 

னெண்ணெயரி தனியெள்ளெண்ணெய் 
யானெய்யல்வவிட்டுக் கூட்டியெரித் 

ததைநக்க வர்கிரந்தி 
வானகன்னக் கிரந்திமுதல் வாதங்க 

டீருமென வகுத்ததாமே . 


188 


இ - ள் ) 


சிற்றவரைவேர் 

அவுரிவேர் 
உய்யகொண்டான்வேர் 
( அதாவது கொய்யா பாற்கோவைவேர் 

வின்வேர் ) 
கொடிவேலிவேர்ப்பட்டை சிவனார்வேம்பு 
கொன்றைவேர் 

காட்டுமல்லிகை 
குறும்பை 

பெருமருந்து 
செங்கதாரி 

விளாம்பழத்தின் 

உள்ளிருக்கும் விதை 
மல்லிகைவேர் 

வெள்ளருகு 
குருந்துவேர் 

குன்றியின்வேர் 
பொன்முசுட்டை 

சாரணை 
சூத்தைவேர் 

மிளகு 
வசம்பு 

காட்டுக்குறிஞ்சான் 
சிறுகுறிஞ்சான் 

கருஞ்சீரகம் 
கடுக்காய்த்தோல் 

கஸ்தூரிமஞ்சள் 
வெளிச்சைப்பிசின் 

பாம்புக்கண்டம் 
இவைகளை வகைக்கு ( 1 வராகனெடை ) வீதமெடுத்து 
அம்மியின் மேல் வைத்துத் தண்ணீர்விட்டு நன்றாக அரைத்து 
விழுதாக்கி, அதனுடன் 
பசுவின் நெய் 

1/2 படியும் 
நல்லெண்ணெய் 

படியும் 
ஆமணக்கெண்ணெய் 

1/2 படியும் 
விட்டுக்குழப்பி அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பக்குவத்திலிறக்கவும் . 

இந்த எண்ணெயை வேளைக்கு ஒரு காலணா அள 
எடுத்து நக்கிவரவும் . 
அரிகிரந்தி , கன்னக்கிரந்தி , 

வாதரோ 
முதலானவைகள் தீரும் . 


189 


குறிப்பு : 


சூத்தைவேர் என்பது என்னவென்று புலப்படவில்லை 


147. கிரந்திக்குக் களிம்பு 


துரிசதனை மண்வெட்டி காயவைத்து 

மதிலிட்டுத் தோய்புடஞ்செய் 
பரிசம்பீரச்சாற்றினாலரைத்துக் 

கடுக்காய்த்தூட் பசுமஞ்சட்டூள் 
ஒருகழற் கொடிகொழுந்து மரைசாந்து 

மிவையெல்லா மொன்றாய்க்கூட்டி 
மருவநல் லெண்ணெயிட்டுக் கரைத்திட்டு 

மிடுகிரந்தி மாறுந்தானே . 


254 


( இ - ள் ) 


ஒரு புதிய மண்வெட்டியை அடுப்பின் மேல் வைத்துப் 
பழுக்கக் காய்ந்த பின் அதில் ( பலம் ) துரிசைப் போட்டுப் 
பொறித்து இறக்கிவிடவும் . பின்பு அதனுடன் எலுமிச்சம் 
பழச்சாறு விட்டு நன்றாக அரைக்கவும் . இவற்றுடன் , 


1 பலம் 


கடுக்காய்த்தூள் 
மஞ்சள்பொடி 
கழற்சிக்கொடிக்கொழுந்து 


பலம் 


வைகளை வைத்து நன்றாக அரைத்து 
நல்லெண்ணெய் 

விட்டுக் 

குழைத்துக் களிம்பாகச் 
செய்துகொள்ளவும் . இதைக் கிரந்திகளின் மேல் தடவிவரக் 
குணமுண்டாகும் . 


190 


148. பெருங்கிரந்தி , கண்டமாலைக்கு வாந்தி 


முற்றெருக்கம் பட்டைதனைத் தூணிநன்னீ 

ரிற்றுவைத்து முரிநீர்நாழி 
யுற்ற பச்சைக் கொள்ளிடித்துப் பொடிதூளாய் 

முன்சாற்றிலுறக்கரைத்து 
யற்றவைக்கோல் வடிகொண்டு தெளிநீரைக் 

குடித்தாலு மாகும் சத்தி 
ஒற்றை நுனி மஞ்சடனையரைத்து நீ 

ருட்குடித்தாலோங்குஞ்சத்தி 


255 


உடல் கொண்டு வயிரிழிந்தால் முசுட்டைப் 

பூவினிலே யுண்மோருத்தி 
யிடுதுவைத் தரமுட்டக் குடித்திட்டாற் 

சத்தி செய்யு மிசைபேய்ப்பீர்க்கின் 
அடவுளகாய் முப்பதனைவைக்கோலிற் 

றீயிட்டு மதனிற் போட்டுச் 
சுடவெதும்பும் போதெடுத்து மிருநாழி 

சாறுபிழிந் தொருசட்டிக்குள் 


256 


கூவிளைவே ரழிஞ்சில் தேர் பொடி சீவி 

யதிலிட்டுக் கொள்பின்றீயிற் 
பாவனை செய்துட்கடுகு திரளவெடுத் 

தச்சட்டி பருதி முன்னர் 
மேல்வைத்துப் பொடி செய்து வெருகடிதூ 

ளில் வெந்நீர் மீட்டிக்கொள்ள 
கூவுசத்தி யாகுமிதிற் கிரந்திகண்ட 

மாலைகளுங் குணமதாமே . 


257 


( இ - ள் ) 


முத்தெருக்கப் பட்டையைக் கொண்டு வந்து 
கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து 4 மரக்லால் ஜலம் விட்டு 


191 


அடுப்பின் மேலேற்றி / படியாக வற்றக் காய்ச்சவும் . பின்பு 
இதனுடன் பச்சைக் கொள்ளின் சூரணம் கொஞ்சம் போட்டு 
நன்றாகக் குழப்பி , வைக்கோல் பிரியை உபயோகித்து 
வடிக்கட்டித் தெளிந்த கஷாயத்தைப் பருகவும் . வாந்தி 
உண்டாகும் . 


நுனிமஞ்சளை நன்றாக அம்மிமேல் வைத்து அரைத்துத் 
தண்ணீரில் குழப்பிச் சாப்பிட வாந்தியாகும் . 


அதிகமான கழிச்சல் உண்டானால் , முசுட்டைப் பூவை 
மோருடன் அரைத்துக் குழப்பி வயிறு நிரம்பக் குடிக்கவும் . 
சத்தி ஏற்படும் . 


பேய்ப்பீர்க்கங்காய் முப்பது எடுத்து , வைக்கோலுக்குள் 
வைத்து கொளுத்தி நன்றாக வெதுப்பியபின் , அவற்றை 
இடித்துப்பிழிந்த சாறு சுமார் 2 படி எடுத்துக் கொண்டு ஒரு 
சட்டியில் ஊற்றி , அடுப்பின் மேலேற்றிக்கடுகு திரளும் வரை 
காய்ச்சிக்கொள்ளவும் . இதனுடன் , வில்வவேர்ச்சூரணமும் , 
அழிஞ்சில் வேர்ச் சூரணமும் போட்டுக் கிண்டிப் 
பொடியானபின் சட்டியை கீழிறக்கி வெயிலில் வைக்கவும் . 


இத்தூளில் மூவிரல் கொள்ளும் அளவெடுத்து 
வெந்நீருடன் உட்கொள்ளவும் . வாந்தி ஏற்படும் . 


கிரந்திகள், கண்டமாலை முதலானரோகங்கள் தீரும் . 


149. கிரந்திக்குச் சேர்வை 


முளிமஞ்சட் பொடி செய்து தெள்ளிவைத்துப் 

பாதரத முரிக்கக்கேளு 
வெளியவெற்றிலைச்சாற்றில் மேனியிலைச் 

சாற்றிலொன்று விட்டுச்சுத்தி 


192 


குளி ( ழி ) க்கல்லிலாட்டியரைக் கழஞ்சுங்கொள் 

கற்சுண்ணங் கூடப்போட்டு 
ஒளியெண்ணெயாலரைத்துக் கிரந்திக்கி 

நுணாவிலையி லொதியிற்போடே . 258 


( இ - ள் ) 


முளிமஞ்சளைக் கல்லுரலில் இட்டு நன்றாக இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்துகொண்டு , ஒரு கல்வத்திலிட்டு 
சுத்திசெய்த பாதரஸம் அரையேயரைக்கால் வராகனெடை 
விட்டு , வெற்றிலைச்சாறும் , குப்பைமேனிச் சாறும் விட்டு , 
வெற்றிலைச்சாறும் , குப்பைமேனிச்சாறும் விட்டு நன்றாக 
அரைத்து முறித்துக்கொள்ளவும் . பின்பு , கற்சுண்ணாம்பு 
சரியளவெடுத்துக்கூட்டி , ஆமணக் கெண்ணெய் விட்டு 
நன்றாக அரைத்து மெழுகு பதத்தி லெடுத்து , ஒரு சிமிழில் 
பத்திரப்படுத்தவும் . இதை நுணாவிலையிலோ , அல்லது 
ஒதியம் இலையிலோதடவிக்கிரந்திப் புண்களுக்குப் போட 
அவைகள் ஆறும் . 


150. கிரந்திக்கு மருந்து 


கர்த்தபத்தின் காய்ந்தலெத்தி கொண்டுவந்தோர் 

புதுச்சட்டிக் கடைப்படிநீர் 
குத்தெருவிட்டிருநிட்கங் கருஞ்சீர 

மரைச்சிரங்கை கொண்டீருள்ளி 
யித்தையுடை தன்னில் முடிந் தச்சட்டி 

யுள்ளிட்டு மிரவிலூற 
வைத்துதைய காலமெடுத்ததையந்நீரா 

லரைத்து வழித்தெடுத்துக்கொண்டே . 259 


கொண்டதனை யரைப்படி முந்நீரி 

னுட்கலந்து கொள்ளத்தானுங் 
கண்டந்தி வேளையிலு மிப்படியே 

யேழிதினங் காலையாகும் 


193 


உண்ட புளிப்புப்புத்தள்ளிமறுபத் 

தியஞ்செய்யோரேழ்நாட்டான் 
அண்டாது கிரந்தியெலாந் தீருமெனச் 

சரபேந்திரனரைந்ததாமே . 


260 


( இ - ள் ) 


கழுதை லத்தியை காய்ந்ததாக ஒரு 

ஒரு குத்தளவு 
கொண்டுவந்து ஒரு புதுச்சட்டியிலிட்டு , ஒரு படி சுத்த ஜலம் 
விட்டு , அதனுடன் 


கருஞ்சீரகம் 
ஈரவெங்காயம் 


2 வராகனெடையும் 
அரைச்சிரங்கையும் 


எடுத்து ஒரு மூட்டையாகக் கட்டி அத்தண்ணீருக்குள் 
ஒரு இரவு முழுவதும் ஊறப்போடவும் . மறுநாள் காலை 
அம்முடிச்சை அவிழ்த்து , அத்தண்ணீரை விட்டு நன்றாக 
அரைத்துக்கொண்டு , மீதமுள்ல தண்ணீரிலே கலக்கிக் 
காலையில் அரைப்படி தண்ணீரும் மாலையில் அரைப்படி 
தண்ணீரும் குடிக்கவும் . இவ்வாறு 7 நாளைக்குச் சாப்பிடவும் . 


பத்தியம் : 


உப்பு , புளிப்புச் சுவைகளுள்ல பதார்த்தங்களை நீக்கி 
விடவும் . மறுபத்தியம் 7 நாட்கள் பிடிக்கவும் . கிரந்திகள் 
தீரும் . 


151. கிரந்திக்குச் சூரணம் 


சார்பரங்கிப்பட்டையிரு பலஞ்சாதிக் 

காய்கிராம்புஞ்சாதிப்பத்திரி 
யோர்வக்ைகு நிட்கமொன்றுஞ் சிற்றரத்தை 

முக்கடுகு முடனதிங்கம் 


விரணம் 13 


194 


பார்கடுகு ரோகிணியுஞ் செங்கதாரி 

யின்புரணி பகர்வகைக்கு 
நேர்பலங்கால் பதினொன்றுஞ் சேர்த்திடித்து 

வடிகொண்டு நிகழ்த்தக்கேளே . 261 
சூரணத்தை யொருவேளைக் கொருவெரு 

கடியளவு தொட்டுப்பத்து 
வாரங்கொள்கடுகடுப் பெடுத்தாலு 

முத்தினெண்ண்ெய வார்த்தென்னாளும் 
கோர்முழுக்குச் செய்திடவும் கிரந்திப்புண் 

போம்பசுமோரொன்றுங்கூட்டி 
யாறவெந்நீர்மெய்குளிக்க லாகுமென்றுஞ் 

சரபேந்திரனரைந்ததாமே . 


13 


சுக்கு 


( இ - ள் ) 

சுத்தி செய்த பரங்கிப்பட்டை 2 பலம் 
சாதிக்காய் 

1 வராகனெடை 
கிராம்பு 
சாதிப்பத்திரி 
சித்தரத்தை 
திப்பிலி 

மிளகு 
அதிமதுரம் 

கடுகரோகிணி 
செங்கதாரிப்பட்டை 
இவைகள் வகைக்கு 1/4 பலம் 

இவைகளை நன்றாக காயவைத்துக் கல்லுரலி 
லிட்டிடித்து வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . தினம் ஒரு 
வேளை மூவில் கொள்ளுமளவெடுத்து ( வெந்நீருடன் ) 
உட்கொள்ளவும் . 

இவ்வாறு பத்து நாட்கள் சாப்பிடவும் . வயிற்றுக்கடுப்பு , 
ஏற்பட்டால் 8 நாட்களுக்கொரு தடவை ஆமணக் 
கெண்ணெய் தேய்த்துக்கொண்டு தலை முழுகவும் . 


195 


கிரந்தி , புண்கள் முதலியவை தீரும் . 


பத்தியம் : 


பசுவின் மோரூத்திச் சாதம் சாப்பிடவும் . ஆறவைத்த 
வெந்நீரைக் குளிப்பதற்கு உபயோகிக்கவும் . 


152. கிரந்திக்கெல்லாம் 
கருங்கோழிச் சூரணம் " 


கருங்கோழி கொண்டுவந்து தலைகுட 

லீரல்மயிர்க் காலும் போக்கிக் 
குருபரங்கிப் பட்டையெழு பதுநிட்கம் 

பாதரதங் கூட்டு மூன்றும் 
தருசூத செந்தூரமிருநிட்க 

மொன்றாகுஞ் சாதிக்காய்தான் 
மருவிடதின் வயிற்றுள்வை நூற்கயிற்றி 

னாற்றைத்து மண்டாழிக்குள் 


263 


தாழியிலு நாலுமரக்கானீரை 

யூதாதவ்வாய் தானைவேட்டிற் 
கோழியைவை பெரும்பானை மூடியும்மண் 

பூசுவிற கொருசாதியாய் 
ஊழியெரித்துங்குறுணி நீர்வத்திப் 

பின்னிறக்கியுப்பமாற்றிக் 
கோழிதனை யுரலிட்டு நொறுக்கிடிதூள் 

வடிசெய்து கொண்டுதானே 


264 


கொள்கலசந்தனில் வைத்துக் காலையொரு 

பிடியந்திக் கொருபிடிதான் 
விள்ளஞ்சுதினமுண்ணப் பத்தியமா 

யிருசாதம் வெந்நீருந்தான் 


196 


கொள்ளாறா நாள் முத்தி னெண்ணெய்தலை 

யிட்டுசிலைக் கொழுந்தரப்பால் 
உள்ளவெந்நீர் முழுகஞ்சுதினமறு 

பத்தியத்திலுப்புக்கூட்டே 


( இ - ள் ) 


ஒரு வியாதியில்லாத கருங்கோழியைக் கொண்டுவந்து , 
அதன் தலை, மயிர் , கால்கள் முதலியவைகளை நீக்கி , அதன் 
வயிற்றைக்கீறிக்குடலையும் , ஈரலையும் நீக்கிவிடவும் . 


சுத்திசெய்த பரங்கிப்பட்டை வேராகனெடை ( பலம் ) 
எடுத்துக் காயவைத்துக் கல்லுரலில் இட்டிடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . 


ஒரு சுத்தமான கல்வத்தில் 


சுத்திசெய்த பாதரஸம் வராகனெடை 

இரஸச்செந்தூரம் 2 
சாதிக்காய் 

1 


இம்மூன்றையும் இட்டு , நன்றாக 

அரைத்து , 
முன்சொன்ன பரங்கிப்பட்டைச் 

சூரணத்துட் 
கலந்துகொண்டு , கருங்கோழியின் வயிற்றிற்குள் திணித்து 
நூல் கயிறு கொண்டு தைத்துவிடவும் . 


ஒரு வாயகன்ற சட்டியில் 4 மரக்கால் சுத்த ஜலம் விட்டு , 
அதன் வாய்க்கு மெல்லிய வெள்ளைத் துணியினால் 
வேடுகட்டவும் . அதன்மேல் கருங்கோழியை வைத்து , 
அச்சட்டிக்குத் தக்கபடி வாய்பொருந்தும் மற்றொரு 
சட்டியினால் மூடி , அதன் சந்து வாய்க்குச் சீலைமண் செய்து , 
அடுப்பின் மேலேற்றிக் கொதிக்க வைக்கவும் . 


ஒரே ஜாதியான விறகினால் எரிக்கவும் . சாலில் உள்ள 
ஜலம் 1 மரக்காலாக வற்றும் வரை எரித்து , சட்டியைக் கீழே 


197 


இறக்கி சீலைமண்ணைப் பிரித்து , கோழியை எடுது , நன்றாக 
ஆறவைத்து , உரலிலிட்டு நொறுங்க இடித்து வஸ்திரகாயஞ் 
செய்து ஒரு புதுக் கலசத்தில் பத்திரப்படுத்தவும் . 


இதில் ஒரு பிடியளவெடுத்துத் தினம் இருவேளை 
காலையிலும் மாலையிலும் உட்கொள்ளவும் . இவ்வாறு 5 
நாளைக்கு உபயோகிக்கவும் . 


பத்தியம் : 


தினந்தோறும் வெந்நீர்சாதம் மாத்திரமே சாப்பிடவும் . 
6 வது நாளன்று விளக்கெண்ணெய் தேய்த்துக்கொண்டு 
உசிலம் பொடியிட்டு வெந்நீரில் ஸ்நானஞ் செய்யவும் . 


மறுபத்தியம் 5 நாளும் பிடிக்கவும் . உப்பை வறுத்து 
உபயோகிக்கவும் . கிரந்திகள் தீரும் . 


153. கிரந்திக்குக் களிம்பு 


வெத்திலைநீ ரோர்கலத்தில் விட்டிரண்டு 

பணவெடையாய் வெண்சூதந்தான் 
உத்திரண்டுங் குழப்பிட்டுத்துருசியொரு 

பாக்களவாயுடன் கலந்து 
மத்திபசு வெண்ணெயுநாற் பாக்களவு 

கூட்டு செம்பால் மத்தனஞ்செய் 
தொத்தவுடனோர்சிமிழிலடைபுண்ணி 

லிடக்கிரந்தி யுலர்ந்துபோமே . 


206 


இ - ள் ) 


ஒருகல்வத்தில் வெற்றிலைச்சாறு விட்டு அதில் சுத்தி 
செய்த பாதரஸம் பணவெடை கூட்டி , நன்றாக 


1981 


அரைத்துக்கொள்ளவும் . மசிந்தபின் , சுத்திசெய்த துருசு 1 , 
பாக்களவும் , பசுவின் வெண்ணெய் 4 பாக்களவும் கூட்டிச் 
செம்பு பாத்திரத்தினால் மத்தித்து வைத்துக்கொள்ளவும் . 

க்களிம்பை ஒரு புதுத்துணியில் தடவிப் புண்களிலும் , 
கிரந்திகளின் மேலும் போடவும் . அவைகள் ஆறும் . 


குறிப்பு : 


72 நெ . சுவடியில் “ இக்களிம்பைப் புண்களிலிடத் 
தண்ணீர் வடியும் . மறுபடியும் போட அவை ஆறும் ” என்று 
காணப்படுகிறது . 


154. கிரந்திக்கு எண்ணெய் 


மாவிலுப்பை யொதிநெல்லி வேலழிஞ்சி 

விவையாறு வகையின் பட்டைப் 
பாவியரை வசம்புள்ளி வேம்பாடம் 

அதிமதுரம் பகர்ந்த நாலுஞ் 
சீவியரைத் திதையோர்சேரெண்ணெயிலுங் 

கூட்டிவடித் திடக்கிரந்தி 
யாவதெலாந் தீருமெனச்சரபோசி 

மகராசன் அரைந்ததாமே . 


267 


( இ - ள் ) 


மாம்பட்டை 
இலுப்பைப்பட்டை 
கருவேலம்பட்டை 


ஒதியம்பட்டை 
நெல்லிப்பட்டை 
அழிஞ்சில்பட்டை 


இவைகளைக் கல்லுரலிலிட்டிடித்து அம்மியின்மேல் 
வைத்து அரைத்து , இதனுடன் 


பூண்டு 

வசம்பு 
வேம்பாடம் பட்டை அதிமதுரம் 


199 


வைகளையும் 

சேர்த்து நன்றாக அரைத்து 
நல்லெண்ணெய் ஒரு சேருடனே கலந்து , அடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . இந்த எண்ணெயைக் 
கிரந்திகளுக்கு இடவும் . 


குறிப்பு : 


சரக்குகளை வகைக்கு 1 வராகனெடை எடுத்துக் 
கொள்ளவும் . 


155. கிரந்திக்குச் சேர்வை 


சுடுகாட்டிற் கனித்தவெள்ளெலும்புங்கா 

சுக்கட்டித் தூளாய்ச் செய்து 
எடுகறைப் பற்றினமண்வெட்டிதனி 

லிட்டு முத்தி னெண்ணெய்விட்டுத் 
தொடுசங்கு கொண்டிழைத்து வழித்துவை 

புண்ணளவிற்றுணிகிழித்து 
நடுவிட்டுப் போட்டிடவுங்காய்ந்துபோம் 

விரணங்கள் நலமுமாமே . 


268 


( இ - ள் } 


சுடுகாட்டில் தகனம் பண்ணின ( வெந்த ) எலும்பும் , 
காசுக்கட்டியும் சமனெடை எடுத்து , ஒரு துருபிடித்த 
மண்வெட்டியில் வைத்து , ஆமணக்கெண்ணெய் விட்டு ஒரு 
சங்கினால் இழைக்கவும் . பின்பு இதை வழித்து 
வைத்துக் கொண்டு , புண்ணின் அளவிற்குத் தக்கபடி ஒரு 
வெள்ளத்துணியில் தடவிப் புண்களில் போடவும் . 


அவை காய்ந்து போம் . கைகண்டது . 


2000 


156. கிரந்தி , புண் , புரைகளுக்கு 

வீரமெழுகு 


வீரமொரு நிட்சுமதை வாழைமூலந் 

துளையாக விட்டுக் கட்டி 
சேரவைத்து மொருசாம மெரித்திட்டோர் 

காசினெடை சீராவெண்ணெ 
யாறவொரு கல்வத்தி லரைப்பதிலு 

முக்கடுகு மதுவகைக்கு 
நேரவிருநிட்கமிட்டு மிளவறுப்பாய்த் 

தூளிடித்து நிகழ் சேலைக்கே. 


வடிக்கட்டி முன்மருந்திற் கலந்திட்டு 

மரைப்பதிகை வழித்துவைக்கும் 
படிசிமிழிலிடுகிரந்தி கொண்டவர்க்குக் 

கொடுப்பதொரு பயறுமட்டாய்க் 
கடிபுரைபுண் விரணமெல் லாந்தீரு 

மிந்த முறை கை கண்டுந்தான் 
குடிகாவற் பூண்ட செங்கோற் சரபோசி 

மகராசன் கொடுத்ததாமே . 


27 


( இ - ள் ) 


சுத்தி செய்த வீரம் 1 வராகனெடை ஒரே கட்டியாக 
எடுத்து , வாழைக்கிழங்கைத் துளைத்து அதனுள்ளே வைத்து 
(சாணிக்கவசம் செய்து காய்ந்தபின் ) அடுப்பிலிட்டு 
எரிக்கவும் . பின்பு அவ்வீரத்தை எடுத்துக்கல்வத்தில் வைத்துப் 
பகவின் வெண்ணெய் ஒரு காசெடை கூட்டி நன்றாக 
அரைக்கவும் . பின்பு இதனுடன் 


2 விராகனெடையும் 


சுக்கு 
திப்பிலி 
மிளகு 


201 


எடுத்துப் பொன் வறுவலாக வறுத்துச் சூரணித்து 
வஸ்திரகாயஞ் செய்து , மேலே சொல்லிய 
வீரவெண்ணெயுடன் கூட்டியொன்று சேரும்படி அரைத்து , 
ஒரு சிமிழில் பத்திரப்படுத்தவும் . இதில் ஒரு பயறளவு எடுத்து 
உள்ளுக்குக் கொடுக்கவும் . 


புண்கள் , புரைகள், விரணங்கள் முதலியவை தீரும் . 


கைகண்டது . 


157 , உடையா சிலந்தி , உடைந்த சிலந்தி 

முதலியவைகளுக்கு மருந்து 


ஆமணக்கினுட்பருப்பை மாதர்முலை 

யமுதத்தாலரைத்துக்கொண்டு 
ஊமத்தை பெரும்பசளைதுத்தியிலை 

யிவையொன்றி லூட்டிவாட்டித் 
தாமித்தை யுடையதாசிலந்திகளிற் 

போடுடைந்தாற் றண்டுளாயுங் 
காமமிகு வெற்றிலைகற் பூரவல்லி 

மென்றுமியக் காய்ந்துபோமே . 


271 


( இ - ள் ) 


ஆமணக்கெண்ணெயினுள்ளே யிருக்கும் பருப்பை 
வேண்டிய அளவு எடுத்துக் கல்வத்திலிட்டுத் தாய்ப்பால் 
விட்டரைத்து மெழுகாக்கி , ஊமத்தையிலோ அல்லது பெரும் 
பசளையிலையிலோ அல்லது துத்தியிலையிலோ ஓரே சீராகத் 
தடவி அனலில் வாட்டி உடையாத சிலந்திகளின் மீது 
போடவும் . அவை உடைந்துவிடும் . 


202 


வாய்ச்சிலந்திக்கு : 


வெற்றிலை , துளசி இலை , கற்பூரவல்லி இ 
முதலானவைகளை மென்று உமிழவும் . அவை தீரும் . 


15. சிலந்தியுடன் கூடிய வியாதிக்கு 

எண்ணெய் 


திலவெண்ணெயொருநாழி கருஞ்சீர 

முடனாடு தீண்டாப்பாளை 
மலகருநொச்சிசிறு சின்னியுஞ்சங் 

கங்குப்பி வகையொன்றுக்கு 
இலையொரு பிடிகூட்டித்துவைத்துச்சா 

றும் பிழிந்து மிதில் வேம்பாடல் 
கலபூதக்கரப்பான்செங் கதாரி 

யிவை மூன்றுங் காணுந்தோலே . 


272 


பொடி செய்தும் போட்டெரித்துப் பதத்தில் வடித் 

துச்சிலந்திப் புண்ணுக்கெல்லாங் 
கொடிவேலிவேரரைத்தோ ரெலுமிச்சங் 

காயளவு கோவின்பாலும் 
படிநாழியிற்கரைத்துக் காய்ச்சியுறைக் 

குத்துகடை பட்டவெண்ணெய் 
துடிகோவை யினலப்பூசிப் புண்ணிலிட 

விரணங்கள் சுகமாய்ப்போமே . 273 


( இ - ள் ) 


சுத்தமான எள்ளெண்ணெய் 
கருஞ்சீரகம் 
ஆடுதீண்டாப்பாளையிலை 


படியுடன் 
1 பிடி 
1 பிடி 


203 


கருநொச்சியிலை 
சிறுசின்னி 
சங்கங்குப்பி 


1 பிடி 
1 பிடி 
1 பிடி 


இவைகளைக் கல்லுரலிலிட்டு இடித்துப் பிழிந்த 
சாற்றைக் கலந்து , இதனுடன் 


வேம்பாடம்பட்டை 
பூதகரப்பான்பட்டை 
செங்கதாரிப்பட்டை 


இவைகளை வகைக்கு { 1 வராகனெடை ) வீதமெடுத்துப் 
பொடி செய்து போட்டு , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பதத்தில் இறக்கவும் . 


சிலந்திப் புண்களுக்குப் போடக் குணமாகும் . 


பச்சையான கொடிவேலிவேரை ஒரு எலுமிச்சை 
யளவெடுத்துக் கைபடாமலரைத்து 1 படி பசுவின் பாலில் 
குழப்பி , அடுப்பின் மேல் வைத்துக் காய்ச்சிப் பிறை குத்தவும் . 
மறுநாளிதைக் கடைந்து வெண்ணெயை யெடுத்துக் 
கோவையிலையில் தடவிப் புண்களிலிட அவைகள் ஆறும் . 


159.செவ்வாப்புக்கு மருந்து 


பாலருக்குச் செவ்வாப்புக் கட்டிகண்டாற் 

றுத்தியிலை பருத்திதானுஞ் 
சீலெண்ணெயிற்மிசைந்திடுபருதி 

முன்னர்வைத்துச் சிறங்கிற் பூசு 
ஆலமுண்டோன் வேமிபிளில் வேரிடித்து முத் 

தெண்ணெயிலு மதைப் பிசைந்து 
காலவெயில் வைத்துள்ளுங்கொள் மேலுமிடச் 

செவ்வாப்புக் காய்ந்து போமே . 274 


204 


( இ - ள் ) 


சிறு குழந்தைகளுக்குச் செவ்வாப்புக் கட்டிகள் 
உண்டானாலதற்கு மருந்து 


பருத்தி யிலையும் 
துத்தியிலையும் 


வகைக்கு ( 1 பிடி ) எடுத்து 

அரைத்து 
வேப்பெண்ணெயுடனே ( 1 சேர் ) குழப்பி வைத்துச் சூரிய 
புடமிடவும் . இந்த எண்ணெயைச் சிறங்குகளில் பூசவும் . 


சிவனார்வேம்பு வேரைக் கல்லுரலிலிட்டு இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து கொண்டு ஆமணக்கெண்ணெயுடன் 
குழப்பி வெய்யிலில் வைக்கவும் . இதனை உள்ளுக்குக் 
( காசெடை ) கொடுத்து மேலுக்கும் போடவும் . 
குணமுண்டாகும் . 


160. செவ்வாப்புக்கு 


மணிக்குட்டித் தக்காளியுஞ்சாறு 

நாயுருவி வளர்ந்த வேரும் 
அணித்தரைத்ததைப்பூசத் தீருமிதைக் 

கொதிப்பித்துள்ளருந்தக்கட்டி 
பிணிதீருங் கிளுமூக்குக் கிழங்குநன் 

னாரியின்வேர் பிரனரைத்துப் 
பணித்தெண்ணெயிற் குழப்பிக் காலையிலும் 

விழுங்கப்போம் படுசெவ்வாப்பே . 275 


( இ - ள் ) 


மணிக்குட்டித் தக்காளிச் சாற்றினால் நாயுருவி வேரை , 
அம்மியின் மேல் வைத்து நன்றாக அரைத்துச் செவ்வாப்புக் 


2051 


கட்டிகளின்மேல் பூசவும் . இதையே வைத்து உள்ளுக்குக் 
கொடுக்கவும் . செவ்வாப்புக்கட்டிகள் தீரும் . 

நன்னாரிவேர் 

கிளிமூக்குக் கிழங்கு 
இவ்விரண்டையும் சமனெடை எடுத்து அம்மியின் 
மேல் வைத்துத் தண்ணீர்விட்டு நன்றாக அரைத்து 
நல்லெண்ணெயுடன் குழப்பித் தினம் காலைவேளைகளில் 
சாப்பிடவும் . செவ்வாப்புக் கட்டிகள் தீரும் . 
குறிப்பு : 
கிளிமூக்கன் - கற்றூழை . 

161. படுவனுக்கு மருந்து 
படுவனுக்கானபுளி நரளையி 

னிற்கிழங்கைப் பரித்தெடுத்தும் 
அடுபுளிரசத்தாலரை கரண்டியுட் 

கொதிப்பித்து மதனிற்கட்டப் 
படுமொரு வருடத்தி னாறுமதி 

சிலகட்டும் படுவன்றிருந் 
தொடும்படி பத்து முறை கட்டிடவு 

மாறிப்புண்சுகமாய்ப் போமே . 


276 


இ- ள் ) 

புதிய புளி 
புளிநரளைக்கிழங்குச் சாறு 

இவ்விரண்டையும் ஒரு இரும்புக் கரண்டியிலிட்டு 
அடுப்பில் வைத்துக் கொதிக்க வைக்கவும் . இறுகிய பின்பு 
இதைப் படுவனில் மேல்வைத்துக் கட்டவும் . 


ஒருவருடஞ் சென்றதோ , ஆறுமாதமானபடுவன்களோ 
வெகு சீக்கிரத்தில் ஆறும் . இவ்வாறு பத்து முறைகள் 
கட்டவும் . 


162. குடற்படுவனுக்கு மருந்து 


பன்னிரண்டு கிராம்புதிப் பிலியளவப் 

படியாம்பருத்திக்கொட்டை 
யினிற்பருப்பாவாரம்பூ வகைக்கொரு 

நிட்கமிட்டு மிதையுழக்குத் 
தனிநீரை வார்மருந்து தீயாம் 

வவியரைத்துத் தான் குடிக்க 
நனிகுடற் படுவன் போமிம்முறைச் 

சரபேந்திரனவின்றதாமே . 


277 


ள் ) 


கிராம்பு 

12 வராகனெடை 
திப்பிலி 

12 வராகனெடை 
பருத்திக்கொட்டைப்பருப்பு 1 
ஆவாரம்பூ 

1 


. 


வைகளை அம்மியின் மேல் வைத்து , ஒரு உழக்குத் 
தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து ஒரு சட்டியிலிட்டு 
அடுப்பின் மேலேற்றி மருந்து தீய்ந்துவிடாமல் கிண்டி 
வரவும் . இதை இறுகிய பதத்திலிறக்கி உட்கொள்ளவும் . 


குடல்படுவன் தீரும் . கைகண்டது . 


163. படுவன் , பருவிற்கு மருந்த 


கொடிவேலி குளப்பாலை நீலியிது 

மூன்றதின் வேர் கொடு சமந்தான் 
இடுபாக மாயரைத்துக் கொதிபாலிற் 

கலந்துள்ளே யீயமுன்வேர 


207 


நோயெமன் கூட்டியரைத் திருநாழி 

கொச்சையின்பாற்றுனைகரைத்து 
விமேரி யசனஞ்செய்துப்படுவன் 

முத்தினத்தில் விழலாய்ப்போமே . 


278 


கொடிவேலி வேர்ப்பட்டை 
குளப்பாலை வேர் 


இம்மூன்றையும் சமனெடை எடுத்து , அம்மியின் மேல் 
வைத்தலரத்தும் சூடான பசுவின் பாலுடனே குழப்பியும் 
கொள்ளவும் . 


முன்கென்ன 


வேர்களை அரைத்த 

விழுதை 
பட்டுப்பு ! படியுடன் கலந்து , அதில் அரிசி போட்டுச் 
காகம் கரைத்துச் சாப்பிடவும் . மூன்று தினங்களுள் படுவன் 


164. பரு , படுவன்களுக்கு எண்ணெய் 


இருப்பையிலைப் பட்டைகுன்றி யிலை செருப் 

1.டி.யாரைத்தி லுப்பெண்ணெய்க்குள் 
கலக்கி வைத்தெரியிட்டுப் பருப்படுவன் 

ரன்னிலிடக் காய்ந்து போகும் 
குலப்பசு வெண்ணெயிலுங் குன்றியிலை 

தானரைத்துக்குழைத்த புண்வா 
யிலுக்குமிடமாறிப்போ மதிவிடையங் 

காடியினி லிழைத்துட்கொள்ளே. 


இலங்பைப்பட்டை 
இலுப்பையிலை 


குன்றிமணியிலை 
செருப்படை 


208 


இவைகளைச் சமனெடுத்து அம்மியின்மேல் வைத்து 
நன்றாக அரைத்து இலுப்பெண்ணெயில் குழப்பி 
அடுப்பின் மேல் ஏற்றி எரித்துப் பதத்தில் இறக்கிப் பரு , 
படுவன் முதலியவைகளுக்கு இடவும் . அவை காய்ந்து 
போகும் . 


குன்றிமணி இலையைப் பசுவின் வெண்ணெயுடன் 
கூட்டிக் களிம்பாகச் செய்து புண்களிலிடவும் . 


அதிவிடையத்தைக் காடியுடனரைத்துக் குடிக்கவும் . 
படுவன் தீரும் . 


கடைசியாக எழுதப்பட்ட முறை" குடல் படுவனுக்கு " 
என்று 72 நெ . சுவடியில் காணப்படுகிறது . 


165. பருப்படுவனுக்கு மருந்து 


நரிமலமிளகுந்தூட்செய் துகுப்பை 

மேனிரசந்தனில் கலந்து 
சிரந்தடவப் பொற்கண்ணி வேரழிஞ்சில் 

வேரரைத்துத் தேணுநெய்யிற் 
கரந்திடு புண்முகந்திற்றலையிலும் 

வைத்திடவுங் கசந்த வேம்பின் 
முரிகொழுந் தெலுமிச்சங்காயளவா 

யரைத்திட்டு மோரிற்கொள்ளே . 


280 


இ- ள் ) 


நரிவிட்டை ( காய்ந்தது ) 
மிளகு 


இவ்விரண்டையுஞ் சமனெடுத்துச் சூரணித்துக் குப்பை 
மேனிச்சாறு விட்டு நன்றாக அரைத்துத் தலையில் தேய்த்துக் 
கொண்டு ஸ்நானஞ் செய்யவும் . 


209 


பொன்னாங்காணிவேர் 
அழிஞ்சில் வேர் 


வைகளை அம்மியின் மேல் வைத்து அரைத்துத் 
தேனிலோ அல்லது நெய்யிலோ குழைத்துப் படுவன் 
புண்ணின் மேல் தடவவும் . இதையே தலையிலும் 
தடவிக்கொள்ளவும் . 


வேப்பங்கொழுந்து ஒரு எலுமிச்சை அளவு எடுத்து 
நன்றாக அரைத்துப் பசுவின் 

மோரில் குழப்பி 
உட்கொள்ளவும் . பரு , படுவன்கள் தீரும் . 


186. குஷ்டத்திற்கு மருந்து 


வேம்பதின் மேற் புல்லுருவி நாகரமுங் 

கடுக்காயு மிகுநெல்லிமுள்ளிச் 
சாம்புகளிப்பாக்குடனுந்தான்றிக்கா 

யிவையிட்டுந்தணலிற்காய்ச்சிக் 
கூம்புழக்குச் சாறுமாவெண்ணெயெள்ளி 

னெண்ணெயுடன் குடிக்கத்தீரும் 
பாம்புமுடி மேற்சுமக்கும் பராபரிக்கும் 

சரபேந்திரன் பகர்ந்ததாமே , 


281 


இ - ள் ) 


வேப்பமரத்தின் மேலுள்ள புல்லருவி 
சுக்கு 
நெல்லிமுள்ளி 
களிப்பாக்கு 
தான்றிக்காய்த தோல் 


விரணம் 14 


210 


இவைகளைக் கல்லுரலிலிட்டிடித்து ஒரு பாத்திரத்தி 
லிட்டு 16 மடங்கு சுத்த ஜலம் விட்டு ஒரு உழக்காகும் வரைக் 
காய்ச்சவும் . இக்கஷாயத்தை இறுத்து இதனுடன் 
( சுண்டைக்காயளவு ) பசுவின் வெண்ணெயும் , 
நல்லெண்ணெயும் ( 2 ஸ்பூன் ) சேர்த்துக் குடிக்கவும் . குஷ்டம் 
தீரும் . 


167. குட்டத்திற்கு மற்றொரு மருந்து 


நாகமெனுந்தாளியின் வேர் நிழலுலர்த் 

திப்பொடி செய் நலமாய்த்தானும் 
பாகமிதிற் சாரணையின் கிழங்கின்றூ 

ளது கூட்டிப் பசுவி நீரில் 
ஆகவிட்டு மண்டலமுங் குடித்திட்டாற் 

குட்டமெல்லா மாறிக்காய்ந்து 
போகவிது கையில் வந்த முறையாகச் 

சரபேந்திரன் புகன்றதாமே . 


22 


( இ - ள் ) 


நாகதாளிவேரைக் 

கொண்டு வந்து சிறுசிறு 
துண்டுகளாக்கி , 

நிழலில் உலர்த்திக்கொண்டு , 
கல்லுரலிலிட்டு இடித்து , வஸ்திரகாயம் செய்துகொண்டு , 
அதற்குச் சமனெடை சாரணைவேர்ச் சூரணம் போட்டு ஒன்று 
கலந்து கொள்ளவும் . இதில் ஒரு குத்தளவெடுத்துப் பசுவின் 
மூத்திரத்துடன் 40 நாட்கள் உட்கொள்ளவும் . குஷ்ட ரோகந் 
தீரும் . 


குறிப்பு : 


சாரணை - வெள்ளைச்சாரணை . 


211 


168. குஷ்டம் முதலானதற்கு மருந்து 


புலிதுடக்கி வேர்ப்பட்டைதனையுலர்த் 

திடிதூளிற் புகலுங்கோட்டம் 
நிலவேம்பு முக்கடுகு மஞ்சளுடன் 

றிரிபலையும் நேர்பொடித்துக் 
கலந்திட்டு வேம்பினெய்யில் விழுங்கிடொரு 

மண்டலந்தான் கருத்த குட்டம் 
புலர்ந்த செங்குட்டமுதற் றீருமெனச் 
சரபேந்திரன் புகன்றதாமே . 

283 


( இ - ள் ) 


இண்டம் வேர்ப்பட்டையைக் கொண்டுவந்து நிழலில் 
உலர்த்திக் கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து , அதனுடன் 


கோஷ்டம் 

நிலவேம்பு 
சுக்கு 

திப்பிலி 

மஞ்சள் 
கடுக்காய்த்தோல் நெல்லிவற்றல் 
தான்றிக்காய்த்தோல் 


மிளகு 


வைகளைச் சமனெடை எடுத்துக் கூடப் போட்டு 
டித்து வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . இதில் மூவிரல் 
கொள்ளுமளவு எடுத்து வேப்பெண்ணெயுடன் குழைத்து 
விழுங்கவும் . 40 நாட்களுக்குள் 


கருங்குஷ்டம் 


செங்குஷ்டம் 


முதலான ரோகங்கள் தீரும் . 


212 


169. பதினெண்குஷ்டத்திற்கும் மருந்து 


இலவமதின் வேருடன்றோற் கரில்பழஞ் 

சோடுசுட்டு மிவைதூளாக்கி 
நல்லவெள்ளு முன்னருந்திப் பின்னையிந்தப் 

பொடிதன்னை நற்றேன்றன்னிற் 
புல்லிடவுங் குழைத்துள்ளே விழுங்கிடப் 

பதினெட்டுப் புண்ணாங் குட்டஞ் 
சொல்லவெருவியும் போகு மிம்முறையைச் 

சரபேந்திரன் சொன்னதாமே . 


284 


இ- ள் ) 


இலவம்வேர்ப்பட்டை 


மிளகு 


இவ்விரண்டையுஞ் சமனெடை எடுத்துக் கல்லுரலில் 
இட்டிடித்து வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . நோயாளி 
முதலில் எள்ளை வாயில் போட்டுக்கொண்டு மென்று 
தின்றபின் , மேலே சொன்ன பொடியில் மூவிரல் 
கொள்ளுமளவெடுத்துத் தேனில் குழைத்து விழுங்கவும் . 


18 வகைக் குஷ்டங்களுந் தீரும் . சுகமுண்டாகும் . 


170. வெள்ளை, கறுப்பு, செங்குஷ்டங்களுக்கு 

மருந்து 


காரெள்ளெண் ணெயாநானாழி பெருமுட்டிச் 

சிறுகுறிஞ்சாகாணீர்ப்பூலா 
வேர்வகைக்குச் சாறுழக்காய் சேங்கொட்டை 

நூற்றிருபானொக்கக்கூட்டி 


213 


நீரெரித்துக் காய்ந்துவற்றி நானாழி 

யாகவடி நின்றெண்ணெய்க்குள் 
சேரிரதங்கழஞ்சிருபான் கூட்டியுட்கொள் 

குட்டமெலாந் திருந்தானே . 


285 


( இ - ள் ) 


சுத்தமான நல்லெண்ணெய் 
பேராமுட்டி 
நீர்ப்பூலா 


4 படி 
சிறுகுறிஞ்சா 


வைகளின் சாறுகள்தனித்தனியே ஒரு உழக்கு 


சுத்தி செய்த சேராங்கொட்டை 120 எண்ணிக்கையில் 


முதலியவைகள் ஒன்று கலந்து ஒரு பாத்திரத்திலிட்டு 
அடுப்பின் மேலேற்றிச் சாறுகள் வற்றும்வரை எரிக்கவும் . 
பின்பு , எண்ணெயை வடித்துச் சுத்தி செய்த பாதரஸம் 21 
பலத்தை அதனுடனே போட்டுக் குழைத்து , வேளைக்கு , ( I 
துளிகள் ) வீதம் ( பசுவின் பாலுடன் ) உட்கொள்ளவும் . 


குஷ்டங்கள் தீரும் . 


171. சொறி , குஷ்டம் , கடிகளுக்கு மருந்து 


பாவட்டையிலைச்சாறு முரிகாய்ச்சி 

யுழக்காக்கிப் பருகத்தீரும் 
மேவுமுத்த மாகாளி வேர்பசும்பா 

லிற்குடிக்க விடஞ்சிறங்கும் 
பாவுசொறிகுட்டமுதற் கிரந்தி குட்டம் 

போங்கரிப்பான் பார்சமூந் 
தூவுலர்த்தி யிடிதூளை யெண்ணெய் வெய்யி 

லுண்ணுகுட்டஞ் சொறிகள்போமே . 286 


214 


( இ - ள் ) 


பாவட்டையிலைச்சாறு 


1/2 படி 


யெடுத்து அடுப்பின் மேலேற்றி ஒரு உழக்காகும் வரை 
காய்ச்சிப் பருகவும் . 


மாகாளி வேரைப் பசுவின் பால் விட்டரைத்துக் 
குழப்பிப் பருக விஷகடிகள் , சிறங்குகள், கிரந்திகள் 
குஷ்டங்கள் முதலியவை தீரும் . 


கரிசலாங்கண்ணியைச் 

சமமூல 

லமாக எடுத்து , 
நிழலிலுலர்த்தலாக , உலர்த்திக் கல்லுரலிலிட்டு இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்துகொண்டு , வேளைக்கு முவிரல் 
கொள்ளுமளவு எடுத்து நெய்யும் , நல்லெண்ணெயும் விட்டுக் 
குழைத்துச் சாப்பிடவும் . 


குஷ்டங்கள் , சொறிகள் முதலானவைகள் தீரும் . 


172. சொறி , குஷ்டம் தீர மருந்து 


சொறிகுட்டம் போமெருக்கின் பழுப்பின்சா 

றொருபடியிற் சொல்லுங்கள்ளி 
யெரிவெதுப்பிடுநீருஞ்சங்கிலைநீர் 

மாகாளியிவையொன்றுக்கும் 
விரியுழக் காயிதெலாங் கூட்டியெண்ணெய் 

எரித்திட்டு மேலிற்பூசக் 
கரியகுட்டஞ் செங்குட்டந் தீருமென்று 

சரபேந்திரன் (பணித்ததாமே . 


287 


இ - ள் ) 


எருக்கம்பழச்சாறு 

1 படி 
இலைக்கள்ளியை வெதுப்பிப் 
பிழிந்த சாறு 


ஒரு உழக்கு 


215 


ஒரு உழக்கு 


சங்கிலைச்சாறு 
மாகாளிக்கிழங்கின் சாறு 
நல்லெண்ணெய் 


படி 


வைகளை ஒன்று கலந்து , அடுப்பின் மேலேற்றி 
எரித்துப் பதத்திலிறக்கவும் . இந்த எண்ணெயைக் 
கருங்குஷ்டம் , செங்குஷ்டம் , முதலியவைகளுக்கு மேலே 
பூசவும் . அவைகள் தீரும் . 


173. குஷ்டத்திற்கு மருந்து 


கருஞ்சீரந்தகரைவிற் றெருக்கின்வேர்ப் 

பட்டை கெந்தகங்கார்போகத் 
தரிசிபேயத்தியின்றோல் மூலமுமா 

விரம்பட்டை தன்னில் வேரும் 
பருங்கொடி வேலியின்வேர்காவிளைவிற் 

றிவையெல்லாம் படுந்தூட்செய்து 
கரியாலங்கன்றதின்சாறிட்டரைத்துஞ் 

சுண்டாங்கிக்களவு செய்தே . 


288 


செய்துநிழலுலர்த்தியொரு சுண்டாங்கி 

தனைக்கொச்சைத் தீம்பாலிட்டு 
நொய்தரைத்து முட்குடிக்க மூன்றுமதி 

புளியுப்பு நோக்கம்விட்டு 
மெய்மருந்து கொண்டபத்தா நாளிலந்த 

வெள்ளையின் மேல் விரணங்கண்டு 
எய்துநிறம் பழஞ்சோறுண் பாலுஞ்சோ 

றிட்டுண்டு மிருக்கலாமே . 


289 


( இ - ள் ) 


கருஞ்சீரகம் 
எருக்கம் வேர்ப்பட்டை 


தகரைவிதை 
நெல்லிக்கெந்தகம் 


216 


கார்போகரிசி 
பேயத்திவேர் 
ஆவாரம்பட்டை 
காய்வேளைவிதை 


பேயத்திப்பட்டை 
ஆவாரம்வேர் 
கொடிவேலிவேர் 


இவைகளைச் சமனெடுத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து , 
வஸ்திரகாயஞ்செய்து , கரிசலாங்கண்ணிச்சாறு விட்டு , 
நன்றாக அரைத்துச் சுண்டைக்காயளவுள்ள மாத்திரைகளாகச் 
செய்து நிழலில் உலர்த்திக்கொள்ளவும் . 


தினம் ஒரு வேளை ஒரு மாத்திரை வீதம் வெள்ளாட்டுப் 
பாலுடன் அரைத்துப் பருகவும் . மூன்று மாதங்களுக்கு உப்பு , 
புளிப்பு முதலிய சுவைகளுள்ள பதார்த்தங்களை நீர்கி 
விடவும் . 10 நாட்களில் வெள்ளைக் குஷ்டமிருக்கு 
மிடங்களில் விரணங்களுண்டாகி ஆறிவிடும் . பழையமுதும் 
பாலுஞ்சோறும் நிரம்ப உட்கொள்ளவும் . அவை தீரும் . 


174.பதினெட்டு குட்டத்திற்கும் மருந்து 


சிவன் வேம்பு மழிஞ்சிவே ராணாவே 

ரெருக்கின் வேர் செம்முள்ளிதான் 
நல்மாவிலங்கதின்றோற் காஞ்சிரைவிற் 

றப்பட்டை நற்புங்கின்றோற் 
புவிவிளாந்தோனிம்பத் தோல் பிரண்டை 

வெள்ளறுகு பொருவேர்தானும் 
பலவுய்ய கொண்டநீர் வெட்டிமுத்துக் 

கான்குறிஞ்சாப்படும்பேய்ப்பீர்க்கே . 290 


பீசமுடன் பாலொடுவி கொடிவேலி 

யகிற்பட்டை பெருநொச்சிவேர் 
மாசதுரக்கள்ளியின்வேர் வனக்கொட்டை 

மிளகறணை வண்டுகொல்லி 


217 


நேசமுறும் பட்டைகட்டுக் கொடிமூலம் 

கழல்வித்து நிலத்துவாகைப் 
பேசிவைக டயிலஞ்செய் நெல்லெடையுட் 

கொள்மேலும் பிரளப்பூசே. 


291 


( இ - ள் ) 


சிவனார் வேம்பு 
ஆவாரைவேர் 
செம்முள்ளி 
எட்டிக்கொட்டை 
புங்கம்பட்டை 
வேப்பம்பட்டை 
வெள்ளறுகு 
நீரடிமுத்து 
பேய்ப்பீர்க்கம்விதை 
கொடிவேலிவேர் 
நொச்சிவேர் 
காட்டாமணக்கம்வேர் 
வண்டு கொல்லிப்பட்டை 
கழற்சிக்காய் 


அழிஞ்சில்வேர் 
எருக்கம்வேர் 
மாவலிங்கப்பட்டை 
எட்டிப்பட்டை 
விளாம்பட்டை 
பிரண்டை 
கொய்யாவின்வேர் 
காட்டுக்குறிஞ்சான் 
கொடிப்பாலை 
அகில்பட்டை 
சதுரக்கள்ளிவேர் 
மிளகறணை 
சுட்டுக்கொடிவேர் 
நிலவாகைப்பட்டை 


இவைகளைவகைக்கு 1 வராகனெடை எடுத்து நன்றாக 
இடித்து அம்மியின்மேல் வைத்துத் தணணீர்விட்டு நன்கு 
அரைத்து , நல்லெண்ணெயுடன் 93 சேர் ) குழப்பி , அடுப்பின் 
மேலேற்றிப் பதத்தில் இறக்கவும் . 


இத்தைலத்தில் 

நெல்லெடை 

எடுத்து 
( வெற்றிலையில் வைத்து ) உள்ளே உட்கொள்ளவும் . 
இதையே மேலுக்கும் பூசவும் . 


குஷ்டங்கள் சீராகும் . கைகண்டது . 


218 


குறிப்பு 


இந்த எண்ணெயை ஒரு ஸ்பூன் முதல் 2 ஸ்பூன் 
வரையிலும் கொடுக்கலாம் . 


175. வயிறு , வாய் நாற்றத்திற்குக் குடிநீர் 


செம்பரத்த யிலையாடாதோடையிலை 

சீந்திலிலை சீராவின்பால் 
உம்பவரக் கடாயஞ்செய்திலுப்பைப்பூ 

மட்டியரைத்துடன் கரைத்து 
நம்பசுவின் நெய்யுமிட்டு முட்குடிக்க 

வேப்பிரத்த நாற்ரம் போகுந் 
தம்பசும்பாலுடன்பற்பாடகமுமரைத் 

துடன்குடி நாற்றங்கள்போமே . 


292 


இ- ள் ) 


செம்பரத்தையிலை 
சீந்தில் கொடியின் இலை 


ஆடாதோடாயிலை 


இவைகளை வகைக்கு ( 1 கொட்டைப் பாக்களவு ) 
எடுத்து நன்றாக அரைத்துப் பசுவின் பாலுடனே ( 1 சேர் ) 
குழப்பி அடுப்பின் மேல் ஏற்றிக் கொதிக்கவைத்து , 
அதனுடன் இலுப்பைப்பூ, அதிமதுரம் , இவ்விரண்டையும் 
( வராகனெடை ) எடுத்து , அரைத்து அப்பாலுடனே குழப்பி 
உட்கொள்ளவும் . 


வாயிலிருந்து இரத்தம் வடிதல் , வாய் நாற்றம் 
முதலியவை தீரும் . 


உஷ்ணமும் வெட்கையும் தணியும் . 


219 


176. வயிற்றுட் சீழ் , புரை , புழுவுக்கு 


ஓமமொரு கழஞ்சிந்து காற்கழஞ்சு 

திப்பிலியு மொத்த சுக்கும் 
ஏமமொரு வகைகழஞ்சாய்க் கொடுக்காயின் 

புளிதானு மிருகழஞ்சு 
நேமமிளநீரைவிட்டு மரைத்திட்ட 

விழுதிள நீரிற்கொள்ளத் 
தாமமட்டிச்சீழ்புரைபுண்டீருமுறை 

சரபேந்திரன் றந்ததாமே , 


இ- ள் ) 


40 குன்றியெடை 
10 


>> 


ஓமம் 
இந்துப்பு 
திப்பிலி 
சுக்கு 
கொடுக்காப்புளி 


2/2 வராகனெடை 


வைகளைச் சுத்தமான அம்மியின் மேல் வைத்து , 
இளநீரை விட்டு நேக அரைத்து அதிலேயே கலக்கிச் 
சாப்பிடவும் . 


வயிற்றிலுள்ள சீழ் , புண்கள் , புரைகள் , முதலானவை 
தீரும் . 


177. ஒடுவுக்கு எண்ணெய் 


கொடிவேலி மூக்கரட்டை முன்னைசத்திச் 

சாறணைவேர் கோடசாலை 
கொடுசாற ணைக்கிழங்குங் குழிமீட்டா 

னன்னாரி குதிரைவாலி 


220 


தொடுஞ்சிறு புள்ளடிவன் னெற்றுடனு 

முத்தெருக்கஞ் சொல்லுவேரும் 
மொடுவசம் புள்ளியரைத் தெண்ணெய்வடித் 

திடுநக்க வொடுவும் போமே . 


294 


இ - ள் ) 


கொடிவேலிவேர் 
முன்னைவேர் 
கோடகசாலை 


நத்தைச்சூரிவேர் 
முதியார் கூந்தல் 
நத்தைச்சூரிவிதை 
வசம்பு 


மூக்கரட்டை 
சத்திச்சாறணைவேர் 
வெள்ளைச்சாறணைக் 

கிழங்கு 
நன்னாரிவேர் 
சிறுபுள்ளடி 
முத்தெருக்கஞ்செவி 
பூண்டு 


இவைகளை வனகக்கு { 1 வராகனெடை ) எடுத்து 
அம்மியின் மேல்வைத்து நன்றாக அரைத்து நல்லெண்ணெய் 
(1/2 சேருடன் ) குழப்பி , அடுப்பின் மேல் ஏற்றிப் பதமாக 
வடித்து இறக்கவும் . இதிலொரு காசளவு எடுத்துப் 
{ பாலுடனே ) நக்கிவர ஓடுவிப்புருதி தீரும் . 


குறிப்பு : 


72 நெ . சுவடியில் " சிறுபாம்பு கடியுந் தீரும் " என்று 
காணப்படுகிறது . 


178. ஓடுவுக்கெண்ணெய் 


சொறித்தவளையைச் சுட்டுப் பொடி செய்து 

மெண்ணெயிலே தூவிக்காய்ச்சி 
இறக்கொடு விடத்தீரு மாட்டுப்பற் 

சுட்டபொடி யெண்ணெய்தன்னில் 


221 


விரிக்குழைத் தொடுவிட்டாற் றீரும்வன் 

னெற்றுமுன்னை வேர்வெள்ளுள்ளி 
கரிவசம்புங் குழிமீட்டான் சிறுபுள்ளடி 

யெண்ணெய்வடித் தொடுவிற் பூசே. 295 


( இ - ள் ) 


சொறித்தவளையைப் பிடித்து , அடுப்பிலிட்டுக் 
கறுக்கித் தூள் செய்து நல்லெண்ணெயுடன் தூவி 
அடுப்பின்மேல் வைத்துக்காய்ச்சிப் பத்துவத்தில் இறக்கவும் . 


இதை ஒடுவிகளுக்குப் போடவும் . அவை தீரும் . 


மாட்டுப்பற்களை , வரளிகளுக்கிடையில் சொருகிக் 
கொளுத்திவிடவும் . அது பொரபொரப்பாகும் . இதைத் 
தூள் செய்து நல்லெண்ணெயுடன் குழைத்து 
ஓடுவிகளின் மேல் பூசவும் . 
நத்தைச்சூரி வேர் 

முன்னைவேர் 
வெள்ளைப்பூண்டு 

வசம்பு 
நத்தைச்சூரிவிதை 

சிறுபுள்ளடி 


இவைகளனச் சமனெடை (1 வராகனெடை ) எடுத்துத் 
தண்ணீர் விட்டரைத்து அதை நல்லெண்ணெயுடன் ( 1 சேர் ) 
குழப்பியடுப்பின் மேலேற்றிப் பக்குவமாக்கி இறக்கவும் . 


இதை ஒடுவிகளுக்கிடவும் 


179. ஒடுவிக்கு எண்ணெய் 


சேவகனார் மூலமெண்ணெய் நெய்சமனாய்க் 

குளவிந்தஞ் சேருமஞ்சள் 
தூவுகுக்கு லுப்பொடியுங் கூட்டியெரித் 

தொடுவிட்டாற்துலைந்து போகும் 


222 


பாவனையாபொட்டியிலை முலைப்பாலிட் 

டரைத்திட்டுப் பார்குழைத்து 
மேவுமொடு தனைக்கிட்டாற் றீந்துவிடு 

மிம்முறையை விரும்பிச்செய்யே . 


நல்லெண்ணெயும் , தெய்யும் வகைக்கு ( சேர் ) எடுத்து 
ஒன்று கலந்து அதனுடன் 

ன் 


சேவகனார் பூண்டின் வேர் (சிறுபுள்ளடிவேர்) 
குளவிந்த மஞ்சள் 
( கறி ) மஞ்சள் 


வைகளை வகைக்கு ( பலம் ) வீதமெடுத்துத் 
தண்ணீர் விட்டு அரைத்துத் குழப்பிக்கொள்ளவும் . 
இதையடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதமானவுடன், 
வெள்ளைக் குங்கிலியத்தூள் { / 2 பலத்தைப் போட்டு , 
வடிக்கவும் . 


இந்த , மருந்தை ஒடுவிகளுக்கு மேலே பூசவும் . அவை 
குணமாகும் . 


(2 ) 

ஆடையொட்டி இலையை வேண்டிய 
அளவெடுத்து முலைப்பால்விட்டு அரைத்து ஒடுவியின்மீது 
பூசவும் . அவை குணமாகும் . 


180. அக்கிரோகத்திற்கு மருந்து 


மிதிபாகலிலைதன்னையரைத்தாவின் 

வெண்ணெயிட்டு மேற்குழைத்துப் 
பதியக்கிதனிற் பூசத் தீர்ந்துவிடு 

முருங்கைவேர்ப்பட்டைதன்னை 


223 


யதியதைத் தொட்டடையும் பசுவெண்ணெ 

யிட்டு மத்தித் தக்கிமுச 
நிதிவெண்ணெய் பசளையரைத்துடனிட்டால் 

அக்கியெலாம் நீங்கிப்போமே . 297 


( இ - ள் ) 


மிதிபாகல் இலையை அம்மியின்மேல் வைத்து நேக 
அரைத்துப் பசுவின் 

வெண்ணெயுடன் குழைத்து 
அக்கியின்மேல் பூசவும் . 


முருங்கை 

வேர்ப்பட்டையும் , ஒட்டடையும் 
சமமெடுத்து , தண்ணீர்விட்டு நன்றாக அரைத்துப் 
பசுவெண்ணெயுடன் குழைத்துப் போட அக்கிகள் தீரும் . 


பசலையிலையைப் பசலின் 

வெண்ணெயுடன் 
அரைத்துப் பூசவும் . அக்கிகளெல்லாம் நீங்கும் . 


181. வாய்ப்புத்துக்கு மருந்து 


வசம்புள்ளி நாகரமுஞ்சமன் கொண்டு 

மூன்றுக்கு மட்டாய்த்தானே 
இசைசிற்றாமணக்கின் வேர்ப்பட்டையுடன் 

நறுக்கிட்டு மெழுவாய்ப் புற்றின் 
அசையாம லன்றாடங் கட்டிவைத்துத் 

தீர்ந்தும்போமதற்கின்னங்கேழ் 
கசக்கும் பேய்க்கரும்பினீர் சீனமிட்டுக் 

கொப்பளித்தாற் காய்ந்து போமே . 


208 


( இ - ள் ) 


வெள்ளைப்பூண்டு 


வசம்பு 
சுக்கு 


224 


இம்மூன்றையும் சமனெடை எடுத்து , இதற்குச் 
சரி எடை சித்தாமணக்கம் வேர்ப்பட்டையும் சேர்த்துக் 
கல்லுரலிலிட்டு நசுக்கித் தினந்தோறும் வாய்ப்புற்றின் மேல் 
வைத்துக் கட்டி வரவும் . 


இதற்குக் கொப்பளிக்க மருந்து : 


பேய்க்கரும்பின் ( கொழுத்தாடைச் ) 

சாற்றில் 
சீனாக்காரம் பொடி செய்து போட்டு வாய்க் கொப்பளிக்கவும் . 


வாய்ப் புற்றுகள் தீரும் . 


182. அகுவைக்கு மரு 


பிரண்டைசிறு துண்டாக்கிக் கொடிவேலி 

வேர்ப்பட்டைப் பெருகச்சீவி 
இரண்டையு மொருபானை தன்னிட்டு 

நீர்வார்த்து மெரித்துக்காய்ந்து 
உரவுநீர்தானிறுத்து முக்கடுகோ 

மங்கடுக்காயுரைவெள்ளுள்ளி 
யரைவகைக் கிருபலமுஞ் செங்கதாரி 

யின்பட்டையாயிற்றாலே . 


299 


இவையெல்லா முந்நீராலாட்டுக்கல் 

லிட்டரைத்து மெடுத்துக்கொண்டோர் 
நவைசட்டி காயவைத்து மோருபடி 

யெள்ளினெண்ணெய் நயமாய்விட்டுக் 
கவை பெருங்காயமொருநிட்கமிட்டுப் 

பொங்களவிற்கரைமருந்ததைத் 
துவைபதங் கொண்டிறக்கித் தான்றியின்காய் 

தனைக்ககுவை துலையக்கொள்ளே. 30 


225 


( இ - ள் ) 


பிரண்டையைப் புதிதாகக் கொண்டுவந்து , சிறுசிறு 
பண்டுகளாக்கி அதற்குச்சமன் கொடிவேலி வேர்ப் பட்டை 
எடுத்து , இவ்விரண்டையும் கல்லுரலிலிட்டிடித்து ஒரு 
பானையிலிட்டு ( 9 மடங்கு ) தண்ணீர்விட்டு , அடுப்பின் 
மேலேற்றி எட்டிலொரு பங்காகக் காய்ச்சி வடிக்கட்டிக் 
கொள்ளவும் . பிறகு , 


சுக்கு 

திப்பிலி 
மிளகு 

ஓமம் 
கடுக்காய்த்தோல் 

வெள்ளைப்பூண்டு 
செங்கதாரிப்பட்டை ஆயில்பட்டை 


இவைகளை வகைக்கு 2 பலம் வீதமெடுத்து , 
முன்சொன்ன கஷாயமிட்டுக் கல்லுரலிலிட்டு நன்றாக 
அரைத்து விழுதாக்கி , வைத்துக்கொள்ளவும் . 


ஒரு புதுச்சட்டியை அடுப்பின்மேல் வைத்துக் 
காயவைத்து , அதில் நல்லெண்ணெய் 1 படி விட்டுப் 
பெருங்காயம் 1 வராகனெடை போட்டுப் பொங்கும்போது 
முன்விழுதைப் போட்டுக் கிளறி , நீர்வற்றியவுடன் கீழே 
இறக்கவும் . இக்கடுகில் ஒரு தான்றிக்காய் அளவு எடுத்து 
உட்கொள்ளவும் . 


அகுவை தீரும் . 


குறிப்பு : 


72 நெ . சுவடியில் " உப்பு , புளி இவ்விரண்டையும் நீக்கி 
விடவும் ” என்று காணப்படுகிறது . 


விரணம் 15 


116 


183. வயிற்றுள் புழுவிற்கு 


சாயவேருள்விரண்டுங் கடலையிற் 

பாதியிடுஞ்சார் வசம்புந் 
தோயமுலைப்பாலிலரைத் துட்குடிக்க 

நுரைக்காணுந்துடர்நாள் ரெண்டு 
பாய்ச்சிறுகக் கூட்டியுட் கொடுக்கப் 

புழுசெத்துப் பாரில் வீழுந் 
தூயதில் வெண்ணெய்தனைத் தீண்டவொண்ணா 

திருதீர்ந்து சுகமதாமே . 


-ள் } 


இம்புரல்வேர் 


வெள்ளைப்பூண்டு 
வகம்பு 


இவைகளை { வகைக்கு ஒரு வராகனெடை எடுத்து , 
அம்மியின் மேல் வைத்து முலைப்பால் விட்டு நேக 
அரைத்துச் சாப்பிடவும். இதை இரண்டு நாள் சேர்ந்தாப்போல் 
கொடுக்க வயிற்றிலுள்ள புழு செத்துவிழும் . 


பத்தியம் : 


ஆகாரங்களில் நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது , 


184 , அலசிங்கனுக்கு மருந்து 


கருவேலினிலைதன்னைப் பொன்வண்டின் 

திறமாகக் காண்வறுத்து 
மறுகிடப் பொடி செய்து பசுநெய்யிற் 

குழைத்திட்டு வைசிமிழ்குள் 


227 


உருபுண்வாய் தனில் வைத்து மூமத்தி 

னிலைவாட்டி யூடேபோடப் 
பருசீயும் பிடிபட்டுச் செம்புண்ணாஞ் 

சீழ்வழிந்தாற் பண்ணக்கேளே . 


ஆனையெனும் பூச்சி தனிலைரெண்டு 

பிடித்தெண்ணை யதனிலிட்டு 
ஊனமுழி மஞ்சளுடன் குங்கிலிய 

மருதின்றுளொக்கக்கூட்டித் 
தானெரித்து முபசிங்கின் மேலிடவு 

மாறியும்போம் தரணியோற்கும் 
ஈனநோயாகிருளுக்கிளையரவி 

சரபேந்திரனிசைத்ததாமே . 


( இ - ள் ) 


கருவேலம் இலையை ஒரு இரும்புச் சட்டியிலிட்டுப் 
பொன்வண்டின் நிறம் போல் வறுத்து , இடித்து வஸ்திரகாயஞ் 
செய்துகொண்டு , பசுவின் நெய்யுடன் குழைத்துச் சிமிழில் 
பத்திரப்படுத்தவும் . இக்களிம்பைப்புண்களின் வாயில் தடவி 
ஊமத்தையிலையை வாட்டிக் கட்டி விடவும் . 


சீழ்வற்றிச்செம்புண்ணிடும் , சீழ் அதிகமாக வடிந்தால் , 


ஆனைப் பூச்சி 10 கொண்டுவந்கு நல்லெண்ணெயி 
விட்டு , சிறிது மஞ்சளும் , குங்கிலியத் தூளும் , மருதம் 
பட்டைத் தூளும் இட்டு , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பதத்தில் இறக்கவும் . இந்த எண்ணெயை ஊமசிங்கனுக்கு 
போட அவை ஆறும் . 


குறிப்பு : ஆனைப்பூச்சி - குழியானை 


228 


185. தண்டு நொந்தால் மருந்து 


அழிஞ்சிவேரெலுமிச்சம் பழச்சாற்றி 

லிட்டரைத்து மதைத்தண்டின்மேல் 
வழிபூசத் தீர்ந்துவிடும் வெள்ளலரி 

மாதளையில் வகைச்சமூலங் 
கழிநறுக்குலர்த்தியே சமனாக்கோர் 

பானையிட்டுக் காணப்பூமி 
குழித்தைலம் வாங்கியரைப் பணவெடையுண் 
தண்டிசுடக்குணமதாமே . 

304 


( இ - ள் ) 


அழிஞ்சில் வேரை எலுமிச்சம்பழச்சாற்றில் அரைத்துத் 
தண்டின் மேலே பூசவும் . 


வெள்ளரலிவேர் ( காய்ந்தது ) 


மாதளை வேர் 


இவ்விரண்டையும் சமனெடை எடுத்துச் சிறுசிறு 
துண்டுகளாக நறுக்கி ஒரு துவாரமுள்ள பானையிலிட்டுச் 
சீலைமண் செய்து குழித்தைலமாக இறக்கிக்கொள்ளவும் . 


இதில் 12 பணவெடை எடுத்துச் (சர்க்கரையுடன் ) 
சாப்பிடவும் . இதையே தண்டின்மேலும் பூசவும் . வலி தீரும் . 


229 


சரபேந்திரர் வைத்ய முறைகள் 
கரப்பான் ரோக சிகித்ஸை 


1. மண்டைக்கரப்பானுக்கு மருந்து 


குருந்தாடாதோடையோடிருநொச்சில் புங்கு 

கொடிவேலி மிளகரணை நிலவடம்பு 
பரிந்த சிறுக்கீரையுத்தாமணியெருக்கிப் 

பதினோருவேருங்கருஞ்சீரகஞ்சிறுத்த 
வரத்தையுங் கார்போகரிசியிவைநேர்கூட்டி 
யரைத்துக்கோசலம் விட்டெண் 

ணெயிலெரித்துச் 
சிரத்தினிற் பூசிடமண்டைக்கரப்பன் றிருத் 

திவ்வியமாமிம்முறையைச் செய்து பாரே . 1 


( இ - ள் ) 


குருந்து 
கருநொச்சி 
புங்கு 
மிளகரணை 
சிறுகீரை 
எருக்கு 


ஆடாதோடை 
வெண்ணொச்சில் 
கொடிவேலி 
நிலவடம்பு 
உத்தாமணி 


இச்சரக்குகளின் வேர்கள் வகைக்கு 1 வராகனெடை 


கார்போகரிசி 


கருஞ்சீரகம் 
சிற்றரத்தை 


இம்மூன்றும் வகைக்கு ( 1 வராகனெடை ) 


வைகளைக் கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து , 
அம்மியின் மேல் வைத்துப் பசுவின் மூத்திரம் விட்டு நேக 
அரைத்து , 


230 


நல்லெண்ணெய் ( 112 சேருடன் ) குழப்பி , அடுப்பின் 
மேல் வைத்து எரித்துப் பதத்தில் இறக்கவும் . 


இத்தைலத்தைத் தினந்தோறும் தலையுச்சியில் 
வைத்துவர , மண்டைக்கரப்பான் தீரும் . 


2. சகல கரப்பானுக்கும் மருந்து 


நாய்வேளைச் சிறுகுறிஞ்சாவவுரிமுள்ளி 

நற்கண்டங்கத்திரிதூதுவளைசங்கு 
நெய்க்கொட்டான் றலைச்சுருளி மணித்தக்காளி 

நண்ணியவிப் பத்துவேர் செங்கதாரி 
வாய்ப்பாம்பொற் கொன்றைமிளகரணைபுன்கு 

நன்முருங்கை சென்னாக மென்றவாறி 
னாய்ந்திடுமேற் பட்டை பெருங் குறும்பைகாய 

மரத்தையொடு காட்டுச்சீரகம்வசம்பே . 2 


வசமான வெள்ளுள்ளியிவைகளெல்லாம் 

வகைதனக்கோர்கழஞ்சாகக்கூட்டிக்கொண்டு 
பசுமையாமணக்கெண்ணெய் படியொன்றிற்றான் 

பண்பாக , வேகலந்து கழுதையானை 
யிசைவான விலத்தியில் வெள்ளாட்டு நீர்விட் 

டேபிழிந்தோர் சாறுபடி யெடுத்தேவிட்டு 
நசையாக வேகாய்ச்சி வடித்தீர்போது 
நவிலிரண்டு காசெடைகொள் கரப்பான் 

போமே . 3 


( இ - ள் ) 


நாய்வேளை 
அவுரி 
கண்டங்கத்திரி 


சிறுகுறிஞ்சான் 
முள்ளி 
தூதுவளை 


231 


சங்கன்வேர் 
பெருமுரந்து 


பூந்திக்கொட்டை 
மணித்தக்காளி 


க்சரக்குகளின் வேர்வகைக்கு ( 1 வராகனெடை 


செங்கதாரிப்பட்டை 
மிகாகாலாண 


பொற்கொன்றை 
புங்கம்பட்டை 
நாகப்பட்டை 


முருங்கை 


இச்சரக்குகளின் பட்டைகள் வகைக்கு 1 வராகனெடை ) 


பெருங்குறும்மை 
சிற்றரத்தை 
வசம்பு 


பெருங்காலம் 
காட்டுச்சீரகம் 
வெள்ளைப்பூண்டு 


இச்சரக்குகளை வகைக்கு 1 வராகனெடை வீதம் எடுத்துக் 
கல்லுரலில் இட்டிடித்துப் பின்பு 


ஆமணக்கெண்ணெய் படியுடனும் சேர்} 
கழுதை இலத்தி யானை இலத்தி 


இவ்விரண்டிலும் வெள்ளாட்டு மூத்திரம் விட்டு இடித்துப் 
பிழிந்த சாறு படியுடனும் இவைகளைச் சேர்த்து , அடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கவும் , தினந்தோறும் 2 
காசளவு எடுத்துக் காலையிலும் மாலையிலும் { பாலுடனே ) 
உட்கொள்ளவும் . கரப்பான்கள் தீரும் . 


3.படை , கரப்பான் , கிரத்தி முதலியவற்றிற்கு 


கொடிவேலி வேரைப்பாக்களவரைத்துக் 

குணமான தேனிலிட்டுக் குழைத்தருந்திற் 
கடிதாமுளவியாதியோடு கண்டமாலை 

கனமான புண்ணுடனேகிரந்தி நோயும் 


232 


புடைகரப்பான் தீர்ந்தாரோக்கியமுண்டாகும் 

புனிதனாந்துளசேந்திரனீன்றபாலன் 
வடிவமதி லுயர்மதவேளனையதீரன் 

மால்சரபேந்திரன்வகுத்த முறையிதாமே . 4 


( இ - ள் ) 


வேடிவேலி வேர்ப்பட்டை ஒரு பாக்களவெடுத்துக் 
கைபடாமலரைத்துத் தேன் விட்டு கலந்து அருந்தவும் . 


கண்டமாலை , நாட்பட்ட புண்கள் , கிரந்திகள் , 
கரப்பான் முதலான ரோகங்களை நீக்கி ஆரோக்கியத்தை 
உண்டாக்கும் . 


4. விரணங்கள் , கிரந்தி , புடைகரப்பானுக்கு 


வெள்ளைக்குங்கிலியத்தைப் பொடித்தெடுத்து 

வெங்கலத்தாலத்தினில் வைத்துக்குழித்தே 
யெள்ளெண்ணெயோடிரதம் தனிலிட்டே 

யியல்பாய்வே றொருகிண்ணியாலரைத்து 
மெள்ளவழித்தேசிமிழில் வைத்துக்கொண்டு 

விரணங்கள் கிரந்தி புடைகரப்பானோடே 
யெள்ளிய புண்களுக்கிதனைப் போடத்தீரும் 

இயல்பான முறையிதனையெண்ணிப்பாரே . 


( இ - ள் ) 


வெள்ளைக் குங்கிலியத்தைப் பொடிசெய்து ஒரு 
வெங்கலத் தாலத்தில் வைத்து அதன் நடுவில் குழிசெய்து 
அதில் , நல்லெண்ணெயும் , சுத்திசெய்த பாதரஸமும் 
விடவும் . பின்பு இதை வேறொரு கிண்ணியினால் நன்றாக 
அரைக்கவும் . களிம்பாகும் . இதை 

ஒரு சிமிழில் 
பத்திரப்படுத்தி விரணங்கல் , கிரந்திகள் புடைகரப்பான் 
முதலியவைகளுக்கிடவும் . 


புண்களும் தீரும் . 


233 


5. கரப்பானுக்கு 


நல்லெண்ணெய் மிளகுபழச் சாறுமூன்று 

நலமாகச் சமன்கலந்து வெயிலில்வைத்தே 
பொல்லாத கரப்பானுக்கு மூன்றுநாட்டான் 

பூசிடவேயாறிப்போம் புதுமையாகச் 
சொல்லியவிம் முறைதப்பாதாகையாலே 

துரிதமதாய்ச் செய்திடுவீர் சுந்தரஞ்சேர் 
வல்லவனாஞ்சரபேந்திரபூ பதியுணர்ந்தே 
வழுத்தியநன் முறையிதனை 

மனதிற்கொள்ளே 


6 


( இ - ள் } 


1 உழக்கு 


நல்லெண்ணெய் 
மிளகு 
எலுமிச்சம்பழச்சாறு 


13 


இவைகளை ஒன்று கலந்து ( 3 நாட்கள் ) வெயிலில் 
வைக்கவும் . கரப்பான் புண்களுக்கு 3 நாட்களுக்கு மேலே 
பூசிடவும் . அவை ஆறிப்போம் . 


6. மண்டைக் கரப்பானுக்கு 


வசம்பு கோடகசாலை மிளகோடுள்ளி 

வகைநான்குஞ் சமபாக மாகக்கூட்டி 
யிசைந்திடுநல் லெண்ணெய்தனிற் போட்டெரித்தே 

யிருகாது தனிலேவிட்டதனைத்தானும் 
பொசிந்தவெளிவாராமற் றுணியடைக்கப் 
போகுமண்டைக்கரப்பனெல்லாம் 

பொய்மையன்று 
நிசஞ்செய்து பார்த்தறிவீராயுர்வேத 

நிலைகண்ட சரபேந்திரனிகழ்த்தும் வாறே . 7 


234 


வசம்பு 
மிளகு 


கோடகசாலை 
வெள்ளைப்பூண்டு 


இவைகளைச் சம ( 1 வராகனெடைமெடுத்து நசுக்கி , 
நல்லெண்ணெய் ( 1 சேருடன் ) கூட்டி எரித்துப் பதத்தில் 
இறக்கவும் . இத்தைலத்தை இரு காதுகளிலும் விட்டுப் 
பஞ்சினால் தைலம் வெளிவராமலடைக்கவும் . மண்டைக் 
கரப்பான் தீரும் . 


7. கரப்பானுக்கும் புண்ணுக்கும் 


பழச்சாற்றிற் றுருசியிட்டேயரைத்து நல்ல 
பெரிய வெள்ளைச் சேலைதனிற் றடவிக் 

கொண்டே 
யெழுங்கரப்பான் புண்ணிற்குப் போட்டீரானா 

லேகிவிடு மினிவாராதென்றுஞ்சொன்னே 
னாழ்ந்திதனைச் செய்து பார்த்தறிந்து கொள்வீர் 

வீணல்லவிம் முறையுண்மை யாகையாலே 
கழிந்துமே புண்ணாறு மட்டுமிந்த 

காரத்தைப் போட்டிடுவீர்கனமாய்த்தானே 


( இ - ள் ) 


எலுமிச்சம்பழச் சாற்றில் துருசை ஊறவைத்து , 
அம்மியின் மேல் வைத்தரைத்து , ஒரு துல்யமான வெள்ளைத் 
துணியில் தடவிக் கரப்பான் புண்களின் மேல் போடவும் . 
அவை தீரும் . புண்கள் நன்றாக ஆறும் வரைஇந்தக்காரமுள்ள 
மருந்தைப் போடவும் . 


235 


8. கரப்பானுக்கு எண்ணெய் 


ஈருள்ளி யுரிகிரந்தி நாயகச்சா 

றிதிற்பாதி யாம்கம்பிப் பிசின்கறுத்தச் 
சீரகங்கா செடையிரன்டு வகையொன்றுக்குச் 

சேர்கடுக்காய் மூவைந்தேரண்டத்தெண்ணெய் 
நேர்நாழி யிதின்மருந்தை யரைத்தேயிட்டு 

நினைவாய்ச்சூரியபுடம்வைத் தோர்கரண்டி 
யீர்போது முண்டுவரக்கரப்பானேகு 

மிதற்குப்பத்தியம்புளிப்புக்கைப்புநீக்கே . 9 


( இ - ள் ) 


1/2 படி 


தோலுரித்த 

வெள்ளைப்பூண்டு 1 படி 
கிரந்திநாயகச்சாறு 
கம்பிப்பிசின் 

காசெடை 
கருஞ்சீரகம் 

1 
கடுக்காய் 

15 { எண்ணிக்கையில் ) 


கடைச் சரக்குகளைச் சாறுவிட்டு நன்றாக அரைத்து , 
ஆமணக்கெண்ணெய் 1 படி ( பட்டணம்படி ) யுடன் 
குழப்பிச் சூரியபுடமிடவும் . இதிலோரு ஸ்பூனளவெடுத்துக் 
காலையிலும் மாலையிலும் உட்கொள்ளவும் . 


கரப்பான் தீரும் . 


பத்தியம் : 


புளிப்புச்சுவை , கசப்புச்சுவையுள்ள பதார்த்தங்களை 
நீக்கிவிடவும் . 


236 


9. கரப்பான் , மேகவெடி முதலானவைகளுக்கு 


ஒருபிடி வெட்பாலையிலை துவைத்தேரண்டத் 
துண்மையாமணக் கெண்ணெயது சேரி 

ரண்டின் 
மருவியே மூன்றுநாளூறவைத்து 

மற்றைநாலாநாள்கத் தூரிமஞ்சள் 
கருஞ்சீரகங்கம்பிப்பி சின்வசம்பு 

கடுக்காய்கார் போகரிசி வெள்ளையுள்ளி 
பரங்கிப்பட் டையுமெட்டுச் சரக்கைக்கூட்டிப் 

பரிவாக விரவிதனிற் காயவையே . 


10 


வைத்ததனைச் சூரணித்தெண்ணெயிற்கலந்து 

வளமாக மெழுபதத் தெரித்துவாங்கிப் 
பத்துநாணெற்பானைக்குள்ளேவைத்துப் 
பகர்சனிவாரத்திலெண்ணெய் தேய்த்து 

மூழ்கிச் 
சுத்தமாய் மறுநாள் முன்ணெண்ணெய்தன்னைச் 

சுடவைத்தே யுதையத்திற் காற்சேருண்க 
வொத்தவந்தி வேளையரைக்காற்சேருண்க 
வொழியாதிப் படிமூன்று நாட்கொள்வாயே . 11 


கொண்டதன்மேற் பத்தியம்பின் மூன்றுநாளாங் 

குலவேழா நாள்கஞ்சி தேய்த்து மூழ்கிப் 
பண்பாகவுப்பதனை வறுத்துக்கூட்டு 

பத்தியந்தான் பகற்பச்சைப் பயற்றங்கஞ்சி 
ருண்டிடுராத் திரிபசுவின் பாலுங்கூட்ட 

லுப்பில்லாப் பத்தியமா மாறுநாள்கை 
கைகண்டமுறை மேகவெடி சூலைவாயு 
கரப்பன்னரை யாப்பினோடு கிரந்திபோமே . 12 


237 


( இ - ள் ) 


வெட்பாலை 

ஒரு 

பிடியெடுத்து 
ஆமணக்கெண்ணெய் 2 சேருடன் பிசைந்து 3 நாட்களுக்கு 
ஊறவைக்கவும் . 4 வது தினத்தன்று , 


கஸ்தூரிமஞ்சள் 
கம்பிப்பிசின் 
கடுக்காய்த்தோல் 
வெள்ளைப்பூண்டு 


கருஞ்சீரகம் 
வசம்பு 
கார்போகரிசி 
பரங்கிப்பட்டை 


முதலான சரக்குகளை ( வகைக்கு 1 வராகனெடை ) 
எடுத்து வெய்யிலில் உலர்த்தி இடித்து வஸ்திரகாயம் 
செய்துகொண்டு , மேலே சொன்ன ஆமணக்கெண்ணெயுடன் 
கலந்து அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கவும் . 
இதையொரு சீசாவில் இட்டு மூடி ( 10 நாட்கள் ) நெல்லுக்குள் 
வைக்கவும் . 


சனிக்கிழமையன்று நன்றாக எண்ணெய் தேய்த்து 
ஸ்நானம் செய்து , மறுநாள் உதையத்தில் 14 சேரளவு 
முன்னெண்ணெயைச் சுடவைத்துக் குடிக்கவும் . சாயங்கால 
வேளைகளில் / சேர் சாப்பிடவும் . 


இப்படி 3 நாட்களுட்கொள்ளவும் . 


பத்தியம் : 


பகல் வேளைகளில் பச்சைப்பயறுக்கஞ்சி சாப்பிடவும் . 
இரவு நேரங்களில் பசுவின்பால் சேர்த்துச்சாப்பிடவும் . உப்பு 
இல்லாப் பத்தியமாக 6 நாளைக்கு இருக்கவும் . 7 வது நாளன்று 
வடிகஞ்சியைத் தேய்த்துக் கொண்டு தலைமுழுகவும் . அன்று 
உப்பை வறுத்துக்கூட்டிக்கொள்ளலாம் . 


இது மேகவெடி , சூலை , வாயு , கரப்பான் , அரையாப்பு , 
கிரந்தி முதலிய ரோகங்களுக்குக் கைகண்ட மருந்தாகும் . 


238 


10. கரப்பானுக்கு 


செங்கதாரிப்பட்டை கொண்டுவந்து 

செம்மையாய்ப் பொடித்துவடிக் கட்டியேதான் 
பங்கமிலாக் கலசத்தில் வைத்தீர்போது 

பண்பாக வோரளவாயெடுத்தருந்திற் 
றங்குகரப்பான் முதல் நோய்கடீருஞ் 

சௌக்யமாமறிந்து கொள்வீர் தஞ்சைவாழு 
மிங்கிதவுல்லாசமுளச்சரபபூய 

னியற்கையாயறிந்துரைத்த முறையிதாமே .13 


( இ - ள் ) 


செங்கதாரிப் பட்டையைப் புதியதாக எடுத்துக் 
கொண்டுவந்து , நிழலில் உலர்த்திக் கல்லுரலில் இட்டிடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து வைத்துக்கொள்ளவும் . இதில் மூவிரல் 
கொள்ளமளவு எடுத்து ( வெந்நீருடன் ) உட்கொண்டுவரக் 
கரப்பான் ரோகங்கள் தீரும் . 


11. முழங்காற் கரப்பானுக்கு 


நிலப்பனையின் கிழங்கமுக்கிராக்கிழங்கு 

நேராக நிழலுலர்த்திச் சூரணித்தே 
நலத்தகலசத்தினிலே வைத்துக்கொண்டு 

நாடோறு மிருபோது பசுவினெய்யிற் 
சொலத்தகுங் கற்கண்டினுட் பொடியுங்கூட்டித் 

துணிவாக வெருகடி யளவுட் கொள்ள 
வலிக்கு முழங்காற்கரப்பன் வாராதென்று 
மானிலத்தீரிம்முறையை மனத்துட் 

கொள்ளே . 


239 


( இ - ள் ) 


சுத்தி செய்த நிலப்பனைக்கிழங்கு 

அமுக்கிராக்கிழங்கு 
இவைகளைச் சமனெடுத்து , நிழலில் உலர்த்திக் 
கல்லுரலில் இட்டிடித்து வஸ்திரகாயஞ் செய்து ஒரு 
பானையில் பத்திரப்படுத்தவும் . இதில் தினந்தோறும் மூவிரல் 
கொள்ளும் அளவு எடுத்துக் கற்கண்டுப் பொடியுஞ் சேர்த்துப் 
பசுவின் நெய் விட்டுக் குழைத்து உட்கொள்ளவும் . தினம் 
காலையிலும் மாலையிலும் சாப்பிடவும் . 

வலியுடனே கூடிய முழங்கால் கரப்பான் தீரும் . 
குறிப்பு : 

கிழங்கு வகைகளைச் சிறுசிறு துண்டுகளாக வெட்டிப் 
பசுவின் பாலுடன் வேகவைத்துக் கொள்ளவும் . 
12. சடைக்கிரந்தி , கிரந்திக் கரப்பானுக்கு 

மருந்து 
கொடிவேலி வேர்குழிமீட்டான்சமூலங் 

குணமானவுள்ளி வசம் பிவையொன்றுக்கே 
யிடையைந்து காசாகு மிதைநறுக்கி 
யெள்ளினெண்ணெய் சேரரையிற் 

போட்டெரித்தே 
யடைவாய்நற் பதத்திறக்கியேவடித்தே 

யரியகல சந்தனில்வைத்ததை மேற்பூசச் 
சடைக்கிரந்தி யுடன் சிலந்தி கரப்பான்றீருஞ் 

சத்துவமாமிம்முறைகை கண்டதாமே . 
( இ - ள் ) 

கொடிவேலிவேர்ப்பட்டை 
நத்தைச்சூரிச்சமூலம் 
வசம்பு 


15 


240 


இவைகளை வகைக்கு 5 காசெடை வீதமெடுத்து நசுக்கி , 
நல்லெண்ணெய் / சேருடன் சேர்த்து , அடுப்பின் மேல் ஏற்றி 
எரித்துப் பக்குவமாக வடிக்கவும் . இதையொரு புதுக் 
கலசத்தில் பத்திரப்படுத்திச் சடைக்கிரந்தி , கிரந்தி கரப்பான் 
முதலிய புண்களின் மேலே பூசவும் . அவைகள் தீரும் . 


13. கழலை , கரப்பான் , சிலந்திக்கு 


நல்லெண்ணெய் வாகையிலைச்சாறிரண்டு 

நயமாகச் சமன் கொடுக்கப் பெருங்கரப்ப 
னில்லாமற் போமின்னமொன்றுகேளு 

நிலையான பங்கிலைநன்னாரிவேருஞ் 
சொல்லுகருஞ்சீரகமிம் மூன்றுங்காடித் 

தோயமதை விட்டரைத்துக் கொதிக்கவைத்து 
கல்லான கழலைகரப் பன்சிலந்தி 

கண்டவுடன் மேற்பூசத் திருந்தானே. 16 


( இ - ள் ) 


நல்லெண்ண்ெய 
வாகையிலைச்சாறு 


( 1/4 சேர் ) 


.. 


இவ்விரண்டையுமொன்று கலந்து 
கொடுக்கவும் . பெருங்கரப்பான் ரோகந்தீரும் . 


உள்ளுக்குக் 


புங்கின் இலை 
நன்னாரி வேர் 
கருஞ்சீரகம் 


இம்மூன்றையும் சமனெடை ( வகைக்கு 

1 
வராகனெடை ) எடுத்துக் காடிவிட்டரைத்துக் கொதிக்க 
வைத்துக்கழலை, கரப்பான் , கிரந்தி முதலியவைகளின் மேல் 
பூசவும் . அவைகள் தீரும் . 


241 


14. சடைக்கிரந்திக்குக் “ குக்குலு கிறுதம் 
குக்குலுநாற் கழஞ்சையொரு பாண்டத்திட்டுக் 

குணமான வேப்பிலையின் சாறுநாழி 
யொக்கவிட்ட பின் வேகவைத்தெடுத்தே 

யுயர்வெள்ளைக் குங்கிலிய மிருகழஞ்சு 
தக்கநெல்லிக்காய்கெந்தி யிருகழஞ்சு 

தன்னுடனே மூவகைமுன் சாறுதன்றாற் 
பக்குவமாயரைத்தாவினெய்யோர் நாழி 

பாங்காய்விட்டேபதமாய்க் காய்ச்சிவாங்கே 17 


வாக்கியனெய்தனைக்கடுகினுடனிரண்டு 

வராகனெடை யருந்திடவே சடைக்கிரந்தி 
யேங்கவரு கரப்பனெலா நீங்கிப்போகு 

மிம்முறைகை கண்டதிதை யெளிதாய் செய்வாய் 
பூர்பங்கமல மாதுவளர் சோழநாடன் 

பொன்னிந்தித் துறையாளன் பொன்னாரிஞ்சி 
யோங்குமளகைக்கதிபன் மன்னர்மன்ன 

னுயர்சரபேந்திரபூபனுரைத்தவாறே . 18 


( இ - ள் ) 


} 


குக்கில் 4 கழஞ்செடுத்து ( பலம்) ஒரு பாத்திரத்தில் 
இட்டு வேப்பிலைச்சாறு 1 படி விட்டு , அடுப்பின் 
மேலேற்றிக் கொதிக்க வைக்கவும் . சாறுசுண்டியபின்பு அதை 
இறக்கிக் குக்கிலை அலம்பி அதனுடன் 
சுத்திசெய்த வெள்ளைக் குங்கிலியம் 2 கழஞ்சு 

நெல்லிக்காய் கெந்தகம் 2 கழஞ்சு 


வைகளைச் சேர்த்துக் கல்வத்திலிட்டு 
வேப்பிலைச்சாறு விட்டு நன்றாக அரைத்துப் பசுவின் நெய் ! 
படியுடனே கூட்டி , அடுப்பின் மேலேற்றிப் பக்குவமாக 
எரித்து இறக்கவும் . 


விரணம் 16 


242 


இதைக் கடுகுடனே ( வண்டல் ) 2 வராகனெடை. அள 
வெடுத்துச் சாப்பிடவும் . 


சடைக்கிரந்தி , கரப்பான் முதலானவை தீரும் . 


15. விடக்கரப்பானுக்கு எண்ணெய் 


வெங்காயம் பூவரசு துளசிகுப்பை 

மேனிகஞ்சாங்கோரையிலை பெருங்கரந்தை 
சங்கங்குப் பியுங்கொழியவரைகையாந் 

தகரையாடாதோடைநற் பொன்னாங்காணி 
மங்காத வுப்பிலியி னிலையும்புங்கும் 

வட்டமெனுங் கிலுகிலுப்பைமணித்தக்காளி 
பங்கமிலகொட்டைக்கரந்தை யவரையிந்தப் 

பதினெழு வகையிடித்துச் சாறுவாங்கே . 19 


வாங்குவாய் வகைக்குக்காற்சேரகாக 
வளமான மாவெண்ணெய் நெய் 

நல்லெண்ணெய் 
யீங்கிவை மூன்றும் வகைக்கோர் சேரதாய்ச் சேர்த் 

தினியசீந்திற் கொடியோட முக்கிராவேர் 
பாங்காய்வெள்ளறுநில வேம்பினோடு 

பகர்நஞ்சுண்டாறுமரைப் பலம்வகைக்கு 
நீங்காமல் வெந்நீரிலரைத்தெடுத்து 
நேர்மையாயெண்ணெய்தனிற் கலந்துக் 

கொள்ளே . 20 


கலந்து கொள்வாய் முன்சாறு மெண்ணெய்தன்னிற் 

கைபாக மாயடுப்பில் வைத்துக்காய்ச்சி 
நலமான மெழுகினுட பதம் வந்தக்கா 

னாட்டமாய்ப் பார்த்திறக்கிக் கலசந்தன்னில் 


243 


நிலையாக வடித்துவைத்துக் கொண்டபின்பு 

நிதமுதையந் தனிலொருகா செடையருந்தில் 
விலகாத விடக்கரப்பான் வீக்கமெல்லாம் 

விட்டோடிப் போகுமிது மெய்யதாமே . 21 


இ - ள் ) 


வெங்காயச்சாறு 
பூவரசந்தழைச்சாறு 
துளசிச்சாறு 
குப்பைமேனிச்சாறு 
கஞ்சாங்கோரையிலைச்சாறு 
பெருங்கரந்தைச்சாறு 
சங்கங்குப்பிச்சாறு 
கோழியாவரைச்சாறு 
கையாந்தகரைச்சாறு 
ஆடாதோடையிலைச்சாறு 
பொன்னாங்காணிச்சாறு 
உப்பிலிக்கொடியின்சாறு 
புங்கந்தழைச்சாறு 
வட்டக்கிலு கிலுப்பைச்சாறு 
மணத்தக்காளிச்சாறு 
கொட்டைக்கரந்தைச்சாறு 
அவரையிலைச்சாறு 
முதலானவைகளை வகைக்கு 1/4 சேர் வீதம் எடுத்துக் 
கொண்டு , அதனுடன் 
பசுவின் வெண்ணெய் 

1 சேர் 
நெய் 
நல்லெண்ணெய் 
இவைகளையொன்று கலந்து 
சீந்தில் கொடி அமுக்கிராக்கிழங்கு 
வெள்ளறுகு 

நிலவேம்பு 
பெருமருந்து சிலந்திக்கொடி 


244 


முதலான சரக்குகளை வகைக்கு 12 பலமெடுத்து 
அம்மியின் மேலிட்டு , ஷை சாற்றிலே தேனுமொன்றை விட்டு 
நன்றாக அரைத்துச் சாறுகலந்த எண்ணெயுடன் குழப்பி 
அடுப்பின் மேலேற்றி எரித்து பதத்தில் இறக்கவும் . இந்த 
மருந்தை ஒரு புதுக்கலசத்தில் வைத்துப் பத்திரப்படுத்தித் 
தினம் அதிகாலையில் 1 வராகனெடை சாப்பிடவும் . 


விஷக்கரப்பான் , 


வீக்கம் 


நீண்ட 

நாளான 
முதலானவைகள் தீரும் . 


குறிப்பு : 


1 


98 நெ . சுவடியில் நஞ்சுண்டான் என்பதற்குச் 
சிலந்திக்கொடி என்று பெயர் காணப்படுகிறது . அதற்குப் 
பதில் கிரந்தி நாயகத்தை எடுத்துக் கொள்ளலாமென்று 
தோன்றுகிறது . 


16 , பதுகரப்பானுக்கு மருந்து 


நெருஞ்சிவேர் சங்கின் வேர் கொழுந்து கீழ்காய் 

நெல்லிவேர் காட்டு மல்லிகையுந்தண்டும் 
பருங்குளரியிலைதண்டு கோவைத்தண்டும் 

பகரிலந்தை யிலைசிறுபுள்ளடியிதெல்லா 
முரியபதக் குத்தண்ணீருடனடுப்பி 

லுண்மையாய்க் காய்ச்சி நானாழியாக்கி 
யருந்திடவே யூதுகரப்பன்கடீரும் 

அருமையா மிம்முறையை யறிந்து பாரே. 22 


( இ - ள் ) 


நெருஞ்சில்வேர் சங்கம்வேர் 
சங்கங்கொழுந்து 

கீழாநெல்லிவேர் 
காட்டுமல்லிகையிலை காட்டுமல்லிகைத்தண்டு 
குளரியிலை 

குளரித்தண்டு 


245 


கோவைத்தண்டு 
இலந்தையிலை 


உப்பிலிக்கொடி 
சிறுபுள்ளடி 


இவைகளைச் சமனெடை எடுத்துக் கல்லுரலிலிட்டி 
டித்து 2 மரக்கால் ஜலம் விட்டு , 4 படியாக ( பட்டணம் படிக்கு 
% ) க் கஷாயம் செய்து சாப்பிட வும் . 


ஊது கரப்பான் தீரும் . 


17. பித்த கரப்பானுக்கு 


ஏலமக்கிராக்கார மிலாமிச்சம்வேர் 

இலவங்கம் பழம்புளிநெற் பொரிவல்லாரை 
சீலமுளவெட்டிவேர்வில்வத்தின் வேர் 

சீரகங்கோட்டம்புளியாரையுமேநெல்லி 
கோலவதி மதுரமிவை சமமாய்க்கொண்டு 

குணமான பசுவின்பாலாலரைத்துச் 
சாலவரைப்படிபாலில் வேகவைத்த 
சாரமுண்ணிற் பயித்தியமாங்கரப்பான் போமே . 23 


( இ - ள் ) 


ஏலக்காய் 
இலாமிச்சம்வேர் 
பழம்புளி 
வல்லாரை 
வில்வவேர் 
கோஷ்டம் 
நெல்லிவற்றல் 


அக்கிராக்காரம் 
கிராம்பு 
நெற்பொறி 
வெட்டிவேர் 
சீரகம் 
புளியாரை 
அதிமதுரம் 


இவைகளை வகைக்குச் சமனெடை எடுத்து ( 1 
வராகனெடை ) அம்மியின்மேல் வைத்துப் பசுவின் 


246 


பால்விட்டு நன்றாக அரைத்து , / படி பசுவின்பாலில் கலக்கிக் 
கொதிக்க வைத்துப் பருகவும் . 


பித்தகரப்பான் தீரும் . 


18. செங்கரப்பான் , விடக்கரப்பான் 

முதலானவைகளுக்கு 


கொடிவேலி மிளகரணைசெங்கதாரி 

கொன்றையுந்தூதுவளைசிறுகுறிஞ்சாசங்கோ 
டடைவான பூவரசு பெருங்குருந்த 

மாடாதோடைகருவேல் சங்கங்குப்பி 
திடமான குன்றிகழற் கொடிபாவட்டை 

சின்னிபிராய் தழுதாழைவேம்பு தேற்றா 
னுடனேயுத்தாமணிமுக் குருந்தமிண்டோ 

டுயர்சத்திச்சாறடையுகின்னங்கேளே. 


24 


இன்பமுறுங்காட்டு விளாபுலிதுடக்கி 

யிசைந்தபெரு மரத்தினோடிவையின் வேரும் 
பன்னுகருஞ்சீரகநீர் மேனேருப்புப் 

பகராடு தீண்டாத பாளையோடே 
மன்னுகருங்குங்கிலியங் கொல்லங்கோவை 

மருவியவிவ் வகைகளுக்கோர் பிடியதாகு 
முன்னியபேய்க் கொம்மட்டிக் காயைந்தாகு 

முதிரானகடுக்காயு மீரைந்தாமே . 


25 


ஈருள்ளி யறுநாழி பெருங்கிழங்கு 

மியலுங்கற்றாழையின்ற சருகுங்கோவை 
நேர்கிழங்கிம் மூன்றுவிளாங்காய் மட்டாக 
நீங்காதே யிடித்தரைத் தோண்டத் 

தெண்ணெய் 


247 


சேரேட்டிற் போட்டேரித்தே யளவாயுண்ணிற் 

செங்கரப்பப் விடக்கரப்பான்றேகந்தனினிற் 
சார்கொள்ளிக்கரப்பனோடுங்கரப்பன் 

றளர்கட்டுங்கரப்பனெலாந்தவிருந்தானே 26 


( இ - ள் ) 


கொடிவேலிவேர் 
செங்கதாரிப்பட்டை 
சிறுகுறிஞ்சாவேர் 
பூவரசம்வேர் 
ஆடாதோடைவேர் 
குன்றி 
பாவட்டை 
பிராய் 
வேம்பின்வேர் 
உத்தாமணி 
இண்டு 
பெருமருந்து 
கருவேலம்வேர் 


மிளகரணை 
கொன்றை 
சங்கம்வேர் 
பெருங்குருந்து 
சங்கங்குப்பிவேர் 
கழற்கொடி 
சின்னி 


தழுதாழை 
தேற்றாம்வேர் 
முக்குருந்தைவேர் 
கற்றாழைவேர் 
தூதுவளைவேர் 


இவைகளின் வேர் வகைக்கு 1 பலம் 


கருஞ்சீரகம் 

நீர்மேல் நெருப்பு 
ஆடுதீண்டாப்பாளை கருங்குங்கிலியம் 


இவைகள் வகைக்கு ஒரு பிடி 


முற்றியபேய்க் கொம்மட்டிக்காய் 5 ( எண்ணிக்கையில் ) 
கடுக்காய் 

10 
வெள்ளைப்பூண்டுச்சாறு 

6 படி 


248 


பெருங்கிழங்கு 
கோவைக்கிழங்கு 


கற்றாழைச்சருகு 


இம்மூன்றும் வகைக்கு ஒரு விளாங்காய்ப்பிரமாணம் 
எல்லாச் சரக்குகளையும் கல்லுரலிலிட்டிடித்து , அம்மியின் 
மேல் வைத்து நன்றாக அரைத்து ஆமணக்கெண்ணெய் 8 
சேருடன் குழப்பி , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தி 
லிறக்கவும் . 


இதில் ஒரு (துட்டெடை ) எடுத்துப்பசுவின் பாலுடனே 
உட்கொள்ள 


செங்கரப்பான் , விடக்கரப்பான் , கொள்ளிக்கரப்பான் , 
ஓடுகரப்பான் , கட்டுக்கரப்பான் , முதலானவைகள் தீரும் . 


19. கரப்பானுக்கு 


நன்னாரிவேர்நெருஞ்சில்வேர்சங்கம் வேர்நத் 

தைச்சூரியின் வேரீசுரவேருள்ளி 
வன்சிற்றாவிரையின்வேர் வசம்பிவ்வேழு 
வகைசமஞ்சேர்த்தரைத்தெண்ணெய் 

தனியேகாய்ச்சி 
யன்பாக வடித்துண்ணிகரப்பனேகு 

மதனைமேற் பூசதல மாகுமுண்மை 
பொன்மாது திலகமெனுஞ் சரபபூபன் 
பூதலத்தோர்க் கிம்முறையைப் 

புகன்றவாறே . 27 


இ - ள் ) 


நன்னாரிவேர் 
சங்கம் வேர் 
பெருமருந்துவேர் 
ஆவாரைவேர் 


நெருஞ்சில்வேர் 
நத்தைச்சூரி வேர் 
வெள்ளைப்பூண்டு 
வசம்பு 


249 


வைகளை வகைக்கு (1 வராகனெடை ) வீதமெடுத்துத் 
தூள்செய்து , ஆமணக்கெண்ணெய் 1 சேரில் குழப்பி 
அடுப்பின்மேலேற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . இதில் ஒரு 
துட்டெடை உட்கொள்ள கரப்பான் தீரும் . இத்தைலத்தைக் 
கரப்பான் புண்களிலும் இடலாம் . 


குறிப்பு : 


செய்யுளில் 7 வேர் வகைகள் என்று காணப்படினும் , 
வாஸ்தவத்தில் 8 வகைகள் இருப்பதைக் கவனிக்கவும் . 


20. விடபாகத்திற்கு 


கரிசாலை வேளைமுன்னை பொன்னாங்கானி 

கரிப்பாலை யழிஞ்சிலிவ்வேர் பலம் வகைக்குச் 
சரிபாக மாயரைத்தோர் சேர்வேப்பெண்ணெய் 

தனிற்கலந்து காய்ச்சியரைப் பலமதாகப் 
பரிவாக வேயிருபோதுண்டு வந்தாற் 

பறந்தோடும் விடபாக மென்றதெல்லா 
மரிதான விம்முறையை யுலகோருய்ய 

வழகைவாழ் சரபேந்திரனருளிதாமே . 28 


( இ - ள் ) 


கரிசாலங்கண்ணி 
முன்னை 
கரிப்பாலை 


நல்லவேளை 
பொன்னாங்காணி 
அழிஞ்சில் 


இவைகளின் வேர்கள் வகையொன்றுக்கு ஒரு பலம் 
எடுத்து , அம்மியின்மேல் வைத்து நன்றாக அரைத்து , 
வேப்பெண்ணெய் சேருடன் குழப்பி , அடுப்பின் மேல் ஏற்றி 
எரித்துப் பதத்தில் வடிக்கவும் . 


250 


இதில் வேளைக்கு / பலம் வீதம் தினம் இருவேளை 
காலையிலும் மாலையிலும் உட்கொள்ளவும் .. 


விஷயாகங்கள் தீரும் . 


21. வீடபாகத்திற்கு மற்றொரு மருந்து 


கற்றாவினெய்நாழியானானாழி 

கதித்தறுகஞ்சாறு நாழிதன்னில் 
நற்பாலை முகிழ் கோட்ட மதுரமூன்றும் 

நயமாயொவ்வொன்றுக் கோர்பலமரைத்தே 
யுற்பனமாகக்கரைத்துக் காய்ச்சியுண்பா 

யொரு வேளைக் கொருவராகனெடையாகத் 
துர்பலஞ்செய் விடபாகம் நீங்கிப்போகுஞ் 

சொற்பமல விம்முறையைச் செய்துபாரே 29 


இ - ள் ) 


பசுவின் நெய் 

படி 
பசுவின் பால் 

4 படி 
அருகம்புல்லுச்சாறு படி 


இவைகளை ஒன்று கலந்து 


கோஷ்டம் 


நற்பாலைமொட்டு 
அதிமதுரம் 


வைகளை வகைக்கு பலம் வீதமெடுத்துப் பசுவின் 
பால் விட்டரைத்து , சாறுகூட்டிய நெய்யுடனே கலந்து 
அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பக்குவத்தில் இறக்கவும் . 


இதில் 1 வராகனெடை அளவு எடுத்துப் ( பசுவின் 
பாலுடனே ) சாப்பிட விஷகரப்பான் தீரும் . 


251 


22. கரப்பானுக்கு மருந்து 


கொடிவேலி நிலக்கடம்பு செங்கதாரி 

குணமானவாதண்டை புலிதொடக்கி 
யடைவுளநன் னாரியும்வெள் ளறுகுஞ்சங்கு 

மன்பான சென்னகர மீசன்மூலி 
திடமான விவைபத்தின் வேர்களோடு 

திருந்தியதோர் புளிநரளைக் கிழங்குஞ்சேர்த்தே 
யெடைச்சமனாய்க் கொண்டிடித்து வடித்தெடுத்தே 
யிதமாயெள் ளெண்ணெயிற்போட் 

டெரித்திடாயே . 30 


எரித்த பின்பு மெழுகுபத மானவாறே 

யெட்பொடிநற்றவிடிரண்டுஞ் சற்றுத்தூவி 
யுரிமையுள பக்குவத்தி லிறக்கியேதா 

னுண்மையாய் முலைப்பாலிலுடன்கலந்தே 
யிருபோதும் புகட்டிடவே கரப்பானெல்லா 

மேகிவிடுந் தேக சௌக்கியங்களுண்டாந் 
தருமகுண வானளகைக் கதிபனெங்கள் 

சரபபூபதியுணர்ந்து சாற்றும் வாறே . 31 


( இ - ள் ) 


கொடிவேலிவேர் 
செங்கதாரி 
இண்டு 
வெள்ளறுகு 
சென்னகரம் 


நிலக்கடம்பு 
ஆதண்டை 
நன்னாரி 
சங்கம்வேர் 
பெருமருந்து 


இவைகளின் வேர் வகைக்கு ( ஒரு பல ) மெடுத்து , 
அதனுடன் புளிநரளைக்கிழங்கு ( ஒரு பலமு ) மிட்டு 
யாவற்றையும் கல்லுரலில் இட்டிடித்து , நல்லெண்ணெய் 
( 5 சேருடன் ) கலந்து அடுப்பின் மேலேற்றி எரித்து 
மெழுகுபதமானபின் 


252 


எள்ளின் தூள் தவிடு ( வகைக்கு ஒரு பலம் ) 
இவ்விரண்டையும் அதில் தூவிப் பக்குவமாக இறக்கவும் . 

எண்ணெயில் வராகனெடை யெடுத்து , 
முலைப்பாலுடன் குலுக்கிக் குழந்தைகளுக்குப் புகட்டவும் . 
கரப்பான் தீரும் . உடம்பும் நன்றாகத் தேறும் . 


1 


23. விடபாகம் , வீக்கம் , வாதக்கரப்பான் 

முதலானவைகளுக்கு 


முருக்கின் வேர்கழற் கொடி வேர்க்கீழ்க்காய் 

நெல்லிமுதிர்வீழி வேரும்பாவட்டைவேருங் 
கருவேப்பந்தண்டு சாறடைக்கிழங்கு 

கனத்திடுமுத்தமதாளி வேரோரெட்டு 
மொருபிடியாஞ் சுக்கு பல மொன்றங் கூட்டி 

யொருங்காக நறுக்கிப்பானையிலே போட்டுத் 
திறமாய் நாற் படிதண்ணீர் விட்டுக்காய்ச்சிச் 
சிறுகவேயெட்டொன்றாயிறக்கிக் 

கொள்ளே 


இறக்கியந்தக் கடாயத்தை யந்திசந்தி 

யிருபோது முண்டிடில் வாதக்கரப்பான் 
குறையாத வீக்கமிவிட பாகத்தோடு 

கூறுமல சலபந்தங் குணமதாகு 
மரைகின்ற விம்முறையின்படிதப்பாம 

லாதரவாய்ச் செய்திடுவீர் தஞ்சையாளு 
மிறைவனாஞ்சரபபூபதியுணர்ந்தே 

யிதமாக வருளியநன் முறையிதாமே . 33 


( இ - ள் ) 


முருக்கின்வேர் 
கீழாநெல்லி 
பாவட்டைவேர் 
சாறடைக்கிழங்கு 


கழற்கொடிவேர் 
வீழிவேர் 
கருவேப்பந்தண்டு 
உத்தாமணிவேர் 


253 


இவைகளின் வேர்கள் வகைக்கு ஒரு பிடி 


சுக்கு 


1 பலம் 


வைகளச் சிறுசிறு துண்டுகளாக நறுக்கி , ஒரு 
பானையிலிட்டு 4 படி தண்ணீர்விட்டு அடுப்பின் மேலேற்றி 
எட்டிலொன்றாகக் காய்ச்சி இறக்கவும் . 


இக்கஷாயத்தைத் தினம் இருவேளை காலையிலும் 
மாலையிலும் ( ஒரு அவுன்ஸ் ) சாப்பிடவும் . 


வாதகரப்பான் , வீக்கம் , விஷம் , மலச்சிக்கல் , நீரடைப்பு 
முதலியவைகள்தீரும் . 


24. கரப்பானுக்கு 


செருப்படிவெள் ளறுகுசாறடைக்கற்றாழை 

சீந்திலுடன் கிரந்திநாயகமகத்தி 
கருணையின்ற கிழங்கவுரிதுவளத்தோடே 

கரிசாமை யிவை பதினோர் வகையொன்றுக்கே 
யுரிசாறு கற்கங்காரெள்ளுங்கோட்டத் 

துடன்மிளகு சுக்குதிப்பிப்பிலிவசம்பு 
கருஞ்சீரகம்பங்கம் பாளைநெல்லிக் 

கடுக்காய்ச்சந்தன மேலந்தான்றிக்காயே . 34 


காய்ந்தகார் போகரிக ழுகுட்டங் 

கனடன சென்பல்லித் தேவதார 
மாய்த்தவில வங்கப்பச்சிலையினோடே 

யமுக்கிரா வேரிவையொவ் வொன்றினுக்கே 
வாய்ப்பாயோர் கழஞ்சிடிந்தென் 

ளெண்ணெயானெய் 
வகைக்குரிகூட்டிக்கலந்து வடித்தருந்தித் 
தோய்ந்திடமோலினும் பூசக்கரப்பானெல்லாந் 
தொலைந்துபோங் கைமுறையாய்த் 

தொகுத்துச்செய்யே . 35 


254 


( இ - ள் ) 


சிறுசெருப்படி 
சாறடைக்கிழங்கு 
சீந்தில் கொடி 
அகத்தி 
அவுரி 
கையாந்தகரை 


வெள்ளறுகு 
கற்றாழை 
கிரந்திநாயகம் 
கருணைக்கிழங்கு 


துளசி 


இச்சரக்குகளின் சாறுகள் வகைக்கு படி வீதமெடுத்து 
ஒன்று கலந்து 


காட்டெள்ளு கோஷ்டம் 
சுக்கு 

திப்பிலி 
மிளகு 

வசம்பு 
கருஞ்சீரகம் 

ஆடுதீண்டாப்பாளை 
நெல்லிவற்றல் கடுக்காய்த்தோல் 
சந்தனத்தூள் 

ஏலக்காய் 
தான்றிக்காய்த்தோல் கார்போகவரிசி 
புனுகுசட்டம் 

செவ்வல்லிக்கொடி 
தேவதாரு 

கிராம்பு 
கிச்சிலை 

அமுக்கிராக்கிழங்கு 


முதலான சரக்குகளை வகைக்கு ( 1 / 4 வராகனெடை 
வீதம் ) எடுத்துக் கல்லுரலிலிட்டிடித்து , மேலே சொன்ன 
ஏதேனும் ஒரு சாறு விட்டு நன்றாக அரைத்து , 


நல்லெண்ணெய் 
பசுவின் நெய் 


படியும் ( 24 சேர் ) 
1/2 படியும் 


விட்டு எல்லாவற்றையுமொன்று கலந்து அடுப்பின் மேல் 
ஏற்றி எரித்துப் பதத்தில் இறக்கவும் . இம்மருந்தில் ஒரு ஸ்பூன் 
அளவெடுத்து உள்ளுக்குச் சாப்பிடவும் . இதையே கரப்பான் 
புண்களின் மேலும் பூசவும் . அவை குணமாகும் . கைகண்டது . 


255 


25. கரப்பான் , கிரந்திகளுக்கு அறுகுநெய் 


நண்பான வெள்ளறுகின் சாறுதானும் 

நானாழி பசுவினெய்பால் வகையொன்றுக்கு 
வண்பாக நாழியுரி கலந்து காய்ச்சிப் 

பாங்காகக் கூட்டு கற்கத் திரவியங்கேள் 
செண்பகப்பூ விருவேலி மதுரங்கோட்டஞ் 

செங்கழுநீர்க் கிழங்குடசந்தனநன்னாரி 
திண்பாலை மரத்தின்வேரிலாமிச்சம்வேர் 

செய்யதா மரைவளைய மிவையீரைந்தே . 36 


ஈரைந்தும் வகையொன்றுக் கோர்கழஞ்சா 
யிடித்தரைத்தெண்ணெயிற்கரைத்துக் 

காய்ச்சிக்கொண்டு 
சீராக வடித்துநல் கலசந்தன்னில் 
சேர்த்துதையந்தனிலளவாய்ச்சுட 

வைத்துண்ணிற் 
றீராத கிரந்தியொடு கரப்பானெல்லாந் 

தீர்ந்துவிடுந் தேகசௌக்கியமுண்டாகும் 
வீராதி வீரனெனுஞ்சரபபூபன் 

மேதினியோர்க்கிம்முறையை விதித்தவாறே .37 


( இ - ள் ) 


வெள்ளறுகுச்சாறு 
பசுவின் நெய் 
பசுவின் பால் 


4 படி 
11 படி 
11 படி 


இவைகளையொன்று கலந்து 


செண்பகப்பூ வெட்டிவேர் 
அதிமதுரம் 

கோஷ்டம் 
செங்கழுநீர்க்கிழங்கு சந்தனத்தூள் 
நன்னாரிவேர் 

பாலைவேர் 
இலாமிச்சைவேர் தாமரையிலையின்உட்சுருள் 


256 


இச்சரக்குகளை வகைக்கு 11/4 வராகனெடை 
வீதமெடுத்துப் பசுவின் பால் விட்டரைத்துச் சாறுகூட்டிய 
நெய்யுடனே குழப்பி , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பதத்தில் இறக்கவும் . இதனையொரு புதுக்கலசத்தில் 
பத்திரப்படுத்தித் தினம் 

வேலைகளில் 1 
ஸ்பூனெடுத்துச் சுடவைத்துச் சாப்பிடவும் . 


காலை 


தீராத கிரந்திகள் , கரப்பான்கள் முதலியவைகள் 
குணமாகி தேக சௌக்யமும் உண்டாகும் . 


குறிப்பு : 


98 நெ . சுவடியில் பசுவின் நெய் என்பதற்கு பதில் 
பசுவெண்ணெய் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது . 


26. செங்கரப்பானுக்கு 


செங்கதாரியின் வேரு மெருக்கின் வேருஞ் 

சிறுகுறிஞ்சாவேருநல் குறட்டைவேரும் 
பங்கமிலாத்தலைச்சுடுவள்ளியின்வேராவின் 

பாலிலரைத்துள்ளிவசம் பதுவுங்கூட்டி 
யிங்கிதமாய் நல்லெண்ணெய் விட்டுக் காய்ச்சி 

யியல்பாக வடித்தருந்தி மேலும் பூசிற் 
செங்கரப்பன்றீர்ந்துவிடும் நிறையறிந்து 

செய்திடுவீரிம் முறையைத் திறமாய்த்தானே .38 


( இ - ள் ) 


செங்கதாரிவேர் 
சிறுகுறிஞ்சான் 
பெருமருந்துவேர் 
வசம்பு 


எருக்கம்வேர் 
குறட்டைவேர் 
பூண்டு 


வைகளைச் சமனெடுத்து ( 1 பலம் ) பசுவின் பால் 
விட்டு நன்றாக அரைத்து நல்லெண்ணெய் ( 1 % சேருடன் ) 


257 


கூட்டி , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கவும் . 
இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூனளவெடுத்து உள்ளுக்குச் 
சாப்பிடவும் . இதையே செங்கரப்பான் புண்களின் மேலும் 
பூசவும் . அவை தீரும் . 


27.பெருங்கரப்பான் , ஓடுகரப்பானுக்கு 


நிலவேம்பு சிறுகுறிஞ்சாசிவனார் வேம்பு 

நீர்முள்ளி யீசுரவேர் மணித்தக்காளி 
நலமான வந்தரத்தாமரைகிரந்தி 

நாயகமுத்தாமணிபேய்ப் பீர்க்கங்காயுஞ் 
சொலுந்துளசி நன்னாரி யிவையின்வேருஞ் 

சுகமான வசம்புள்ளி யிவையொன்றுக்கு 
விலைகாசி னெடையரைத்து வைத்துக்கொண்டு 
விரும்பியதேங்காயெண்ணெய் 

கூட்டிடாயே 39 


கூட்டுவாயிலுப்பெண்ணெய் புங்கினெண்ணெய் 

குணமான யெள்ளெண்ணெய் யிவையொன்றுக்கு 
நாட்டமாயுழக்களவு சேர்த்தெரித்து 

நயமாக வோர்காசினளவுட்கொண்டு 
வாட்டமிலாவோடுகரப்பான்புண்ணுக்கு 

வளமாகப் பூசிடவே வாசியாகுந் 
தாட்டிகனாஞ்சரபபூ பதியுணர்ந்து 

சாற்றியவிம் முறையிதனையறிந்து பாரே. 40 


( இ - ள் ) 


நிலவேம்பு 
சிவனார்வேம்பு 


சிறுகுறிஞ்சான் 
நீர்முள்ளி 


விரணம் 17 


258 


பெருமருந்து 
அந்தரத்தாமரை 
உத்தாமணி 


மணித்தக்காளி 
கிரந்திநாயகம் 
பேய்ப்பீர்க்கங்காய் 
நன்னாரி 


துளசி 


இவைகளின் வேர் வக்ைகு 1 வராகனெடை 


வசம்பு 


பூண்டு 


இவ்விரண்டும் வகைக்கு 1 வராகனெடையும் , எடுத்து 
இடித்துத் தண்ணீர்விட்டு நன்றாக வரைத்துத் 


1 


தேங்காயெண்ணெய் 1 உழக்கு 
இலுப்பெண்ணெய் 
புங்கெண்ணெய் 

1 
நல்லெண்ணெய் 

1 


முதலானவைகளுடன் ஒன்று கலந்து , அடுப்பின்மேல் 
ஏற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . இந்த எண்ணெயில் ஒரு 
வராகனெடை எடுத்து உட்கொண்டு , புண்களின் மேலேயும் 
போடவும் . 


ஓடுகரப்பான் தீரும் . 


28. கரப்பானுக்கு 


நிலவேம்பாணாப்பட்டை புங்கம்பட்டை 

நெடியதூதுவளையின்வேர் சிவனார்வேம்பு 
நிலவாகை வேர்சங்கத் தாரிப்பட்டை 

நிலைத்தகொடி வேலிவேர் மணித்தக்காளி 
யிலையாறு முடக்கொத்தான் கண்டகாரி 

யின் வேர்காத் தொட்டிவேர் நாவற்பட்டை 
நலமானகற்குறட்டை வேர்கிரந்தி 

நாயகம்பேய்ப்புடலுமிளகரணைவேரே. 41 


259 


வேராகுந் தைவேளை சிறுகுறிஞ்சா 

வேர்தவசு முருங்கைமா வலிங்கப்பட்டை 
சீரான பெருமரத்தின் பட்டையோடு 

சென்னகரப் பட்டைநரி விளாவின்பட்டை 
சாரமுறு பொன்முசுட்டை வேரும் வெள்ளைச் 

சாறடைவேருடன்செப்பு நெருஞ்சியின்வேர் 
நேராக விவைவகைக்கோர் பலத்தைக்கூட்டி 
நிழல்தனிலுலர்த்தியிடித் 

தெடுத்துக்கொள்ளே 42 
எடுத்தபொடி தன்னையே ரண்டத்தெண்ணெய் 

யேற்றதோர் நான்கு சேர்தனிற்கலந்தே 
யடுப்பேற்றிப் பதமாகக் காய்ச்சிவாங்கி 

யறியகலசத்தினிலே வைத்துக்கொண்டே 
யெடுத்தளவாயுண்டுவரிற் கரப்பானெல்லா 

மேகிவிடுங்கைகண்ட முறையீதாகுங் 
கடற்குவலையம்புரக்குந்துளசபூபன் 

காதனாஞ்சரபேந்திரன் கண்டவாறே . 43 


நிலவேம்பு 

ஆவாரைவேர்ப்பட்டை 
புங்கம்பட்டை 

தூதுவளைவேர் 
மணித்தக்காளியிலை நிலவாகைவேர் 
செங்கதாரிப்பட்டை கொடிவேலிவேர் 
முடக்கொத்தான் கண்டங்கத்திரி 
காத்தொட்டிவேர் நாகப்பட்டை 
குறட்டைவேர் 

கிரந்திநாயகம் 
பேய்ப்புடல் 

மிளகரணைவேர் 
தைவேளை 

சிறுகுறிஞ்சாவேர் 
தவசுமுருங்கை 

மாவலிங்கம்பட்டை 
பெருமரப்பட்டை சென்னகரப்பட்டை 
தரிவிளாப்பட்டை பொன்முசுட்டைவேர் 
வெள்ளைச்சாறடைவேர் செப்பு நெருஞ்சிவேர் 
சிவனார்வேம்பு 


260 


வைகளை வகைக்கு 1 பலம் வீதமெடுத்து , நிழலில் 
உலர்த்திக்கொண்டு கல்லுரலில் இட்டிடித்துத் தூளாக்கி , 


ஆமணக்கெண்ணெய் 


4 சேருடன் 


குழப்பியடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பதத்திலிறக்கவும் . இதையொரு கலசத்தில் பத்திரப்படுத்தி , 
வேளைக்கு 1 ஸ்பூன் வீதம் உட்கொள்ளக் கரப்பான்கள் 
அனைத்தும் தீரும் . கைகண்டது . 


29. கரப்பானுக்கு 


ஏரண்டத் தெண்யுெம் வெங்காயச்சாறு 

யினாத வெருமைச்சாணாகப்பாலும் 
நேராக வகைக்குநாற் சேருஞ்சேர்த்து 

நினைவாகக் காய்ச்சியே பதத்திறக்கிச் 
சீராக வொருகரண்டியளவுண்டக்காற் 

றீருமே கரப்பனெல்லாம் பத்தியங்கேள் 
காரமாம் புகையிலையும் புளியும் நீக்குக் 
கைகண்ட முறையிதைப்போற் கண்டிலேனே 44 


( இ - ள் ) 


4 சேர் 
4 சேர் 


ஆமணக்கெண்ணெய் 
வெங்காயச்சாறு 
கன்றுபோடாத எருமைக் 
கிடரியின் சாணியைப் 
பிழிந்தெடுத்த நீர் 
எருமைப்பால் 


4 சேர் 


4 சேர் 


இவைகளை யொன்று சேர்த்து , அடுப்பின் மேலேற்றி 
எரித்துப் பதத்திலிறக்கவும் . இதில் ஒரு கரண்டியளவு ( 1 
ஸ்பூன் ) உட்கொள்ளவும் . கரப்பான்கள் தீரும் . 


26 ] 


காரம் , 


புளிப்பு 

முதலான சுவைகளுள்ள 
பதார்த்தங்களையும் , புகையிலையையும் நீக்கவும் . கைகண்ட 
மருந்தாகும் . 


30 , கர்ப்பிணி கரப்பானுக்கு 


வாதகரப்பான்பட்டை பரங்கிப்பட்டை 

வசம்புகம்பிப் பிசின்கருஞ்சீரகம்வெள்ளுள்ளி 
பூதகரப்பான்பட்டை வேப்பம்பட்டை 

புகலுஞ்செங்கத்தாரிப் பட்டைமஞ்சள் 
சீதமுளகொத்தமல்லி கடுகுரோகிணி 

சீரங்கத்தூரிமஞ்சளிவையீரேழு 
மோதியவொவ் வொன்றுக்கோர்பலமதாகு 

முயர்ந்தகடுக்காயிருபதாகச்சேரே . 


சேர்ந்திடுவாய் செருப்படி கொட்டைக்கரந்தை 

சின்னியிலை கோவையிலை மணித்தக்காளி 
யூரநொச்சி கிரந்திநாயகமிரண்டி 

னிலைகோழியவரையிலை துளசிச்சாறுஞ் 
சேரெட்டுப் பசுவின்பானான்கு சேருஞ் 

சேர்நான்கே யீரவெங்காயத்தின் சாறு 
மேரண்டத் தெண்ணய்படி மூன்றுங்கூட்டி 

யிதமாய்முன் மருந்ததனையரைத்திடாயே 46 


அரைத்திடுவாய் குளிர்ந்தநீருட்டிக்கொண்டே 

யதனைவழித் தெண்ணெய்நல் சாற்றிற்போட்டு 
கரைத்திரண்டு நாளிரவிப்புடலத்தில் வைத்து 

கைபாக மாயடுப்பிற் சற்றுவைத்தே 
யுரியவிளங் கொதியிட்டு வரும்பதத்தி 

லுயர்கலசந்தனில்வடித்தே யுழக்குவீத 
மருந்திடவிப்படியெட்டு நாளைக் கோர்நா 

ளன்பாக நான்குமுறை கொடுத்திடாயே . 47 


262 


கொடுத்திடுவாய் கர்ப்பிணிக்கும் பாலர்க்குந்தான் 

குணமாகுங் கரப்பனெல்லா மாறி நன்காங் 
கடுகுபூசினிக்காய்கைப்புப்புளிப்பு 

கருதாமற் பாலன்ன மருந்தவேணுந் 
திடமான விம்முறைகை கண்டதாகுந் 

திருவளர்கா விரியுடைதென் னளகையாளுங் 
கடிகமழ்பூந்தொடைமார்பன் சரபபூபன் 

கண்டுணர்ந்து சாற்றுமுறையிதுதப்பாதே . 48 


( இ - ள் ) 


வாதகரப்பான்பட்டை 
வசம்பு 
கருஞ்சீரகம் 
பூதகரப்பான்பட்டை 
செங்கதாரிப்பட்டை 
கொத்தமல்லிவிதை 
சீரகம் 


பரங்கிப்பட்டை 
கம்பிப்பிசின் 
வெள்ளைப்பூண்டு 
வேப்பம்பட்டை 
மஞ்சள் 
கடுகுரோகிணி 
கஸ்தூரி மஞ்சள் 


இச்சரக்குகள் வகைக்கு 


1 பலம் 


முற்றிய கடுக்காய் 


1 பலம் 


பின்பு 


செருப்படி 

கொட்டைக்கரந்தை 
சின்னியிலை 

கோவையிலை 
மணித்தக்காளி நொச்சியிலை 
கிரந்திநாயகம் இலை கோழியாவாரையிலை 


இவைகளின் சாறுகள் வகைக்கு 1 சேர் 


துளசிச்சாறு 

8 சேர் 
பசுவின்பால் 

4 சேர் 
ஈரவெங்காயச்சாறு 

4 சேர் 
ஆமணக்கெண்ணெய் 3 படி 


263 


முதாலனவைகளுள் , கடைச்சரக்குகளை முதலில் 
இடித்து , அம்மியின் மேல் வைத்துக் குளிர்ந்த ஜலம் விட்டு 
நன்றாக அரைத்து விழுதாக்கிச்சாறுகூட்டிய எண்ணெயுடனே 
ஒன்று கலந்து ஒரு பெரும் பாத்திரத்திலிட்டு 2 நாட்களுக்குச் 
சூரிய புடமிடவும் . பின்பு , இதை அடுப்பின் மேல் வைத்துக் 
கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க வைக்கவும் . பதமானபின் 
தை வடித்துப் புது கலசத்தில் பத்திரப்படுத்தவும் . 


இதில் ஒரு உழக்கு எடுத்து 8 நாட்களுக்கொரு தடவை 
உட்கொள்ளவும் . இவ்வாறு 4 முறை சாப்பிடவேண்டும் . 


சிறுகுழந்தைகளுக்கும் , கர்ப்ப ஸ்திரீகளக்கும் ஏற்படும் 
கரப்பான் தீரும் . 


பத்தியம் : 


கடுகு , பூசினிக்காய் , 

கசப்புப் பதார்த்தங்கள் 
முதலியவைகளை நீக்கிவிடவும் . மருந்து சாப்பிட்ட 
தினத்தன்று பால் சாதம் சாப்பிடவும் . கைகண்ட முயைாகும் . 


31. ஊதுகரப்பான் முதலானவைகளுக்கு 


வாகைமாவிலுப்பையிவை மூன்றின்பட்டை 

வளமான வெள்ளடம்பினிலை நென்மாவிற் 
பாகமாய்ச் சேர்த்திடித்தக்களியாய்கிண்டிப் 

பருகிடவேதிமிர்வாத நடுக்குவாதஞ் 
சோகமுற வருமூது கரப்பனோடு 

சொல்லாத கரப்பனெலாந்துலைந்து போகுந் 
தேசௌக்கியமுண்டாஞ் சரபபூபன் 

திறமாக வாய்ந்துரைத்த முறையிதாமே . 


இ- ள் ) 


வாகைப்பட்டை 
மாம்பட்டை 


இலுப்பைப்பட்டை 
வெள்ளடம்பிலை 


264 


இவைகளைக் கல்லுரலில் இட்டிடித்துச் சூரணஞ் 
செய்து அரிசிமாவுடன் , கலந்து தண்ணீர் விட்டு , அடுப்பின் 
மேல் வைத்துக் களியாகச் செய்து சாப்பிடவும் . 


திமிர்வாதம் , நடுக்குவாதம் , ஊது கரப்பான் , 
வாதகரப்பான் , முதலியவைகள் தீரும் . உடம்பும் நன்றாகத் 
தேறும் . 


32. கரப்பான் , கிரந்திகளுக்கு 


திரிகடுகுங் கரியசீரகமிந்நான்கு 

சேர்வகைக் கோர்பலங்குக்கில் பலமைந்தாகு 
மரியதோர் வெள்ளறுகு பலமூன்றிந்த 

வாறையுமே கூட்டியிடித்ததைத்தூளாக்கிப் 
பரியநல் சேலை கொண்டு வடியுங்கட்டிப் 

பாண்டத்திலிட்டு வெருகடியதாக 
விருபோதுண்டிடக்கரப்பன் கிரந்தியெல்லா 

மேகுங்குக்கிலாதிச்சூரணமதாமே . 50 


( இ - ள் ) 


சுக்கு 
மிளகு 


திப்பிலி 
கருஞ்சீரகம் 


இவைகள் வகைக்கு 


ஒரு பலம் 


சுத்தி செய்த குக்கில் 

வெள்ளறுகு 


5 பலம் 
3 பலம் 


வைகளைக் கல்லுரலிலிட்டிடித்துச் சூரணஞ்செய்து , 
வஸ்திரகாயஞ் செய்துகொள்ளவும் . இதில் மூவிரல் கொண்ட 
அளவெடுத்துத் தினம் 

தினம் இருவேளை காலையிலும் , 
மாலையிலும் ( தண்ணீருடன் ) உட்கொள்ளவும் . கிரந்தி , 
கரப்பான் முதலானவைகள் தீரும் . 


265 


33. விடப்பாகம் , விடவாயுவிற்கு 


சங்கிலியாடாதொடையு முக்காவேளை 
சாற்றியவெண்ணொச்சியிவை நான்குங் 

கொண்டே 
யங்கையாலோர்பிடியிட் டிடிக்க நற்சா 

றதிலில்லாதிருந்தால் வெள்ளாட்டு நீராற் 
றங்காமற் பிழிந்து வைத்தே யிருமாகாணிச் 

சாறதனிற் கடுகுரோகணிபலங்கால் 
பங்கமில் சுக்கொருபலந்திப்பிலியின் மூலம் 

பலமரைதல் ( லோமமது பலமைந்தாமே . 51 


பலமரைதிப்பிலிமிளகு மரைப்பலந்தான் 

பதினைந்து கடுக்காயொ டிவையேழ்கொண்டு 
நலமாய் முன் சாறதனாலரைத்தெடுத்து 

நற்றேற்றம் பழத்தினள வுண்டையுஞ்செய் 
துலர்த்திக்குப் பியினிலடைத்திட்டீர்போது 

முரியதேனிற்பனைவெல்லத்தினாதல் 
கலந்தனுபானஞ்செய்தே யருந்தத்தீருங் 

கனத்தவிட பாகமுடன் வாயுத்தானே . 52 


( இ - ள் ) 


சங்கிலை 

ஆடாதோடாயிலை 
முக்காவேளையிலை வெண்ணொச்சியிலை 


வைகளை 


வகைக்கு பிடி யெடுத்துக் 
கல்லுரலிலிட்டிடித்துச் சாறுபிழியவும் . சாறு வேண்டிய 
அளவு கிடைக்காவிட்டால் , வெள்ளாட்டு மூத்திரம் இரண்டு 
மாகாணி விட்டு இடித்துப் பிழியவும் . 


கடுகரோகிணி 


4 பலம் 


சுக்கு 


1 பலம் 


266 


திப்பிலிமூலம் 
ஓமம் 
திப்பிலி 
மிளகு 
கடுக்காய் 


1 பலம் 
5 பலம் 
1/2 பலம் 
1/2 பலம் 
15 ( எண்ணிக்கையில் ) 


வைகளை இடித்துச் சூரணித்துக் கல்வத்திலிட்டு , முன் 
சொன்ன சாறுவிட்டு நன்றாக ( ஒரு நாள் ) அரைத்துத் 
தேத்தாங்கொட்டை பிரமாணமுள்ள மாத்திரைகளாக உருட்டி 
வைத்துக்கொள்ளவும் . இதை நிழலிலுலர்த்தி ஒரு பாட்டிலில் 
பத்திரப்படுத்தி , வேண்டும் போது தினமிருவேளை தேனிலோ 
அல்லது பனை வெல்லத்திலோ சேர்த்துச் சாப்பிடவும் . 

விஷபாகம் , வாயு முதலியவைகள் தீரும் 
குறிப்பு : 

98 நெ . சுவடியில் மூச்சு சுரமும் விடும் என்றும் 
காணப்படுகிறது . 

33. விடபாக வீக்கத்திற்கும் , கரப்பானுக்கும் 
உய்யகொண்டான்வேறோர் பாக்கினேரா 

யொருங்காக வரைத்து வெந்நீரிற்குழப்பித் 
துய்த்திடுவாயொன்பது நாட்காலைமாலை 

சுட்டநீர்முள்ளிச்சாம் பலையானீரான் 
மெய்வீக்கங்கரப்பனின் மேற் குழைத்துப்பூச 

விலகுமிவையோர் நான்கு தினமேதின்றால் 
வைய்யவீக்கங்கரைந்து நீரிறங்கு 

மேலான விந்தபாக விரும்புவாயே . 
( இ - ள் ) 

( 1 ) எருமை முல்லை அல்லது கொய்யாவின் வேர் ஒரு 
பாக்களவெடுத்து , அம்மியின்மேல் வைத்து நன்றாக வரைத்து 
வெந்நீருடன் உட்கொள்ளவும் . 


267 


தினம் காலையிலும் மாலையிலும் உட்கொள்ளவும் . 
இவ்வாறு 9 நாட்கள் செய்யவும் , 


நீர்முள்ளியைச் சமூலமாக எடுத்து ஒரு புதுச் சட்டியில் 
ட்டு அடுப்பின் மேலேற்றிக் கருக வறுத்துச் 
சாம்பலாக்கவும் . இதில் ஒரு மூவிரல் கொள்ளுமள 
வெடுத்துப் பசுவின் மூத்திரத்துடன் குழைத்து 


உடம்பு வீக்கம் , கரப்பான் முதலியவைகளின் மேல் 
பூசவும் . 4 நாட்களுள் வீக்கங்கள் குறைந்து சிறுநீருமிறங்கும் . 


35. விடப்பாகம் , வீக்கத்திற்குப் 

"பஞ்சத்திரவ்ய நெய் 


பசுவின்பானாழியுங்கோ மியங்கரைத்து 

பாத்திரத்திற் றெளியவைத்த நீருநாழி 
பசுவின் மோரிருநாழி தயிருநாழி 

பாங்காய் கோசலநாழி யிவையெல்லாஞ்சேர்த் 
துசிதமுளதேவதாரங்கிராம்பு 

முய்யங்கொண்டான் வேருங் கடுகரோணி 
யிசைந்திடுபூதக்கரப்பான் முதிர்ந்தபட்டை 

யினித்தவதி மதுரமிவை யரைத்திடாயே . 54 


அரைத்திடுவாயொவ்வொன்றுக் கோர்கொட்டைப் 

பாக்களவாகவாவினெய் நாழிகூட்டி 
கரைத்திடுவாயிவையெல்லாமொன்றாய்ச் சேர்த்துக் 

கைபாக மாய்க்காய்ச்சி வடித்துக்கொண்டு 
சிரத்தினிற் பூசிடவீக்கம் விடபாகங்கள் 

தீர்ந்து சௌக்கியமாகு மிதன் பேர்பஞ்சத் 
திரவியநெய் முறையிதனையுணர்ந்து செய்வீர் 

தீரன்சரபேந்திரமால் செப்பும் வாறே . 


55 


268 


( இ - ள் ) 


பசுவின் பால் 
பசுவின் மூத்திரம் 
பசுவின் மோர் 
பசுவின் தயிர் 
பசுவின் சாணியைக் 
கரைத்துத் தெளிய 
வைத்தநீர் 


படி 
படி 
2 படி , 
1 படி 


2 படி 


இவைகளை யொன்று கூட்டி , 


தேவதாரம் 

கிராம்பு 
எருமைமுல்லைவேர் கடுகரோகிணி 
பூதகரப்பான்பாட்டை அதிமதுரம் 


முதலான சரக்குகளை வகைக்கு ஒரு பாக்களவு எடுத்து , 
மேல் சொன்னதிரவங்களிலே தேனும் ஒன்றை விட்டு நன்றாக 
அரைத்து 


பசுவின் நெய் 1 படியும் ( 5 சேர் ) கூட்டி , எல்லா 
வற்றையும் ஒன்று கலந்து , அடுப்பின் மேலேற்றிப் பதத்தில் 
வடித்திறக்கவும் . இந்த நெய்யைத் தலையில் தேய்த்துவர , 
வீக்கம் , விஷபாகங்கள் முதலியவைகள் தீர்ந்து குணமுண் 
டாகும் . 


குறிப்பு : 


98 நெ . சுவடியில் " கற்கத் திரவியத் " தில் " பெருங் 
குரும்பை " என்ற சரக்கும் காணப்படுகிறது . 


36. விடபாகத்திற்கு 


அப்பையினற் கொடியரைத்தோ ரலகுபாக்கி 

னளவாய் வெள்ளாட்டின்பாலிற் குழப்பித் 
தப்பாம னான்குதினமிருபோதுண்டு 

சர்வாங்கமும் பூசப் பத்தியங்கே 


269 


ளப்பாலினுடனனமு மிளகின்றூள் சேர்த்திடு 

மிளங்கீரக்ை கறியா மருமையாகச் 
செப்பியவிம் முறைப்படியே செய்யவொன்றுஞ் 

சேராது விடப்பாகத் தெரிந்து பாரே . 56 


( இ - ள் ) 


அகப்பைக் கோவைக்கிழங்கின் கொடியைக்கொண்டு 
வந்து தண்ணீர்விட்டு நன்றாக வரைத்து அதிலொரு அலகு 
பாக்களவு எடுத்து வெள்ளாட்டுப் பாலுடன் குழப்பி 4 
நாட்களுக்குச் சாப்பிடவும் . தினமும் காலையிலும் 
மாலையிலும் உண்ணவும் . இதையே மேலுக்கும் பூசிவரவும் . 


பத்தியம் : 


இளங்கீரையுடன் , மிளகுபொடி கூட்டியுண்ணவும் . 
விஷபாகங்கள் தீரும் . 


37. விடப்பாகத்திற்கு 


அப்பையினற் கிழங்கலகு பாக்கினேரா 
யரிய வெள்ளாட் டின்பாலிலரைத்துக் 

கொண்டே 
யொப்புடனேயப்பாலிற் குழப்பி நன்றா 

யோர்நான்கு தினமிருபோதுண்பீராகில் 
எப்போது மணுகாது விடபாகங்க 

ளிதமான விம்முறைகை கண்டதாகுந் 
தப்பாமற் செய்திடுவீர் மன்னர்மன்னன் 

சரபபூபதியுணர்ந்து சாற்றும் வாறே . 


57 


இ- ள் ) 


அப்பைக் கோவைக் கிழங்கைக்கொண்டு வந்து ,, 
அம்மியின் 

மேல் வைத்து அரைத்து ஒரு அலகு 


270 


பாக்களவெடுத்து வெள்ளாட்டுப் பாலுடன் குழப்பித்தினம் 
இருவேளை ( காலையிலும் , மாலையிலும் ) சாப்பிடவும் . 
இவ்வாறு 4 நாட்கள் சாப்பிடவும் . 


விடபாகங்கள் தீரும் . கைகண்டது . 


38. கிராணி , அக்கினிமந்தம் , பாண்டுவிற்கு 


கொடிவேலி வேர்சுக்கு மிளகிந்துப்புங் 

கூறுமிவையோர் நான்குஞ்சமனிடித்த 
பொடிநிரைக்குக் கடுக்காய்ச்சூரணித்துச் சேர்த்து 

புளித்த மோர்காய்ச்சிக்காசெடைமருந்தை 
யடைவாயிட்டருந்திவர வேகிராணி 

யக்கினிமந்தம் பாண்டு மட்டகுன்மம் 
விடபாக வாயுமுத லான நோய்கள் 
விட்டுப்போஞ் சௌக்யங்குண 

மேவுந்தானே 58 


இ - ள் ) 


கொடிவேலிவேர் 
மிளகு 


சுக்கு 
இந்துப்பு 


இவைகள் வகைக்கு 


பலம் 


கடுக்காய்த்தோல் 


4 பலம் 


இச்சரக்குகளைக் கல்லுரலில் இட்டிடித்து , 
வஸ்திரகாயஞ் செய்து வைத்துக்கொள்ளவும் . இதில் ஒரு 
வராகனெடை தூளெடுத்துக் காய்ச்சிய புளித்த மோருடன் 
கலந்து சாப்பிடவும் . 


கிராணி , அக்கினிமாந்தம் , விடபாகம் , வாயு , பாண்டு , 
அட்டகுன்மங்கள் முதலான ரோகங்கள் தீரும் . 


271 


39. விடப்பாக வீக்கத்திற்கு 


முருக்கிலைவெங்காயமுநா கரம் வகைக்கு 

முறையாகப் பலமிரண்டு சங்கின்பட்டை 
முருங்கைப்பட்டையுமிரண்டு மொவ்வொன்றுக்கு 

மொழிந்தபல மைந்திதெலாமிடித்துப்போட்டு 
திருந்த வெரித்தடைகுடிநீர்வைத்துக்கொண்டு 

தேகமறிந்தோரளவாயிரண்டு போது 
மருந்திடவே வீக்கம்விட பாகமேகு 

மருமையுள விம்முறைகை கண்டதாமே . 51 


(இ - ள்) 


வெங்காயம் 


கல்யாணமுருங்கையிலை 
சுக்கு 


இவைகள் வகைக்கு 


2 பலம் 


சங்கப்பட்டை 


முருங்கைப்பட்டை 


இவ்விரண்டும் வகைக்கு 


5 பலம் 


வைகளைக் கல்லுரலில் இட்டிடித்துத் தண்ணீர் 
விட்டுக் கஷாயமாகப் போட்டு , ஆறியபின் 2 வேளையிலும் 
நேரமொன்றுக்கு 1 பலம் அளவெடுத்து உட்கொள்ளவும் . 
வீக்கம் , விஷபாகங்கள் முதலானவை தீரும் . 


குறிப்பு : 


அடைகஷாயம் என்பது தண்ணீர்விட்டுக் காய்ச்சாமல் 
ஊறவைத்து இறுத்த நீராகும் . இங்கு காய்ச்சிக் குளிரவைத்த 
கஷாயமாகும் . 


272 


40. அரையாப்பு , துடைவாழை , கட்டு 
வீக்கம் , விப்புருதி , எழுச்சி முதாலன வியாதிகளுக்கு 

எண்ணெய்ப் பூச்சு 


சங்கம்வேர் மிளகரணை வேருவாய் 

வேர்சத்திச்சாரணைவேர் 
செங்கத்தாரியின் வேர்மா விலிங்கைவேர் 

சாரணைவேர் சித்ரமூலி 
பொங்கமிகு மாதண்டை வேருடனொன் 

பதுவகையும் பொருந்துங்கையாற் 
றங்குமொரு சிரங்கைவசம் பொருபிடியுள் 

ளித்தோலைத்தானும் போக்கே . 


போக்கியொரு பிடியிதெல்லாம் நறுக்கியிரு 

நாழியெள்ளின் புதியநெய்யிற் 
றாக்கியடுப்பினில் வைத்துப் பொன்னிறமாய்க் 

காய்ச்சியதைத்தானிறக்கித் 
தேக்கிட வாழாக்கெண்ணெய் காலையந்தி 

யிலுங் கொள்ளு தினமுந்தானே 
வீக்கமதில் கடுகையரைத்தும்மிடு 
பத்தியம் வெந்நீருஞ்சோறே . 

61 


வெந்நீரும் புழங்கிளங் கீரைதனில் 

மிளகுபொடி மேலேபோட்ட 
தன்னையுங்கொள்ளில வெண்ணெய் முழுதுங்கொட் 

டீரும் நோய் தானே கேளு 
வின்னஞ்செய்யரையாப்புத்துடைவாழை 

கட்டு நின்ற வீக்கமுந்தான் 
இன்னமும்விப் புருதியெழு வியாதியது 

உயர்ந்தார்விட்டேகுந்தானே. 


273 


( இ - ள் ) 


சங்கம்வேப் 
உகாய்வேர் 
செங்கதாரிவேர் 
வெள்ளைச்சாறடைவேர் 
ஆதண்டைவேர் 


மிளகரணை வேர் 
சத்திச்சாரணைவேர் 
மாவலிங்கம்வேர் 
சித்திரமூலவேர் 


இவைகளின் துண்டுகள் வகைக்கு 


ஒரு பிடி 


வசம்பு 
தோல் நீக்கிய பூண்டு 


இவைகள் எல்லாவற்றையும் ஒரு கல்லுரலில் இட்டு 
நசுக்கி , 


நல்லெண்ணெய் 2 படியுடன் { 2/2 சேர் ) கலந்து ஒரு 
பாத்திரத்திலிட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்து , சரக்குகள் 
பொன்னிறமாகியவுடன் அதைக் கீழிறக்கவும் . 


தினந்தோறும் காலையிலும் , மாலையிலும் ஒரு 
ஆழாக்கு எண்ணெய் உட்கொள்ளவும் . எண்ணெயின் கடுகை 
அம்மியின்மேல் வைத்தரைத்துக்கரப்பான்வீக்கங்களின் மேல் 
பூசவும் . 


வெந்நீர் சாதம் சாப்பிடவும் . இளங்கீரையை மிளகுடன் 
சுண்டி உண்ணவும் . 


இம்மாதிரி அந்த எண்ணெய் முழுவதையும் சாப்பிட , 


அரையாப்பு 

துடைவாழை 
கட்டுள்ள வீக்கங்கள் விப்புருதி 


முதலானரோகங்கள் தீரும் . 


விரணம் 18 


274 


41. அரையாப்பிற்கு உருண்டை 


சீரகமுங் கொடிவேலிகளிப்பாக்கு 

மிவை மூன்றில் செய்யக்கேளு 
சீருடனே யொருபலந்தான் றண்ணீர்வார்த் 

தரைத்து நன்றாய் திகழெள்ளெண்ணெய் 
சேருமொரு மாகாணிதனிற்போட்டு 

மெழுகுபதத் தினிலேகாய்ச்சிச் 
சாரமுள்ள நல்லவெல்ல மொருபலம்போட் 

டிதையிறக்கித்தானும்வையே . 


வைத்து முள்ளிக் காயளவு முண்டைபண்ணி 

நிழலுலர்த்தி யதிலேதானே 
நித்தமதி காலையந்தி யோருண்டை 

கொண்டும் பார் நீயுந்தானே 
பத்தியமுப்பும்புளிப்பு மாகாது 

மரையாப்பும் பறந்தே போகுஞ் 
சுத்தமாயாறுநாள் பத்தியஞ்செய் 

நோயகன்று சுகமதாமே . 


64 


( இ - ள் ) 


சீரகம் 
கொடிவேலிவேர் 
களிப்பாக்கு 


இவைகளை வகைக்கு ஒரு பலமெடுத்து இடித்து , 
அம்மியின் மேல் வைத்துத் தண்ணீர்விட்டு நன்றாக அரைத்து 


நல்லெண்ணெய் 


மாகாணி ( வீசம்படியுடன் ) 


கூட்டி அடுப்பின் மேலேற்றி எரித்து மெழுகு பதத்தி 
லிறக்கி அதில் ஒரு பலம் வெல்லத்தையிட்டுக் கரைக்கவும் . 


275 


பின்பு இதனை * முள்ளிக்காய் அளவுள்ள சிறு சிறு 
உருண்டைகளாகச் செய்து வைத்துக்கொள்ளவும் . இதனை 
நிழலில் உலர்த்தித் தினம் காலையிலும் மாலையிலும் 
ஒவ்வொரு உருண்டையை உட்கொள்ளவும் . 


பத்தியம் : 

உப்புச் சுவையுள்ள பதார்த்தங்களையும் , புளிப்புச் 
சுவையுள்ள பதார்த்தங்களையும் நீக்கவும் . அரையாப்பு 
தீரும் 


நாட்களுக்கு இவ்வாறு பத்தியம் பிடிக்கவும் . 


42. அரையாப்புக்கு 


கொடிவேலி வேர்நத்தைச் சூரியின் வே 

ரிரண்டில்வகைக் கொன்றுக்குத்தான் 
அடவுடனே கொட்டைப் பாக்களவரைத்து 

யெள்ளெண்ணெ யதுகாற் சேரி 
லுடனேமத்தித்துமதி காலைதனில் 
மூன்றுநாளுங்கொள் 

நீதா 
னிடுமேலின் பத்து கொடி வேலிவேர் 

தனையரைத்து மேலும் பூசே. 


பூசுமிப் படியாறு நாடாறும் 

பத்தியமும் புசிவெந்நீர் சோறு 
நேசமுடனேகொண்டால் அரையாப்புக் 

கட்டியுமே நீங்கிப்போகுந் 
தேசமன்பத்தாறு தீவுதீ 

வாந்திரமற்றேற்கும் போற்ற 
வாசவன்போலதஞ்சைநகர்தனையாளுஞ் 

சரபேந்திரன் வகுத்தாமே . 


முள்ளிக்காய் - தண்ணீரில் வளரும் ஒருவகைக் கொடியின் காய் . 
இதற்கு முட்கள் எதிரும் புதிருமாக இருக்கும் . 


276 


ஒரு கொட்டைப்பாக்களவு 


கொடிவேலிவேர் 
நத்தைச்சூரிவேர் 


இவ்விரண்டையும் நன்றாக அரைத்து , நல்லெண்ணெய் 
174 சேருடன் குழப்பி , அரையாப்புக் கட்டிகளின்மேல் ஒரு 
குச்சியினால் போடவும் . 6 நாட்கள் இவ்வாறு செய்யவும் . 


தண்ணீர் 


கொடிவேலிவேரைக் 

கைபடாமல் , 
விட்டரைத்து அரையாப்புக் 

கட்டிகளின்மேல் 
குச்சியினால் போடவும் . 6 நாட்கள் இவ்வாறு செய்யவும் . 
பத்தியம் : 


வெந்நீர் சாதம் மாத்திரமே உட்கொள்ளவும் . 
அரையாப்பு தீரும் . 


43. அரையாப்பிற்கு அடை 


ஒருவடைதட்டிடும் புழுங்கலரிசிதனை 

யூறவும்வைத்துக்கொண்டேதா 
னுரமான கொடிவேலி வேருமதி 

னுடன்கலந்து வொருமையாக 
வரைத்து நன்றாகவுமடுப்பில் சட்டியிலே 

வேகவைத்த வடையைத்தானே 
பருகுநித மொருவடையை யெள்ளெண்ணெய் 

தனிற்றோய்த்துப் பதமாய்த்தானே. 67 


பதமாக மூன்று நாள் மூன்றடைசுட் 

டுத்தின்னும் பத்தியங்கேள் 
யிதமான நல்லெண்ணெயைத்தானே 

சோற்றினிலேயிட்டு முண்ணு 


277 


சதமாக வொன்பதுநாளுப்புடனே 

புளிப்புமது தானாகாது 
பதமாய்ப்பத்தானாட்கஞ்சி தேய்த்தே 

முழுகுபனிரெண்டேநாள் 


68 


பன்னிரண்டாநாடனிலே யெண்ணெய் தேய்த் 

தேமுழுகிப் படிக்குத் தானே 
ஒன்றைவிட்டோர் நாள்மூழ்கு பால் மோருந் 

தயிர்நெய்யு முண்ணிரம்ப 
தன்னிலே யரையாப்புக் கரைந்துவிடு 

மேலேயொன்றுந்தான் போடாதே 
யுன்னிதமாமருந்திதையுந் தென்னளகை 

சரபேந்திரனுணர்ந்ததாமே . 


இ - ள் ) 

ஒரு அடை தட்டுமளவிற்கு வேண்டிய புழுங்கரிசி 
சுமார் ஒரு சிரங்கை எடுத்துக்கொண்டு தண்ணீர் விட்டு 
ஊறவைக்கவும் . அதற்குச் சரியெடை கொடி வேலி வேர் 
சேர்த்து , ஊறின அரிசியுடன் கல்லுரலில் இட்டு ஒன்றாக 
அரைத்துக்கொள்ளவும் . ஒரு சட்டியை அடுப்பின் மேல் 
வைத்து அதில் கொடிவேலி வேர் சேர்த்தரைத்த மாவை இட்டு 
அடையாகத் தட்டி எரிக்கவும் . நன்றாக வெந்தபின் இதை 
இறக்கி நல்லெண்ணெயில் தோய்த்துச் சாப்பிடவும் . 
வ்வாறு தினமொன்றுக்கு ஒரு அடை வீதம் 3 நாட்கள் 
சாப்பிடவும் . 
பத்தியம் : 
சாதத்தில் நிரம்ப நல்லெண்ணெய் 

விட்டுச் 
சாப்பிடவும் . உப்பு புளி முதலானவைகள் 9 நாட்களுக்கு 
ஆகாது . 10 வது தினத்தன்று வடிக்கஞ்சியைத் தலையில் 
தேய்த்துக் கொண்டு ஸ்நானஞ் செய்யவும் . 12 வது தினத்தன்று 
நல்லெண்ணெய் தேய்த்துக்கொண்டு முழுகவும் . இவ்வாறு 


278 


ஒன்றுவிட்டொரு நாள் முழுகவும் . பசுவின் பால் , மோர் , 
தயிர் , நெய் முதலானவைகளத்ை 

தாராளமாக 
உபயோகிக்கவும் . 

அரையாப்புக்கட்டி தானாகவே கரைந்துவிடும் . 
அரையாப்புக்கட்டியின் மேல் ஒன்றும் போடக்கூடாது . 

44. கரப்பான் வீக்கத்திற்கு மருந்து 
கல்லுப்பும் வேப்பிலையு மிடித்து விளக் 

கெண்ணெய்தனிற் கலந்து கொண்டு 
வல்லுப்பிசத்தினரையாப்பதனில் 

நின்புண்ணில் வைத்துக்கட்டு 
சொல்லுமந்த வீக்கமட்டும் பிசகாதே 

கட்டிப்பார துரிசாய்த்தானே 
அல்லலற வறுபத்து நாழிதனிற் 
கரைந்திடும் பரவத்தானே . 

70 
தானேமறு படியுமொரு விசைகட்ட 

வுங்கட்டோடதுபோமிந்த 
யீனமிலா முறையதனை நந்தியுரைத் 

தார் பொதிகையின் முனிக்கு 
வூனமிலா மனிதருக்காயுரைத்தமுறை 

யைத்தினமு முணர்ந்துணர்ந்து 
மானமான்றஞ்சையையாள் சரபேந்திர 
னுணருமரை யாப்புப்பூச்சே . 

71 
( இ - ள் ) 


( ஒரு பிடி ) 


கல்லுப்பு 
வேப்பிலை 


ஆமணக் 


இவ்விரண்டையும் கல்வத்திலிட்டு 
கெண்ணெய் விட்டு நன்றாக அரைத்து , அரையாப்புக் 
கட்டியைச் சுற்றிலும் வீக்கம் இருக்கும் அளவிற்கு 
அதன் மேல் போட்டுக் கட்டி விடவும் . 


279 


24 மணி நேரத்திற்குள் வீக்கம் கரையும் . இம்மாதிரியே 
மறுநாளும் கட்டவும் . அவை தீரும் . 


45. அரையாப்பிற்கு மருந்து 


நத்தைச்சூரியின் வேர்ப்பட்டையுமொரு 

தலைப்பூண்டு நவில்வசம்புஞ் 
சுத்தாய்வகைக்குமொரு வராகனெடை 

சேர்த்தரைத்து துருசாய்த்தானே 
வைத்துகரண்டியிலெள்ளின் னெண்ணெய்விட்டுச் 

சிவந்தநிற மானவாறே 
யத்தையிறக்கியுமருந்தை யெடுத்துள்ளுக்குங் 

கொள்மேலுக்கப்பால் கேளே , 3 


கேளந்த யெண்ணெய்தனை மேலிலே 

தடவிப்பார் கெட்டியாக 
நாளளவில் வந்தவரையாப்பிருந்தா 

லும்புண்ணும் நழுவிப்போகுந் 
தானதினா லோரடியாயளந்தநெடு 

மால் சர்பச்சக்ரவர்த்தி 
நீளுமுல கத்தின்மனுக் காயுணர்ந்து 

மிம்முறைநிச்சயித்ததாமே . 


73 


நத்தைச்சூரியின் வேர்ப்பட்டை 1 வராகனெடை 
ஒருதலைப்பூண்டு 

1 
வசம்பு 

1 


1 . 


3 ) 


வைகளை 


ஒன்றிரண்டாக நசுக்கி , 
கரண்டியிலிட்டு நல்லெண்ணெய் விட்டுச் சிவக்கச் காய்ச்சி 
இறக்கி , இம்மருந்தை உட்கொள்ளவும் . 


மேலுக்குத் 


தடவவும் . 


அந்த எண்ணெயை 
அரையாப்புப் புண்கள் தீரும் . 


280 


46. படர்தாமரைக்குப் பூச்சு 


ஒருகூடை பேய்ப்பீர்க்கினிலையரிந்து 

கல்லின் மேலும் போட்டுத்தான் 
அரிசியும்வாயினிலடக்கிக் காலினா 

லேதுவைக்கவ்வரிசிதானும் 
விரைவானவரிசிகசக்கிறமட்டு 

மூன்று நாள் மிதித்தாயானா 
லுரமான படர்தாமரையுமகலுந் 

தப்பாமலுடனேசெய்யே . 


74 


( இ - ள் ) 


ஒரு கூடை பேய்ப்பீர்க்கின் இலையைக் கொண்டுவந்து 
ஒரு அம்மிக்கல்லின் மேல் போட்டு , அரிசியை வாயில் 
போட்டுக்கொண்டு , அந்த நோயாளியை மிதிக்கச் 
சொல்லவும் . தினந்தோறும் இவ்வாறு வாயிலுள்ள அரிசி 
கசக்கும் வரை மிதிக்கவும் . 3 நாட்களுக்குள் எப்பேர்ப்பட்ட 
படர்தாமரையும் அகலும் . 


47. மேகக்கட்டி , அரையாப்புரக்கட்டி 

புண்களுக்கு மருந்து 


எலுமிச்சங்காயளவு சித்ரமூலி 

யையரைத்தெள் ளெண்ணெய்தன்னில் 
நலமுடைய பனங்கட்டி யுமதிற்பா 

தியும் போட்டு ரவியில் வைத்தே 
வுலவுமொரு கிளிஞ்சியெண்ணெய் காலையந்தி 

யுந்தானே யுள்ளுக்குங்கொள் 
வலுவான மேகத்தின் கட்டியரை 

யாப்புபுண்ணும் வாங்கிப்போமே . 75 


281 


போகுமே பத்தியமுப்பும் புளிப்பு 

மாகாது பொரிமாதூவி 
யாகுமிளங் கீரையொன்று புரைபுண்ணா 

மிருந்தாலு மவ்வெள்ளெண்ணெய் 
யூகமுடனரைப்படியி லெலுமிச்சங் 

காயினளவுந்தான் கேளு 
லாருளசித்திரமூலியரைத்துப்போட் 

டிரவிதன்னில் வைத்திடாயே . 


76 


வைத்து மேலிலுந்தடவு புண்ணிலும் போ 

டும்புரையில் வளமாயூத்தி 
பத்திரமா யூதுகட்டிக்கரையும்புண் 

ணாறும்புரை வளர்ந்தோயாறுஞ் 
சத்தியவாசகன்தன்ம நெறிவழி செங் 

கோல் நடத்துஞ்சக்கிரவர்த்தி 
யுத்தமனாந்தஞ்சைநகர் சரபேந்திரன் 

நிச்சயித்த வுண்மைதானே. 


( இ - ள் ) 


கொடிவேலி வேர் 

அரைத்த விழுது 
பனைவெல்லம் 


ஒரு எலுமிச்சையளவு 
1 % எலுமிச்சையளவு 


இவ்விரண்டையும் நல்லெண்ணெய் 1 சேருடன் 
குழப்பி , கடும் வெய்யிலில் வைத்துக் கலக்கிவரவும் . இதில் 
ஒரு சிறு கிளிஞ்சில் அளவு எண்ணெய் எடுத்துக் காலை 
வேளையிலும் சாயங்கால வேளையிலும் சாப்பிடவும் . 


மேகக்கட்டி , அரையாப்பு முதலியவை தீரும் . 


பத்தியம் : 


உப்பு , புளி இவ்விரண்டும் ஆகாது . இளங்கீரையுடன் 
மிளகுத்தூள் சேர்த்துச் சாப்பிடவும் . பொரிமா 
சேர்த்துக்கொள்ளவும் . 


282 


புண் , புரைகளிருந்தால் / படி நல்லெண்ணெயில் , 
எலும் 

மிச்சையளவு சித்திரமூல வேர் அரைத்த விழுதைக் கலந்து 
( 2 நாட்களுக்கு ) வெயிலில் வைத்துப் புண்களின் மேலேயும் 
போட்டுப் புரைக்குள்ளேயும் செலுத்தவும் . கட்டிகள் கரைந்து 
புண்களும் ஆறும் . 


48. படர்தாமரைக்குப் பூச்சு மருந்து 


தகரைவேர் நுணிமஞ்சள் சித்திரமூ 

லங்கொன்னைத் தளிர்புங்கைவேர் 
திகழ்வாழைக்கிழங்கனிச்சை வேருடனே 

விழலரிசியுங்கடுக்காய் 
தகுநெல்லி முள்ளிவசம்புடன் கோட்டம் 

பத்துவகை தனைச்சமன்கொள் 
சுககோமூத்திரம்வார்த்து நேகவரைத் 

தேசெய்யுந் தொழிலைக்கேளே. 


78 


கேளுபடர்தாமரைமேற்படருகிற 

தையுஞ்சொறிந்து நிளறிப்பூச்சி 
தாளுபத்து கடிகைமட்டு மிருந்து நா 

லஞ்சுநாடான் குளித்தால் 
பீளுபடர்தாமரையுஞ்சருகுதிர்ந்தாப் 

போலுதிரு மெய்ப்பதான 
வேளிலுயர்ந்திடுமெழிலான் சரபேந்திர 

ராசனுணர்விந்தபூச்சே. 


79 


( இ - ள் ) 


தகரைவேர் 

சித்திரமூலவேர்ப்பட்டை 
நுணிமஞ்சள் கொன்னைக் கொழுந்து 
புங்கைவேர் வாழைக்கிழங்கு 
காட்டுமல்லிகைவேர் விழலரிசி 


283 


கடுக்காய்த் தோல் 
வசம்பு 


நெல்லிமுள்ளி 
கோஷ்டம் 


முதலான சரக்குகளைச் சமனெடை எடுத்து இடித்துப் 
பசுவின் மூத்திரம் விட்டு நன்றாக அரைக்கவும் . படர்தாமரை 
( எச்சிற்றழும்பு ) யைச் சொறிந்து அங்கு முன் சொன்ன 
மருந்தைப் பூசி , 10 நாழிகை அளவு ஊறவைத்து ஸ்நானஞ் 
செய்யவும் . இவ்வாறு 4 அல்லது 5 நாட்கள் செய்யவும் . 


படர்தாமரைகள் பொரிந்து உதிர்ந்துவிடும் . 


49. படர் தாமரைக்குப் பூச்சு 


தகரைவாய் விளங்கம் நெல்லிப் பருப்பு கொடி 

வேலிமஞ்சளுங்கடுக்காய் 
மகிழுஞ்செங்கழுநீரின் கோட்டமுடன் 

கார்போக வரிசிகூட 
திகழ் செழுமலர்கொன்றை புங்கம் விதை 

பத்து மஞ்சமன் சேர்த்துக்கொண்டு 
வகையாவினீரதனிலரைத்து நன்றாய் 

குழப்பியதை வைத்துக்கொள்ளே . 0 


கொண்டு மேல் படருந்தாமரையசை சொ 

றிந்துநீ குணமருந்தை 
மொண்டுகையாற் பூரிபத்து நாழிமட் 

டிருந்து மேல் குளித்துக்கொண்டு 
கண்டிதமாய் நாலஞ்சு நாட்டடவிக் 

குளிநீயுங்கணக்கதாக 
மண்டியமேலின்படர்தாமரையதிர்ந்து 

தேகம் நல்ல வளமதாமே . 


81 


284 


( இ - ள் ) 


தகரைவிதை 

வாயுவிடங்கம் 
நெல்லிப்பருப்பு கொடிவேலிவேர் 
மஞ்சள் 

கடுக்காய்த்தோல் 
செங்கழுநீர்க்கிழங்கு கோஷ்டம் 
கார்போகரிசி செழுமலர்க்கொன்றை 
புங்கம்விதை 


இவைகளைச் சமனெடை எடுத்து , அம்மியின்மேல் 
வைத்துப் பசுவின் மூத்திரம் விட்டு நன்றாக அரைத்துக் 
குழம்பாகச் செய்து வைத்துக்கொள்ளவும் . 


படர்தாமரையை நன்றாகச் சொறிந்துவிட்டு , முன் 
சொன்ன மருந்தைப் பூசி 10 நாழிகை வரை ஊறவைக்கவும் . 
பின்பு ஸ்நானஞ் செய்யவும் . இம்மாதிரி 4 அல்லது 5 
நாட்களுக்குத் தடவிக்குளிக்கவும் . 


படர்தாமரை உதிர்ந்துவிடும் . 


குறிப்பு : 


செய்யுளில் 10 சரக்குகள் என்று கூறப்பட்டிருப்பினும் 
வாஸ்தவத்தில் 11 சரக்குகள் உள்ளன . 


50. படர் தாமரைக்கும் மருந்தும் , பூச்சும் 


இந்துப்பு நிலவாரை கொன்றையுட 
தளிர்சொல்லு மிதுகள் 

மூன்றுஞ் 
சந்தேக மில்லாமற் சேர்த்தாவின் 

கோமியத்தி னாய் வேளை 
யிந்திரண்டி லொன்றிலரைத்துப்பூசு 

நாலுநாளேதானேநீ 
வந்தபடர்தாமரையுதிர்ந்து நன்றாய் 

மேனிநல்ல வண்மையாமே . 


285 


( இ - ள் ) 


நிலவாரை 


இந்துப்பு 
கொன்றைத்துளிர் 


இம்மூன்றையுஞ் சமமெடுத்துப் பசுவின் மூத்திரம் 
விட்டு நன்றாக அரைத்துப் படர்தாமரையின்மேல் பூசவும் . 4 
நாட்களில் அது தீரும் . 


நாய்வேளையைப் பசுவின் மூத்திரம் விட்டு நன்றாக 
அரைத்துப் படர்தாமரையின் மேல் பூசவும் . 4 நாட்களில் 
மாறிப்பாகும் . 


51. படர்தாமரைக்கு மருந்தும் , பூச்சும் 


மருக்காரைவேர்விரையு மனிச்சம்வே 

ரிம்மூன்று வகையுந்தானே 
முருக்கெலுமிச்சம்பழச்சாற் விட்டரைத்து 

நன்றாக மூன்றுருண்டை 
சரியாகச் சிறுகொட்டைப் பாக்களவு 

செய்துள்ளுக்குத் தானே கொண்டு 
உரமான மேலுக்கும் பூசப்படர் 

தாமரையு முதிர்ந்துபோமே . 


83 


( இ - ள் ) 


மருக்காரை விதை 


மருக்காரை வேர் 
காட்டு மல்லிகைவேர் 


இம்மூன்றையும் சமனெடுத்து (வகைககுக் கொட்டைப் 
பாக்களவு ) அம்மியின் மேல் வைத்து எலுமிச்சம்பழச் சாறு 
விட்டு நன்றாக அரைத்து 3 உருண்டைகளாக உருட்டி 
உள்ளுக்குச் சாப்பிடவும் . இதையே மேலுக்கும் பூசவும் . 
படர்தாமரைகள் தீரும் . 


286 


52. படர்தாமரைக்கும் பூச்சும் , மருந்தும் 


தகரைவிதை யெருக்கம்வேர்பட்டையுட 

னருகம்புல் லதனுட்பட்டை 
வகை மூன்றுஞ்சிறுகவுமே நறுக்கிப்பசும் 

பால் நாழி வார்த்துக்காய்ச்சி 
தகுமானவுரைக்குத்திக் காலமே 

யத்தயிரைத் தானேகொள்ளு 
புகுமந்த மருந்தெடுத்து மஞ்சளுங்கூட் 

டியுமரைத்துப் பூசிடாயே . 


84 ) 


பூசிசொறிந்தே சொறிந்து மிருந்துமிப் 

படிமூன்று போதுதானே 
நேசமுடனுள்ளுக்குங் கொண்டுமே 

லும் பூசி நீகுளித்தால் 
வீசிபடர்தாமரையுஞ் சருகுதிர்ந்தாப் 

போலுதிரும் விபுலைதன்னில் 
ராசர்புகழ்சரபோசிராசன்மனம் 

நிச்சயித்த நன்மருந்தே . 


85 


( இ - ள் ) 


தகரைவிதை 

எருக்கம்வேர்பட்டை 
அருகம்புல்லின் மேல்பட்டை ( சரகு ) 


வைகளை நறுக்கிப் பசுவின் பால் 1 படியுடன் 
(பட்டணம் படி / 4 ) சேர்த்துக் காய்ச்சிப்புளிப்பில்லாத மோர் 
விட்டு 

உறையவிடவும் . மறுநாள் அத்தயிரை 
உட்கொள்ளவும் . 


மஞ்சளை , அத்தயிரினால் அரைத்துப் 
படர்தாமரையைச் சொறிந்தபின் அதன் மேல் போடவும் . 
இவ்வாறு மூன்று நாட்கள் செய்யவும் . படர்தாமரை , 
சருகுகள் உதிர்ந்தாப் போலுதிரும் . 


287 


53. படர்தாமரைக்குப் பூச்சு 


நிலவாகை வேரெலுமிச்சம்பழச்சாற் 

விட்டரைத்து நேகத்தானே 
வலுவுசெழுமலர்கொன்றைச்சாற்றினிலே 

குழப்பியதை வளமதாக 
நல்மேனி தனில்படரும் தாமரையைச் 

சொறிந்ததனில் நாட்டமாகச் 
சலமதாகப் பூசிகுளிப் படர்தாம 

ரையுமுதிர்ந்து நலமதாமே . 


6 


( இ - ள் ) 


நிலவாகை வேரை , எலுமிச்சம் பழச்சாறுவிட்டு 
நன்றாக அரைத்து செழுமலர் கொன்றைச் சாற்றில் 
குழப்பவும் . படர்தாமரையைச் சொறிந்து முன்சொன்ன 
மருந்தைப் பூசி சிறிது நேரஞ்சென்றபின் குளிக்கவும் . அவை 
தீரும் . 


54. படர்தாமரைக்கு மருந்து 


சகமதனில் மானிடர்மேல் படர்தாம 

ரைவளரு மதற்குக்கேளு 
தகரைவிரையையார்க்கப் பொடிசெய்து 

கக்கரிக்காய்த் தண்ணீர் வாங்கி 
வகையாகக் குழைத்து சொறிந்துப்பூசி 

மேல்குளிக்க வந்த நோயுந் 
திகிலெடுத்துப் படர்தாமரையுமுதிர்ந்து 

தேகமதுந்தீர்க்கமாமே . 


( இ - ள் ) 


தகரை விதையைக் கல்லுரலிலிட்டு 

கல்லுரலிலிட்டு இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து , கக்கரிக்காய்ச் சாற்றில் குழைத்துப்படர் 


288 


தாமரையின் மேல் பூசவும் , பூசுவதற்குள் படர்தாமரையை 
நன்றாகச்சொறிந்து விடவும் . சுமார் 2 மணி நேரஞ் சென்ற பின் 
குளிக்கவும் . 


படர்தாமரை தீரும் . உடம்பும் தேறும் . 


55. படர்தாமரைக்குப் பூச்சு 


வாகையுட கொழுந்து கொன்றைக் கொழுந்தி 

புண்ணாக்கு மஞ்சளோனே ( லுப்பைப் 
வாகுடனேசிவந்திருக்குங்காரையிலை 

யுஞ்சேர்த்து மரைத்து நன்றாய் 
திகழ்மேனி தனிற்படருந் தாமரையைச் 
சொறிந்து சொறிந்தேதான் 

பூசுச் 
சுகமாகும் படர்தாமரையுமுதிர்ந்து 

சரீரமது சுத்தியாமே . 


( இ - ள் ) 


வாகைக்கொழுந்து கொன்றைக் கொழுந்து 
அரப்புக்கட்டி மஞ்சள் 
காரையிலை 


இவைகளைச் சமனெடுத்து அம்மியின்மேல் வைத்துத் 
தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்துத் தேகத்தின்மேல் 
ஏற்பட்டிருக்கும் படர்தாமரையைச் சொறிந்து , அதன்மேல் 
பூசவும் . 


அவை தீரும் . 


56. படர்தாமரைக்குப் பூச்சு 


நிலவாகை வேரேலுமிச்சம்பழச்சாற் 

தனிலரைத்து நேரேபூசிப் 
பலயிலுப்பைப் புண்ணாக்கி லெருக்கம்பா 

லாதல்கள்ளிப் பாலிலாத 


289 


லுலவுமம்மிதனிலரைத்துச் சொறிந்து படர் 

தாமரையு முற்றிடத்தில் 
நலம்பெறவே பூசபடர்தாமரையு 

முதிர்ந்து சடம் நலமதாமே . 


( இ - ள் ) 


நிலவாகை வேரை அம்மியின்மேல் வைத்து , 
எலுமிச்சம்பழச்சாறுவிட்டரைத்துப்படர்தாமரைகளின் மேல் 
பூசவும் . 


அரப்பை எருக்கம்பால் அல்லது கள்ளிப்பால் விட்டு 
நன்றாக அரைத்துப் படர்தாமரையைச் சொறிந்தபின் 
இம்மருந்தைப் போடவும் . படர்தாமரை உதிர்ந்துவிடும் . 


57. படர்தாமரைக்கு உள்மருந்து 


நிலவாகைச் சமூலமே பிடுங்கி வந்து 

மதைவெய்யிலினிலுலர்த்தி 
நலமான மருள்கிழங்கு முலர்த்தித்தா 

மரைமணியும் நலமாய்ச் சேர்த்து 
வலுவானவுரல்தனிலேயிடித்துமம்மி 

தனிலரைத்து வடியுங்கட்டிக் 
கலசமதில் வைத்து வெருகடித்தூளைத் 

தேன்றனில் காலையுண்ணே . 


90 


காலையந்தியிலுங்கொம்புற் றேனிலே 

மண்டலந்தான் கனிவாயுண்ணு 
சோலிசெய்யா மல்வயிறு மன்றாட 

கமும்மலமுஞ்சுத்தியாகும் 


விரணம் 19 


290 


ஞாலமதிற் புளிப்புகைப்புத்தள்ளிச்சாப் 

பத்தியமாய் நனினமேனி 
மேலுபடர்தாமரையுந் தன்னிச்சை 

யாயுதிர்ந்து மேன்மையாமே . 


91 


( இ - ள் ) 


நிலவாகையைச் சமூலமாக எடுத்து வெய்யிலில் 
உலர்த்தவும் . அதற்குச் சமமாகத் தாமரைக் கொட்டையும் , 
மருளங்கிழங்கும் சேர்த்துக் காயவைத்து , எல்லாவற்றையும் 
உரலிலிட்டு நன்றாக இடித்து வஸ்திரகாயஞ் செய்து 
கொள்ளவும் . இதில் மூவிரல் கொள்ளுமளவு உள்ள தூளை 
எடுத்துத் தேன் விட்டுக் குழைத்துச் சாப்பிடவும் . சாயங்கால 
வேளைகளிலும் இவ்வாறே உண்ணவும் . இம்மாதிரி 40 
நாட்கள் சாப்பிடப் படர் தாமரை தீருவதுடன் , அன்றாடம் 
மலப்பிரவ்ருத்தியும் சரியாக ஆகும் . 


பத்தியம் : 


புளிப்புச் சுவையுள்ள பண்டங்களையும் கைப்புச் 
சுவையுள்ள பதார்த்தங்களையும் நீக்கிவிடவும் . 


58. படர்தாமரைக்கு உள் மருந்து . 


புளிக்கொழுந்து சிறுகுறிஞ்சாயிலையுங்கொண் 

டைக்கொழுந்தும் பிசகாமற்றான் 
வனவெலுமிச்சம்பழச்சாறு தனிலரைத்துத் 

தின்னுமிதை மாறேழாநாள் 
விளைக்குப்படர்தாமரையுஞ் சரகுதிர்ந்தாப் 

போலுதிரும் விமலர்நெஞ்சங் 
களிக்கமல ரர்ச்சனைகெய் தஞ்சைசர 

பேந்திரனுணர்கருணையாமே . 92 


291 


இ - ள் ) 


ஒரு பிடி 


புளியங்கொழுந்து 
சிறுகுறிஞ்சா இலை 
கொன்றைக்கொழுந்து 


இம்மூன்றையும் அம்மியின்மேல் 

வைத்து , 
எலுமிச்சம்பழச்சாறு விட்டு நன்றாக அரைத்துச் சாப்பிடவும் . 
7 நாட்களுக்குள் படர்தாமரை பட்டுப்போகும் . 


59. படர்தாமரைக்குப் பூச்சு 


நிலவாகைவேர் பிரண்டை கொடிவேலிவேர் 

யின் வேரும் நிலத்தின் மேலும் 
பலமான குளவிந்த மஞ்சள்தக 

ரையின்வித்தும் பகரதல்லால் 
வலுவான மிளகாறுந் திருகுகள்ளிச் 

சாற்றைவிட்டு மரைத்துப்பூச 
அலர்போலே தேகத்திற் படர்தாம 

ரையுமகலு மன்பாய்ச் செய்யே . 


93 


( இ - ள் ) 


நிலவாகைவேர் 
பிரண்டைவேர் 
கொடிவேலி வேர் 


குளவிந்தான் 
தகரைவிதை 
மிளகு 


வைகளைச் சமமெடுத்து அம்மியின் மேல் வைத்துத் 
திருகுக்கள்ளிச்சாறு விட்டு நன்றாக அரைத்துப் பூசவும் . 
தேகத்தில் படர்ந்திருக்கும் படர்தாமரைதீரும் . 


292 


80. படர்தாமரை, குஷ்டம் , கடிவிஷங் 

களுக்குப் பூச்சு மருந்து 


சித்தமல்லியின்கிழங்கின் மேற்றோலைப் 

போக்கியுலர்த்தியுமிடித்து 
வைத்துக்கையிலெலுமிச்சம் பழச்சாற்றி 

னிற்குழப்பி வளமாய்க்கொள்ளு 
சத்துவமாந்தகரைவிதை யெலுமிச்சம் 

பழச்சாற்றிற்றானரைத்து 
வுத்தபடர்தாமரைமேற்றடவக்கடி 

குட்டமும் போயுசிதமாமே . 


94 


( இ - ள் ) 


சித்தாமல்லியின் கிழங்கின் மேல் தோலை நீக்கிவிட்டு , 
வெயிலில் காயவைத்து இடித்து வஸ்திரகாயஞ் செய்து 
கொண்டு , அதில் ஒரு குத்தளவெடுத்து எலுமிச்சம்பழத்துடன் 
குழைத்துச் சாப்பிடவும் . 


தகரை விதையையெலுமிச்சம் பழச்சாற்றில் அரைத்துப் 
படர்தாமரையின் மேல் போடவும் . 


படர்தாமரை , குஷ்டம் முதலான ரோகங்களும் தீரும் . 


61. எழு நாயிறு , படுநாயிறுக்கு நஸ்யம் 


வசம்புள்ளி முருங்கையிலை பிராயிலை வெத் 

திலையாக வகைகளைந்து 
மிசைவான சிறுநீரிலரைத்துச்சந் 

தலையிலப்பிமேலுந்தானே 


293 


வசமுடனே நசியமது செய்யயெழு 

நாயறுடன் வளருமந்த 
நிசமான படுநாயறுமகன்று 

போமிதையும் நீயுஞ்செய்யே . 


95 


( இ - ள் } 


வசம்பு 
உள்ளிப்பூண்டு 


பிராயிலை 
வெத்திலை 


முருங்கையிலை 


முதலான ஐந்து சரக்குகளையும் எடுத்து (வகைக்கு ஒரு 
பிடி ) அம்மியின் மேல் வைத்து உலகமறியாப் பிள்ளையின் 
மூத்திரம் விட்டு நன்றாக அரைத்து , நோயாளிதலையுச்சியில் 
அப்பவும் . 


இதையே ஒரு வெள்ளைத் துணியிலிட்டுப் பிழிந்த 
சாற்றை மூக்கில் நஸ்யஞ் செய்யவும் . 


எழுநாயறு , படுநாயறு முதலானவை தீரும் . 


62. படர்தாமரைக்குப் பூச்சு 


ஒருபடி தகரைவிதை கொண்டுவந்து 

கலயத்தினுள்ளே போட்டு 
சரிதண்ணீர்விட்டுமொரு நாலுநாட் 

புதைத்துவைத்துத்தானெடுத்து 
உரமான அனிச்சை வேருமதி 

னுடனே மோரும் விட்டேதான் 
அரைத்துமைப் போலசொறிந்தேதடவு 

மறுபடியப் படி யேதானே . 


294 


அப்படியாயிரண்டாவதுக்கிளைக்கு 

மலையாமல் தாக்குங்கேளு 
செப்பியவெள்ளுள்ளிதனை நேகவரைத் 

தேசொறிந்து தேய்த்தாயானா 
லப்படியே படர்தாமரையுமுதிருந் 

தப்பாமல் லாதிமூர்த்தி 
பொற்பஞ்சனைபுரியுஞ் தஞ்சைசர 

பேந்திரனுணர் புனிதமாமே . 


97 


( இ - ள் ) 


ஒரு படி தகரைவிதையை ஒரு கலயத்தில் போட்டு , ஒரு 
படி விட்டு தண்ணீர் ஊற்றவும் . பின்பு அக்கலயத்தின் 
வாய்க்குத் தகுந்தபடி அகலினால் மூடிச் சீலைமண் செய்து 
பூமிக்குள் புதைத்து வைக்கவும் . நாலாவது நாளன்று அதை 
வெளியே எடுத்துத் தகரைவித்தை அம்மியின் மேல் வைத்து 
அனிச்சைவேர் ( காட்டுமல்லிகை வேரும் ) கூட்டிப் பசுவின் 
மோர்விட்டு நன்றாக மைப்போல அரைக்கவும் . 


படர்தாமரையைச் சொறிந்தபின் அங்கு இவ்விழுதைத் 
தடவவும் . இவ்வாறு 2 நாளைக்குச் செய்யவும் . 


மறுபடியும் ஏதேனும் கிளைக்கும்போல் 
தோன்றினால் , அவ்விடத்தைச் சொறிந்து , வெள்ளைப் 
பூண்டை மைப்போலரைத்து அவ்விடத்தில் பூசவும் . 


படர்தாமரைகள்உதிரும் . 


63. புண்புரைகளுக்கு எண்ணெயும் , பூச்சும் 


நல்லெண்ணெய்தனிலேதிரிபுரமெரித்தான் 

சமூலமுமே நறுக்கிப்போட்டு 
மல்லலறப் பொன்னிறமாய் வறுத்துவைத்துக் 

கொண்டு புரையிலேவிட்டு 


295 


வல்லமையாயூதுமந்தப் புரைநாலு 

நாளில்சதை வளருங்கண்டாய் 
கல்லதனில் மஞ்சாநாள் வேப்பிலையும் 

நறுக்கியுந்தான் கருதக்கேளே. 


98 


கருதக்கேள் முன்னெண்ணெயிலிந்தப் 

பொடி பொரித்துக் கட்டினாலே 
திருளுசெய்யும் புண்ணாறுங் கைகண்ட 

யெண்ணெயிது சிவனார்பாத 
மர்ச்சனை செய்தஞ்சைநகர்வி புசரபேந் 

திரனுணர்ந்து வரியயெண்ணெய் 
பரிவுடனே சொன்னபடி யெசெய்து 

மதன்குணத்தைப் பார்நீதானே . 


99 


( இ - ள் ) 


நல்லெண்ணெய் ஒரு படியில் ( 5 சேர் ) மாவலிங்கின் 
சமூலத்தையும் ( சுமார் 2 பலம் ) சிறு சிறு துண்டுகளாக 
நறுக்கிப் போட்டு , அடுப்பின் மேலேற்றிப் பொன்னிறமாக 
வறுத்து இறக்கவும் . 


இத்தைலத்தைப் புண்களில் போடவும் . புரைகளுள் 
இதைவிட்டு நன்றாக ஊதி உட்புகும்படி செய்யவும் . நாலு 
நாட்களுள் சதை வளர்ந்து புரைகள் தூர்ந்துவிடும் . 


மஞ்சட்தூளையும் , வேப்பிலையையும் சேர்த்தரைத்து 
ஒரு சுண்டைக் காயளவு எடுத்து மேல் சொன்ன தைலம் 1/4 
சேரில் குழப்பி எரித்து அப்படியே புண்களின்மேல் கட்டவும் . 


புண்கள் ஆறிவிடும் . கைகண்டது . 


296 


64. எழுநாயிறு , படுநாயிறு 
முதலியவைகளுக்கு மருந்து 


முற்றின தேற்றான்காயின் சாறுழக்கு 

மேனிச்சாறு மொழியக்கேளு 
நத்துவமாய் நாற்பலம்பொன்னரிதாரம் 

பணவெடைநன்றாய்ச்சாரித்து 
சுத்தவெள்ளைச் சீலைதனிலூட்டி நிழ 

லுணர்த்தியும் வைத்துக்கொண்டேதான் 
அத்தீயினிளவெந்நீருழக்கதனி 

லிருவிரல்சீலையுங்கிழித்தே. 100 


கிழித்துக்கசக்கியநீரை நாலஞ்சுநாள் 

உட்கொள்ளக் கிளைக்குமந்த 
யெழுநாயறும்படுநாயறும் பருதி 

கண்டபனி யெனவேயோடும் 
வழியான மருந்தினையும் பாம்புகடித் 

தாலுமிந்த மருந்தைக் கொள்ளு 
எழில் மிகுந்த தஞ்சையையாள் விபுசரபேந் 

திரனுணர்ந்த வியல்பிதாமே . 


101 


( இ - ள் ) 


தேத்தான்காயை 

இடித்துப் பிழிந்த சாறு 1 உழக்கு 
குப்பைமேனிச்சாறு 4 பலம் ( 2 சேர் ) 
சுத்திசெய்த மடல்தாளகம் பணவெடை 


இவைகளையொன்றாகச் சேர்த்துக் கல்வத்திலிட்டு 
மெழுகுபோல் அரைத்துக் கொள்ளவும் . சாறு வகைகள் 
அதிகமாக இருந்தால் அது வற்றுமளவும் வெயிலில் 
வைக்கவும் . ஒரு முழ நீள அகலமுள்ள வெள்ளைத் துணியில் 
முன்சொன்ன விழுதையூட்டி நிழலில் உலரவைக்கவும் . 


297 


இதில் 2 விரற்கெடை அளவு துணியைக் கிழித்து , 
இளஞ்சூடான வெந்நீர் ஒரு உழக்குடன் ஊறவைத்துக் கசக்கிப் 
பிழியவும் . இச்சலத்தை உள்ளுக்குச் சாப்பிடவும் . இவ்வாறு 
4 அல்லது 5 நாட்கள் உட்கொள்ளவும் . 


அடிக்கடி கிளைத்துக்கொள்ளும் எழுநாயறு , படுநாயறு 
முதலான ரோக வகைகள் தீரும் . 


பாம்பு கடித்து அதனால் துன்புறும் நோயாளிக்கும் 
இம்மருந்தைக் கொடுக்கவும் . 


குறிப்பு : 


பணவெடை - 31 குன்றினெடை 


85. எழுநாயறு , படுநாயறு முதலான 

ரோகங்களுக்கு எண்ணெய் 


வசம்புள்ளி சிறுகுறட் டைக்கிழங்கு 

மழிஞ்சில்வேர் வளரிண்டம்வேர் 
பசையான குப்பைமேனி வேரானு ( று ) ம் 

நறுக்கியெண்ணெய் பதியப்போட்டு 
வசமான பதங்கண்டு மிறக்கியதை 

நக்கிடவும் வளருமந்த 
அசுசைகு மெழுநாயறும்படுநா 

யறும்விட்டு மகலுந்தானே . 


102 


( இ - ள் ) 


வசம்பு 
பூண்டு 
சிறுகுறட்டைக்கிழங்கு 


அழிஞ்சில்வேர் 
இண்டம்வேர் 
குப்பைமேனிவேர் 


298 


இவைகளை வகைக்கு 1 வராகனெடை எடுத்து நறுக்கி , 
நல்லெண்ணெய் ( 1 சேருடன் கலந்து அடுப்பின் மேலேற்றி , 
எரித்துச் சிவந்த பதங்கண்டு இறக்கவும் . 


இதிலொரு 

அளவெடுத்து நக்கிவர 
அருவருப்பை உண்டாக்கும் எழுநாயறு , படுநாயறு முதலான 
ரோகங்கள் தீரும் . 


66. எழுநாயறு , படுநாயறுக்கு மருந்து 


இலுப்பைமரவைரத்தை வெட்டிப்பொடி 

யாய்ச்சீவியிளவெந்நீரில் 
கலக்கியதை யூறவைத்து யிறுத்துமே 

கொள்ளுமதி காலையந்தி 
வலுத்தயெழு நாயறுடன் படுநாய 

றுந்தீரு மதங்கள் மீறி 
பலக்கடமான்களிற்றிற் பவனிவருஞ் 

சரபேந்திரன் பகரும் வாறே . 


10 


( இ - ள் ) 


இலுப்பைமர வைரத்தைத் 

துண்டாக்கி 
இழைப்புளியால் நன்றாகச் சீவி வைத்துக்கொள்ளவும் . 
இத்தூளில் கொஞ்சமெடுத்து ( ஒரு குத்தளவு ) ஒரு 
இளஞ்சூடான வெந்நீரில் போட்டு ஊறவைத்து , மறுநாள் 
காலையில் இதை இறுத்துச் சாப்பிடவும் . இவ்வாரு { 2 
அல்லது 3 நாட்கள் ) சாப்பிட எழுநாயறு , படுநாயறு முதலான 
ரோகங்கள் தீரும் . 


299 


67. எழுவியாதிக்குப் பூச்சு 
நீளுமுல கினின்மனிதர்க் கெழுவியாதி 

வந்துற்றால் நெடுநாட்சென்ற 
தாளிப்பூ வரைத்து பசு வெண்ணெய்தனிற் 

குழப்பிமுகந்தானேவிட்டு 
பாளமாய் சுற்றிலும் பூசுகாலை 

யந்தியிலும் பலமதான 
நாள் சென்றிடுமெழு வியாதியது 

மேயகன்று நலமதாமே . 


104 


( இ - ள் ) 


நெடுநாள் சென்ற அதாவது முற்றிய தாளிக்கொடியின் 
பூவை அம்மியின் மேல் வைத்து நன்றாக அரைத்து அதற்குச் 
சரியளவு பசுவெண்ணெய் கூட்டி , ஒன்றாகக் கலந்து 
எழுநாயறின் முகத்தை விட்டுவிட்டு அதைச் சுற்றிலும் ஒரே 
சீராகக் காலையிலும் மாலையிலும் பூசி விடவும் . நாட்பட்ட 
எழுவியாதிகள் தீரும் . 


68. எழுவியாதிக்குப் பூச்சு 


எலுமிச்சங்காயளவு கொடிவேலி 

வேர்வெண்ணெயினிலரைத்து 
நலனுற்ற பசும்பாலும் நாழிதனிற் 

கரைத்துமதை நன்றாய்க் காய்ச்சி 
சலமுற்ற மோர்விட்டு வுரைக்குத்திக் 

கடைந்து வெண்ணெய் தனையெடுத்து 
வலுவுற்ற யெழுவியாதி மேற்றடவ 
வன்னோயு மகலுந்தானே . 

105 


( இ - ள் ) 


பசுமையான கொடிவேலி வேரின் மேல்தோல் , எருமை 
வெண்ணெய் இவ்விரண்டும் வகைக்கு ஒரு எலுமிச்சங் 
காயளவு எடுத்து , அம்மியின் மேல் வைத்துக் கை படாமல் 


300 


அரைத்துப் பசுவின் பால் பட்டணம் படி கால் படியுடன் 
குழப்பி , அடுப்பின் மேல் வைத்துக் காய்ச்சி , மோர்விட்டு 
உறைய வைக்கவும் . மறுநாள் இத்தயிரைக் கடைந்து 
வெண்ணெயெடுத்து எழுநாயிறின்மேல் தடவவும் . 


அவை குணமாகும் . 


69. எழுநாயிறு , படுநாயிறுக்கு மருந்து 


படுநாய றெழுநாய றெனும் வியாதி 

தொண்டையதைப் பற்றித்தானே 
யடைக்குமுண்டை யுண்டையதாயிவ்வியாதி 

தனக்கு மருந்ததுவுங்கேளு 
கபமான பூவந்திப் பழமிரண்டு 

மவ்வளவு கணக்கரப்புந் 
திடமான பழம்புளியுஞ் சமங்கூட்டி 

யரைத்துமதைச் சிறுகத்தானே . 106 


தானிரண்டு திறஞ்சிறுகச்சிறுகவடி 

நாக்கினிலே தானேவைக்க 
ஈனமுறு மெழுநாயறும்படுநா 

யறுந்தீரு மிதிற் றீராட்டால் 
ஊனமிலாமருந்ததனை மற்றநா 

ளும்வைக்க வோடிப்போகும் 
மாரு நெல்லி நொய்காய்ச்சி யுப்பும் போட் 

டதையுண்ண வாசியாமே . 


107 


இ - ள் ) 


எழுநாயறு , படுநாயறு முதலான நோய்கள் 
தொண்டையைப்பற்றி உண்டாகும் . அங்கு சிறுசிறு 
உருண்டையேற்பட்டுத் தொண்டையை அடைக்கும் . 
இவ்வியாதிக்கு , 


301 


2 


பூவந்திப்பழம் 
அரப்பு 
பழம்புளி 


இருபூந்திக்கொட்டையளவு 


வைககை கல்வத்திலிட்டு நன்றாக அரைத்து 
அடிநாக்கில் அதாவது உருண்டையிருக்குமிடங்களில் தினம் 
இருவேளைச் சிறுகச் சிறுகத் தடவவும் . அவை தீரும் . 
இவ்வாறு மறுநாளுஞ் செய்யவும் . நொய்யரிசிக்கஞ்சியுடன் 
சிறிது இந்துப்பு சேர்த்துச் சாப்பிடவும் . 


70. எழுநாயறு , படுநாயறு வீக்கத்திற்குக் 

கட்ட மருந்து 


பருத்தியடை யைநையத் தட்டியடை 

யாய்ப்பிசைபின் பதிலெயுப்பு 
இருபது மிளகுமஞ்சற் றேரொன்றும் 

பொடிபண்ணியிதையுணர்ந்தான் முன் 
பருத்தியடைக் குள்ைேவத் தெழுநாயற் 

வீக்கமதைப் பார்த்துத்தானே 
யுரத்திடுவீக்கம்மிடது புறம் வீங்கில் 
வலதுபுற முந்தான்கட்டே . 

108 


கட்டுவலது புறமது வீங்கிடிலே 

யிடது புறங் கையிற்கட்டு 
வெட்டிவேரையுமரைத்து மறுநாளும் 

போடுமந்த வீக்கம் வாங்குஞ் 
சட்டமதிள் கோபுரமு மாலயஞ்சூழ் 

பெருவிடையர்சம்புபாத 
மட்டவிழுமலர்சூடி பூசனைசெய் 

தஞ்சைவிபு வருளிதாமே . 


109 


302 


( இ - ள் ) 


கொட்டையுடனிருக்கும் பருத்தியை அம்மியின்மேல் 
வைத்து நசுக்கி அடையைப்போல் செய்துகொள்ளவும் . 


ஒரு பிடி 


உப்பு 
மிளகு 
மஞ்சள் 


20 ( எண்ணிக்கையில் ) 
ஒரு சிறு துண்டு 


இவைகளைக்கல்லுரலிலிட்டு இடித்துப் பொடி செய்து 
மேல் சொன்ன பருத்தியடையின் மத்தியில் வைத்துச் சுருட்டி 
எழுநாயிறு வலது புறமிருந்தால் இடது புறங்கையில் 
கட்டவும் . எழுநாயிறு இடது புறமிருந்தால் வலது 
புறங்கையில் வைத்து கட்டி விடவும் . 


மறுநாள் அந்த இடத்தில் வெட்டிவேரை அரைத்துக் 
கட்டப் பலவித வீக்கங்களுந் தீரும் . 


குறிப்பு : 


யுங்கை - முன்கை 


71. எழுநாயிறு , படுநாயிறுக்கு 
இலுப்பைக்கட்டி மருந்து 


இலுப்பையின் புண்ணாக்கதை யனலினிலே 

யிட்டது புகையெடுக்கச்சே 
நலத்துட னெடுத்து யெருக்கம்பால் விட்டு 

நன்றாக வேயரைத்து மைப்போல் 
வலுத்த சுண்டைக்காயளவுண்டை செய்து 

வைத்திடு பதனமதாக 
நிலத்தினிற் பெரிய மனிதர்கோருண்டை 

நிகழ்சிறு பிள்ளைகளுக்கே . 


110 


303 


பிள்ளைகளுக்கு முண்டையிற் பாதி 

பிரித்துமே கொடுமிள வெந்நீ 
ரன்னிலே குழப்பிக் கொடுத்திடக் கோழை 

யகன்று வாந்திய தாகு 
முள்ளது சொன்னேன் வலுத்தெழு நாய 

றுடன்படு நாயறு மகன்று 
சள்ளைசெய் யாது வளமிகுந்தஞ்சை 

சரபபூ பதி யருளாமே . 


111 


( இ - ள் ) 


இலுப்பைப் புண்ணாக்குத் தூளை ( அரப்பை ) ஒரு 
சட்டியில் போட்டு வறுத்தால் அதிலிருந்து புகையெழும்பும் . 
அப்போது சட்டியை அடுப்பின் மேலிருந்து கீழே இறக்கி , 
அதிலுள்ல அரப்பைக் கல்வத்திலிட்டு எருக்கம்பால் விட்டு 
நன்றாக மைபோல் அரைக்கவும் . பின்பு இதைச் சுண்டைக் 
காயளவுள்ள ருண்டைகளாகச் செய்து வைத்துக் 
கொள்ளவும் . 


உ 


பெரியவர்களுக்கானால் ஒரு உருண்டையும் , சிறு 
குழந்தைகளுக்கெனில் 1/2 உருண்டையும் எடுத்து இளஞ் 
சூடான வெந்நீருடன் உட்கொள்ளக் கொடுக்கவும் . 


கோழைக் கட்டுடன் வாந்தியாகும் . எழுநாயறு , 
படுநாயறு முதலானவைகள் தீரும் . கைகண்டது . 


72. பவுத்திரத்திற்கு ரஸமருந்து 


ரும்பினாற் செய்த கரண்டியை யடுப்பி 

லேயனலினிலதை வைத்து 
நெருப்பெனக் காய்ச்சி யெடுத்ததைப் பழுத்த 

சேருடனெலுமிச்சம் பழச்சாறு 


304 


112 


சுருக்கென விட்டுமச்சாறது தானுஞ் 

சுண்டியு மறுபடி சாற்விட் 
டிரதமும் பணவின் னெடையதி லிட்டு 

மியல் கடுக்காய் தாற்றே . 
தேய்த்திடவிழுதாமவ்விழுதையும் நீ 

சிக்கெனவெடுத்துவைத்துக்கொள் 
வாய்ந்தமுன்கரண்டி திரும்பவு மடுப்பில் 

வைத்ததை நெருப்பதாய்க் காய்ச்சி 
காய்ச்சிடு வெலுமிச்சம்பழம் பாதி 

கடுகவே யறுத்துமக்கரண்டி 
வாய்த்தசூட்டினிலே யொத்தியே விரண 

மதிலொத்து யிப்படித்தானே. 


113 


இப்படித் தானப் பழமதி ரண்டு 

மேயறுத் தொத்திப் பின்முன் 
செப்பிய மருந்தைத் துணியிலே யூட்டித் 

தினமந்தி காலையும் போடு 
தப்பாமலுமச்சீயெலாமேலே 

தான்புறப்படுமதைத் துடைத்துச் 
செப்பமாயிரண்டு மூன்று நாட் போட்டுச் 

செய்வித மின்னமுங் கேளே . 


114 


கேளதின் மேலே புங்கம்வேரிழைத்துக் 

கிளர்புரை யதிலிருந்தாலுங் 
குளவே மருந்து மூதுவாயாலே 

சுத்தியக் காயையும் நறுக்கிப் 
பாளம தாலே கட்டிட மாதர் 

பைங்குறும் பைமுலைக்குத்து 
மீளுமி தெல்லா மலுடம்பி னிற்கண்ட 
விரணமும் போக்கிடு மிதற்கே . 


115 


305 


( இ - ள் ) 


ஒரு குழுவுள்ள இரும்புக் கரண்டியை அடுப்பில் 
போட்டு நன்றாகச்சிவக்கும் வரைக் காயவைத்து , அதில் ஒரு 
எலிமிச்சம் பழத்தின் சாற்றை விடவும் . அது கருகும் . 
மறுபடியும் அதில் கொஞ்சம் எலுமிச்சம் பழச்சாற்றைப் 
பிழியவும் . அதனுடன் சுத்தி செய்த பாதரஸம் 1 வராகனெடை 
சேர்த்து ஒரு கல்வத்திலிட்டு ஒரு முற்றிய கடுக்காயினால் 
நன்றாக அரைக்கவும் . இவ்வாறு அரைக்கப்பட்ட விழுதை 
பத்திரப்படுத்தவும் . 


பின்பு , அந்த இரும்புக் கரண்டியை அடுப்பில் 
போட்டுப் பழுக்கக் காய்ச்சி ஒரு புது எலுமிச்சம்பழத்தை 
இரண்டாக நறுக்கி , அதிலொத்திச் சூட்டுடனே இரணத்தில் 
ஒத்தடமிடவும் . அதன் பிறகு , முன்னே சொல்லப்பட்ட 
விழுதை ஒரு வெள்ளைத் துணியில் தடவி காலையிலும் , 
மாலையிலும் அவ்விரணத்தின்மேல் ஒட்டி விடவும் . 
விரணத்திலுள்ள சீழ் அனைத்தும் வெளியே வந்துவிடும் . 
புண்களை அடிக்கடி துடைக்கவும் . இவ்வாறு இரண்டு 
அல்லது மூன்று நாட்கள் செய்யவும் . 


சீழ் வற்றியபின் புங்கம் வேர்ப்பட்டையைத் தண்ணீர் 
விட்டிழைத்துப் பவுத்திரத்தின்மேல் 

போடவும் . 
புரைகளிருந்தால் , அவைகளுக்குள்ளேயும் புங்கம் வேரின் 
விழுதை ஊதி உட்செலுத்தவும் . அவ்விடத்தில் புங்கங்காயை 
நறுக்கி வைத்து ஒரு துணியினால் இழுத்துக் கட்டிவிடவும் . 


உடம்பிலுள்ள விரணங்கள் , பவுத்திரம் , முலைக்குத்து 
முதலானவைகள் தீரும் . கைகண்டது . 


விரணம் 20 


306 


73. பஞ்சைக்குப் பிராய்வேர் கட்டு மருந்து 


பஞ்சது போலப் பிராய்ப் பட்டையைப் 

பஞ்சைவாயினிலதைத்தானே 
யஞ்சிடாமலு மேகட்டு மூன்றே 

நாளப் படியே யது மழுந்தி 
சஞ்சலஞ் செய்யாமலுமது காய்ந்து 

தான்விடும் பஞ்சையென்பதுவுங் 
கொஞ்சியசமொழியான்றுரைசரபேந்திரன் 

குணமுடனுணர்ந்திடு முறையே . 


116 


பிராய் வேர்ப்பட்டை , வேண்டிய அளவெடுத்துக் 
கல்லுரலிலிட்டு பஞ்சு போலிடிக்கவும் . பின்பு இதை ஒரு 
வெள்ளைத் துணியில் வைத்துச் சிலந்தியின் வாயில் 
கட்டி விடவும் . இவ்வாறு 3 நாட்கள் கட்டிவரச் சிலந்திகள் 
தீரும் . 


74. பவுத்திரப்புண்ணுக்கு நத்தைச்சூரி மருந்து 


அடவியின் நத்தைச் சூரிவே றன்னை 

யங்கையாலொருபிடி பிடுங்கி 
திடமுட னன்றாயரைத்து நல்லெண்ணெய் 

சேர்த்ததைக் குழப்பி நாற்பதுநாள் 
துடியுடன் கொள்ளும் பவுத்திரப் புண்ணுந் 

துலைந்திடும் சிவ கிருபையினால் 
வடிவழ குள்ள சரபபூபாலன் 

மகிழ்ந்துரைத் திடுமுறையிதுவே . 


117 


இ - ள் ) 


நத்தைச்சூரியின் வேரை நோயாளியின் கையால் ஒரு 
பிடியிருக்கும் அளவு பிடுங்கி அம்மியின் மேல் வைத்து 


307 


நன்றாக 

அரைத்து நல்லெண்ணெயுடன் 
சாப்பிடவும் . 


குழப்பிச் 


இவ்வாறு 40 நாட்களுக்கு உண்ணவும் , பவுத்திரப் 
புண்கள் ஆறும் . 


75. பவுத்திரச் சிலந்திக்கு எண்ணெய் 


கொடிவேலி வேர்விளாம் பழத்தளவுகொண் 

டரைத்தேமைகள் போல 
லடவுளவுள்ளி யுரித்துப் பலமூன் 

றதுல்லாற் சுக்கைந்து பலமுந் 
திடமுள சீரகம்பல மூன்றுந் 

திப்பிலியரைப்பல முடனே 
வடிவுள மிளகும் பலமது மூன்றும் 
வளர்கருஞ்சீரக மதுவே . 

118 


அதுவுமோர் மூன்று பலமிது வாக 

வறுவகை மருந்துதண்ணீர்விட் 
டிதமுடனரைத்தெள்ளெண்ணெயிற் போட்டுத் 

தீயினில் வைத்ததை மெழுகு 
பதமதிலிறக்கி வடித்து மோர்கரண்டி 

பருகிடு காலை யந்தியிலு 
மதிவிதப் பவுத்திரச்சிலந்தியுத்தீருமப் 
புண்ணின் மீதிலும் யோடே . 

119 


போட்டிடப் புண்ணும் மாறிடு மிதையும் 

பூசிடு வண்டு கடிக்கும் 
நாட்டமாயுள்ளுக் கொள்ளு பீனிசமும் 

நகர்ந்திடுஞ் சொற்படி கரண்டி 
பூட்டிடு நாசி தனிலுமே நசியமுஞ் 

செய்து பாரந்த நோய்கள் 
போட்டிடு மிதற்குப் பத்தியம் புளிப்பு 

முறுத்தன் புகையிலை நீக்கே 


120 


308 


நீக்கியே முருங்கைக்காயிலையுடனே 

நேருளதுவரையின் பருப்பு 
மாக்கிடு முளைக்கீரையுமிது வாகு 

மப்புற மொன்றுமாகாது 
வாக்கினி லரிச்சந்திரன்மனு நீதி 

வாய்மைநன்றியும்விற் பன்னன் 
யோக்கியருந்தஞ்சையில் வாழு 

முச்சித விபுவுரை யாமே . 


121 


( இ - ள் ) 


கொடிவேலி வேர் 


ஒரு விளாம்பழத்தளவு 


எடுத்து அம்மியின்மேல் வைத்துத் தண்ணீர் விட்டுக் 
கைபடாமல் நன்றாக வரைத்து , அதனுடன் 


உரித்த உள்ளிப்பூண்டு 
சுக்கு 
சீரகம் 
திப்பிலி 
மிளகு 
கருஞ்சீரகம் 


3 பலம் 
5 பலம் 
3 பலம் 
1 பலம் 
3 பலம் 
3 பலம் 


இவைகளையுஞ் சேர்த்து , அம்மியின் மேல் வைத்துத் தண்ணீர் 
விட்டு நன்றாக வரைத்து , நல்லெண்ணெய் ( 10 சேருடன் ) 
குழப்பி அடுப்பின் மேல் வைத்தெரித்து மெழுகு பதத்தில் 
இறக்கவும் . இதை வடிகட்டிப் பத்திரப்படுத்தித் தினந்தோறும் 
காலையிலும் மாலையிலும் சிறுகரண்டி ( காலணா) யளவு 
உட்கொள்ளவும். 


பவுத்திரம் , சிலந்தி முதலானவைகள் தீரும் . 


இத்தைலத்தையே பவுத்திரப் புண்களிலும் போடவும் . 
வண்டுகடிக்கும் , இதை மேலே பூசலாம் . 


309 


பீனிஸத்திற்கு இந்த எண்ணெயில் ஒரு கரண்டி 
உள்ளுக்குங் கொடுத்து , நாசிகளிலும் (4 துளிகள் ) வீதம் 
நஸ்யஞ் செய்யவும் . 


பத்தியம் : 


புளிப்புச் சுவையுள்ள பதார்த்தங்களையும் , 
புகையிலையையும் நீக்கிவிடவும் . முருங்கைக்காய் , 
முருங்கையிலை , துவரம்பருப்பு , முளைக்கீரை 
முதலானவைகளை உபயோகப்படுத்தலாமேயல்லாது இதர 
பதார்த்தங்களை அறவே நீக்கிவிடவேண்டும் . 


76. பவுத்திரத்திற்குக்குப்பைமேனி மருந்து 


குப்பைமேனியையும் பிடுங்கியும் வந்தே 

குணமுடன்றலைகீழாய்க் கட்டி 
தப்பிலாதுலர்த்தி வைத்ததனிலையைத் 

தான் பறித்திடித்து நன்றாக 
செப்பமாய் வடியுங் கட்டியே கொம்புத் 

தேனிலே காசெடை கொள்முன் 
னப்பாங்கழற்காயளவது கொள்ளு 

மடவுள தேனினிற்றானே. 


122 


தேனிலே கொள்ளப் பவுத்திரந் தீருஞ் 

செப்பிய பாகத்தின் படியே 
ஈனமிலாமற் பத்து நாள் கொள்ளு 

மிதற்கிச்சாப்பத்தியமாக 
ஞானமுங் கல்வியாகம புராண 

நான்மறை முறையறி வோர்க்கு 
வூனமிலாததஞ்சையில் வாழு 

முச்சிதமானுவின்முறை யிதுவே . 


123 


310 


( இ - ள் ) 


குப்பைமேனிச் செடியைச் சமூலமாகப் பிடுங்கிக் 
கொண்டுவந்து , ஒரு கயிற்றினாலிதைத் தலைகீழாகக் கட்டி 
விடவும் . அப்படியே அது உலர்ந்தபின், அதன் இலைகளைப் 
பறித்துக் கல்லுரலில் 

நன்றாக இடித்து 
வஸ்திரகாயஞ்செய்து வைத்துக்கொள்ளவும் , இதை ஒரு 
பாட்டிலில் பத்திரப்படுத்தி வேண்டும்போது , முதலில் ஒரு 
வராகனெடையளவு தேன் சாப்பிட்டு விட்டுப் , பின்பு , 
சூரணத்தில் ஒரு கழற்சிக்காயளவெடுத்துத் தேனில் குழைத்துச் 
சாப்பிடவும் . இவ்வாறு 10 நாட்கள் உட்கொண்டு வரப் 
பவுத்திரரோகந்தீரும் . 


பத்தியம் : 


ஸ்திரீ சேர்க்கை கூடாது. 


77. நெடுநாளான பவுத்திரம் , நூதனப் பவுத்திரங்களுக்குப் 

குப்பைமேனி மருந்து 


குணமுள்ள குப்பையின் மேனிச் சமூலங் 

கொண்டு வந்தே நிழலிலுலர்த்தி 
உணர்வுடன் சூரணமாக்கியே வடித்து 

வொருமையாய் மூவிரற் றூளை 
மணமுள யெருமை வெண்ணெய் விளாங்காய் 

மாத்திரத்தினிற்பொடி குழப்பி 
கணிதமாய் நெடுநாட் பவுத்திரமாகிற் 

கண்டித மண்டலங் கொள்ளே . 124 


மண்டலங் கொள்ளு நூதன பவுத்திர 

மாகிடிற் மண்டல மரையே 
கொண்டிடு மிதற்கு நெய்யுடன் பாலுங் 

கூட்டிடு பின்னையொன்றையுமே 


311 


யண்டியே கையாற் றொடாதே யாதொன்று 

மாகிடாதிதற்குசுத் தமுமா 
கண்டித மாகப்பவுத்திர நோயுங் 

கலங்கியூர்விட்டகன்றிடுமே . 


125 


( இ - ள் ) 


குப்பைமேனிச் செடியைச் சமூலமாகப் பிடுங்கி 
நிழலில் உலர்த்திக் கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து , 
வஸ்திரகாயஞ் செய்து கொள்ளவும் . இச்சூரணத்தில் மூவிரல் 
கொள்ளுமளவு எடுத்துப் புதிய எருமை வெண்ணெய் ஒரு 
விளாங்காய்ப் பிரமாணத்துடன் தூவிக் குழைத்துச் 
சாப்பிடவும் . 


வெகுநாள் சென்ற பவுத்திரமாகில் இம்மருந்தை 40 
நாட்களுக்குச் 

சாப்பிடவும் . புதிதாயேற்பட்ட 
பவுத்திரமானால் மருந்தை 20 நாட்களுக்கு 
உபயோகிக்கவும் . 


லை 


பத்தியம் : 


வேண்டிய 


பசுவின் நெய் , பசுவின் பால் முதலியவைகளை 

அளவு சேர்த்துக்கொள்ளவும் . மற்ற 
பதார்த்தங்களைக் கையினால் கூடத் தொடாமலிருத்தல் 
வேண்டும் . 


78. நீர்விழும் பவுத்திரத்திற்கு வில்வவேர்க்களி 


இரவியு மிந்துங்கூடும் மாவா 

சியில்விநாயகனைப்பூசித்து 
வரமுடன் வடக்கே யோடும் வில்லவே 

ருன்கையாற் சேரையு மொன்று 


312 


முரித்திடு நவ்வல் பட்டையுஞ் சேரை 

யொன்றிதி ரண்டையுந்தானே 
பருவமாங் குருவை யரிசியி லிடித்துப் 

பக்குவ மாய்க்களி கிண்டே 


126 


கிண்டிநெய் வார்த்துக் கருப்புட்டி கூட்டிக் 

கேளமா வாசை பூரணையுங் 
கண்டநா டொட்டு மூன்றுநாட் கொள்ளு 

கணக்கதாய் நீர்விழுபவுத்திரம் 
அண்டிடாதோடும் புண்ணிலெவ் வேழு 

வடவியி னெருக்கிலை வாட்டி 
கண்டித மாகக் கட்டிடப் பவுத்திரங் 

கரைந்து புண்ணாறிடுந் தானே . 127 
ஆறிடும் பத்தியம் புளிபுகையிலையு 

மாகிடாதிதற்குமாவின்பால் 
சேருநெய் கூட்டி யுண்முருங்கைக்காய் 

தின்றிடு மூன்று முறையுமே 
ஆரியர் தமக்கு ஷோடசதான 

மருளிய தஞ்சைமா நகரை 
வீரிய மாக நீதிகள் செலுத்தும் 
விபுசரபேந்திரனருளே . 

128 
( இ - ள் ) 

அமாவாசையன்று அதிகாலையில் விநாயகரைப் பூசை 
செய்து , வடக்கு நோக்கிப் போகும் ஒரு பருத்த வில்வவேரை 
எடுத்துக் கொள்ளவும் . அதைச் செதுக்கிய தூள் ஒரு சிரங்கை 
இருந்தால் போதுமானது . இதே போல் நாகப்பட்டைத் 
துண்டுகளும் ஒரு சிரங்கையளவு எடுத்துக்கொள்ளவும் . 
இவ்விரண்டையும் குறுவை அரிசியுடன் சேர்த்துக் கலந்து 
கல்லுரலிலிட்டு இடித்து மாவாக்கித் தண்ணீர் சேர்த்து 
களியாகக் கிண்டி வைத்துக்கொள்ளவும் . இதனுடன் நெய்யும் 
பனைவெல்லமும் சேர்த்து அமாவாசை முதல் 3 நாட்களுக்கு 
உட்கொள்ளவும் . 


313 


துர்நீர் கசியும் பவுத்திரம் தீரும் . மேலும் , 

ஏழு 
எருக்கிலைகளை ஒன்றின்மேலொன்றாக அடுக்கி அனலில் 
வாட்டி சூடாக இருக்கும் போதே அப்புண்ணின் வாயில் 
வைத்துத் துணியினால் கட்டிவிடவும் . பவுத்திரம் கரைந்து , 
புண்களும் ஆறிவிடும் . 


பத்தியம் : 


புளி , புகையிலை முதலியவைகளை நீக்கிவிடவும் . 
பசுவின் பால் , பசுவின் நெய் , முருங்கைக்காய் 
முதலானவைகளை வேண்டிய அளவு கூட்டிக்கொள்ளவும் . 


79. பவுத்திரம் , கர்ணப்புண்களுக்கு 
மிளகரணைக் கிழங்காதிக்களி 


கானக மிளகரணைக்கிழங் கிரம்பக் 

கையினால் வெட்டியே வந்துத் 
தானதைப் பாக்குப் போலவே நறுக்க 

தனையுலர்த்திப்பொடியாக்கி 
யேனய மாயுரி யரிசியி லிடித்து 

மிதமுளகளியதாய் கிண்டி 
யூனமில் சாதிலிங்கங்காற்கழஞ்சு 

மொக்கவே பொடி பண்ணித்தூவே . 


129 


தூவியே மூன்றுநான்குநாட் கொள்ளு 

துடியுட னந்தியுங் காலை 
மேவிய பவுத்திரமுங்கர்ணப்புண் 

விட்டிடுஞ் சுத்தமாய்த்தானே 
பூவினிலதிகக் கீர்த்தியே பெற்ற 

புண்ணிய வான்மனு நீதிக் 
காவலன் சரப பூபனு முணர்ந்த 

வகையது காண்முறை யிதுவே . 


130 


314 


( இ - ள் ) 


காட்டு மிளகரணைக் கிழங்கை வேண்டிய அளவு 
வெட்டிக்கொண்டு வந்து , பாக்கு வெட்டியினால் சிறு சிறு 
துண்டுகளாக நறுக்கி வெயிலில் உலர்த்தவும் . பின்பு 
இத்துண்டுகளை கல்லுரலிலிட்டு நன்றாக இடித்து , 
அதனுடன் ஊறிய அரிசி பட்டணம் 1/4 படி போட்டு நன்றாக 
இடித்து மாவாக்கிக் கொள்ளவும் . 


பின்பு இதையொரு பாத்திரத்திலிட்டுச் சிறிது 
தண்ணீர்விட்டு , அடுப்பின் மேலேற்றிக் களியாகக் 
கிண்டவும் . பின்பு , அதனுடன் சுத்தி செய்த சாதிலிங்கம் 1/4 
கழஞ்சு ( 10 குன்றியெடை ) எடுத்துப் பொடி செய்து களியுடன் 
சேர்த்துக் காலையில் ஒரு கொட்டைப் பாக்களவும் , 
சாயங்காலத்தில் ஒரு கொட்டைப் பாக்களவுமாக , 12 
நாட்களுக்கு உட்கொள்ளவும் . 


காதிலுள்ள 


புண்கள் 


பவுத்திரப் புண்கள் , 
முதலானவைகள் தீரும் . 


80. பவுத்திரம் , பிளவை , விப்புருது , முலைக்குத்து 
நாடீ விரணம் , தாது நஷ்டம், பீனஸம் , கண்டமாலை 

யோனிச்சூலை, நாக்குச் சிலந்திப் 

புண்களுக்குக் கிருதம் , 


திப்பிலிகோரைக்கிழங்கு கொத்தமல்லி 

சித்திரமூலமுங்கடுக்காய் 
திப்பிலிமூலஞ்செவ்வியஞ்சுப்பு 

தேவதாரஞ்சுக்குசீந்தில் 
தப்பிலாப்பொன்னின் முசுட்டை வேருடனே 

சாரணைவேர்வில்வவேரு 
மொப்பிலாமுக்காவேளைவேர்ப்பேய்ப்பு 

டாலின்வேரின்னமுங்கேளே. 131 


315 


இன்னமுமாடாதோடையின்வேருட 

னேகண்டங்கத்திரிவேரும் 
நன்னயவாடு தின்றாத பானையின்வேர் 

நவின்றிடு மெட்டுவேரெல்லா 
லுன்னிதக் கருவேலப்பட்டையுமா 

யிலுடப்பட்டை கொன்னையின்பட்டை 
வன்னமாம் புங்கம்பட்டையும் வேப்ப 

மரத்துடபட்டையுமைந்தே . 


132 


ஐந்துடனிருபத்தி நாலுள வகையு 

மறுபலம் வகைய தொன்றுக்கு 
மிந்தவேர்ப்பட்டை மருந்தையுந் தட்டி 

யேகலத் தூணிதண்ணீர்விட் 
டுந்திறமாக யெட்டொன்றாய்க் காய்ச்சி 

யொக்கவா நெய்யும் நாநாள் 
தந்திரமாய்விட்டதற்குமேல் கற்கந் 

தகுமிலவங்கப் பத்திரியே 


133 


இலவங்கப் பத்திரி வசம்பு வெண்கடுகு 

யேலம்பொன் முசுட்டை வேர்கடுகு 
இலவங்கஞ்சவுக்காரஞ்சீனாக்கார 

மிந்துப்பினுடனே வைந்துப்பு 
இலவங்கப்பட்டையுங்கொடி வேலி 

யினிப்பதி மதுரமு மோமம் 
நலமிகுந் தேவதாரமுங் கோட்டம் 

நாகப்பூ பெருங்குறும் பையுமே , 


134 


குறும்பையு வாய்வேர்ப்பட்டைமஞ் சிட்டி 

கூறிடும் பெருமரப் பட்டை 
பெருங்காய மத்தித்திப்பிலி திப்பிலி 

பெலமிகுஞ்சத்தியின் சாரஞ் 


316 


தருசடாமாஞ்சிலி மமதி விடையத் 

தப்பிலாக் கடுகரோகிணியு 
முரமிகுஞ்சிறுமுல்லையுந்திப் பிலிமூலத் 

துடன் சரள தேவதாரமுமே , 


135 


தாரமுங் கையாந்தகரையு முப்பத் 

தறுவகை மருந்ததுஞ்சரியா 
யோயொரு வராக னெடையது கூட்டி 

யொக்கவுஞ் சுத்தியே செய்த 
கூறுள குக்கிலு மைந்து பலமுங் 

கோவினின்பால் விட்டதைத்தானே 
நேருடனெல்லாம் பாலினி லரைத்து 

நெய்யினிற் போட்டிடுவாயே . 


136 


போட்டு மைந்தேநாட் சிறுகொதி யிட்ட 

பிறகறு நாடனில் வடித்து 
நாட்டமாய் பத்து மாறுநாடானிய 

நளிர்புடந்தன்னிலே வைத்து 
தேட்டமாய் நல்ல முகூர்த்தங்கள் பார்த்து 

திரிபுரசுந்தரி பதத்தில் 
சூட்டியே மலரையர்ச்சித்து தீப 

தூபநி வேத்திய முஞ்செய்யே . 


137 


செய்திந்த நோயைத்தவிறெனப் போற்றி 

சிரமது வணங்கி யுந்தானே 
கையினால் வராகனெடையது வொன்று 

கணக்குடனெடுத்துக்காலையினிற் 
பையவே கொள்ளத் தீரும் நோய் கேளு 

பவுத்திரம் புளவை விப்புருதி 
தையலர் முலைக்குத்துடனாடி விரணந் 

தாது நஷ்டமதும் போமே . 


138 


317 


போகுமெண்வகைபீனசங்கண்ட மாலை 

பலமிகு நாக்கினில் சிலந்தி 
வாகளயோனிச் சூலையும் பல்லாம் 

வகைவெகு புண்களுந்தீரும் 
நாகரீகங்கள் மிகும்பல பண்டு 

நாவலர்க் கருளியே முன்சொல் 
ஆகப் படியே தஞ்சை யையாளு 

மரசர்கோன்விபுவரு ளிதுவே . 


130 


கோரைக்கிழங்கு 
கொத்தமல்லிவிதை கொடிவேலிவேர் 
கடுக்காய்த்தோல் கண்டத்திப்பிலி 
செவ்வியம் 

தேவதாரம் 
சுக்கு 

சீந்தில்கொடி 
பொன்முசுட்டைவேர் சாரணைவேர் 
வில்வவேர் 

முக்காவேளைவேர் 
பேய்ப்புடல் வேர் ஆடாதோடைவேர் 
கண்டங்கத்திரி வேர் ஆடுதீண்டாப்பாளைவேர் 
கருவேலம்பட்டை ஆயில்பட்டை 
கொன்றைப்பட்டை புங்கம்பட்டை. 
வேப்பம்பட்டை... ( சோத்துப்பு 
இந்துப்பு 

வளையலுப்பு 
அட்டுப்பு 

உவர்மண் உப்பு 


மேற்கூறிய சரக்குகளை வகைக்கு பெலம் வீதமெடுத்துக் 
காயவைத்துக் கல்லூரலிலிட்டிடித்து ஒரு பெரும் பாத்திரத்தி 
லிட்டு 4 மரக்கால் கத்த ஜலம் விட்டு ஊறவைத்து , மறுநாள் 
அதை அடுப்பின் மேலேற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி 
இறக்கவும் . 


இக்கஷாயத்தை வடிக்கட்டிப் பசுவின் நெய்பட்டணம் 
படி 1 சேர்த்துக் கலந்து கொண்டு , 


318 


இலவங்கப்பத்திரி 
வெள்ளைக்கடுகு 
பொன்முசுட்டைவேர் 
சீனாக்காரம் (படிக்காரம் ) 
சோத்துப்பு 
உவர்மண் உப்பு 
இலவங்கப்பட்டை 
அதிமதுரம் 
தேவதாரம் 
சிறுநாகப்பூ 
உவாய்வேர்ப்பட்டை 
பெருமரப்பட்டை 
யானைத்திப்பிலி 
அதிவிடையம் 
சிறுமுல்லைவேர் 
சரளதேவதாரம் 
மஞ்சிஷ்டி 


வசம்பு 
ஏலக்காய் 
சவர்க்காரம் 
இந்துப்பு 
வளையலுப்பு 
அட்டுப்பு 
கொடிவேலிவேர்த் 
ஓமம் 

( தோல் 
கோஷ்டம் 
* பெருங்குரும்பை 
பெருங்காயம் 
திப்பிலி 
சடாமாஞ்சில் 
கடுகரோகிணி 
கண்டத்திப்பிலி 
கையாந்தகரை 
சத்திச்சாரம் 


ஆக இந்த வகை மருந்துகளை வகைக்கு ஒரு 
வராகனெடை யெடுத்துக்கொள்ளவும் . 


சுத்தி செய்த குக்கில் 


5 பலமும் 


எடுத்து எல்லாச் சரக்குகளையும் கல்லுரலிலிட்டி 
டித்துப் பசுவின் பால் விட்டு அம்மியின் மேல் வைத்து நன்றாக 
அரைத்து விழுதாக்கி முன்சொன்ன கஷாயஞ் சேர்ந்த 
நெய்யுடனே குழப்பிக்கொள்ளவும் . 


பின்பு இதை அடுப்பின் மேலேற்றி 5 நாட்களுக்குச் 
சிறுகச் சிறுக எரிக்கவும் . 6 வது நாளன்று அதை நன்றாகக் 
கொதிக்க வைத்துப் பக்குவமாக்கி இறக்கவும் . 


இதற்குப்பதில் மருளைச் சேர்த்துக்கொள்ளலாம் . 


319 


அதற்குப் பின் , நெய்யையொரு , ஜாடியிலிட்டு நன்றாக 
மூடித் தானிய ( நெல்லினுள் ) புடத்தில் 16 நாட்கள் 
வைக்கவும் . பின்னர் , இந்நெய்யைப் பத்திரப்படுத்தி , சுப 
முகூர்த்தத்தில் தேவியைப் பூஜித்துத் தீப , தூப , நைவேத்யம் 
முதலானவைகள் செய்தபின் உபயோகிக்கவும் . நோயாளி, 
ந்நெய்யில் ஒரு 

வராகனெடை அளவு எடுத்துத் 
தினந்தோறும் காலை நேரங்களில் உட்கொள்ளவும் . 


இதனால் பவுத்திரம் , பிளவை , விப்புருதி , 
முலைக்குத்து , நாடீ விரணம் , இந்திரிய நஷ்டம் , 8 வகைப் 
பீனிஸ ரோகங்கள் , கண்டமாலை நாக்கிலுண்டாகும் சிலந்தி , 
யோனிச்சூலை , புண்கள் முதலான பற்பல ரோகங்களும் 
தீரும் . 


81. பவுத்திரத்திற்கு மேற்போடச்சீலை 


திருகுகள்ளிப்பால் மங்கையர் முலைப்பால் 

சேர்கருங்கோழியின்கார 
முரமிகு மரளிப் பாலுட நாலு 

மொக்கவே சரியதாய்க் கூடக் 
கரமதி னால் மத்தித்துச்சீலையினிற் 

கருத்துடனூட்டியே போட 
எரியுறு பவுத்திரமாறிடு மாதி 

யீசரின் கிருபையினாலே . 


140 


இ - ள் ) 


திருகுக் கள்ளிப்பால் கருங்கோழிக்காரம் 
முலைப்பால் அரளிப்பால் 


இவைகளைச் சமம் எடுத்துக் கையினால் நன்றாக 
மத்தித்து , ஒரு வெள்ளைத் துணியில் ஊட்டவும் . இதை 
வலியுடன் கூடிய பவுத்திரத்தில் வைத்துக் கட்டி விடவும் . 
எரிச்சல் முதலானவை தீரும். 


320 


82. சகல வீக்கத்திற்கும் உள்ளுக்கு மருந்து 


வனத்தில் செங்கத்தாரிவேர் சென்னா 

வரையின்வேர் குன்றி வேர்மூன்று 
மினத்துடன் சரியாய்க் கூட்டிச் சம்பீரத் 

தின்பழத் தளவரைத் தேதான் 
கனத்தவெள்ளெண்ணெய் நாழியிற் கலந்து 

காய்ச்சிபாக் களவெண்ணெய் கொள்ளு 
அனைத்துள வீக்கமற்றிடுந்தனே 
யன்புட னேசெய் வாயே . 

141 


( இ - ள் ) 


செங்கத்தாரிவேர் 
சென்னாவாரைவேர் 
குன்றி மணிவேர் 


இம்மூன்று வகை வேர்களுஞ் சேர்த்து ஒரு எலுமிச்சம் 
பழப் பிரமாணமெடுத்து அம்மியின்மேல் வைத்துத் 
தண்ணீர்விட்டு நன்றாக அரைத்து , நல்லெண்ணெய் 1/4 
சேருடனே குழப்பி , அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் 
இறக்கவும் . இந்த எண்ணெயில் ஒரு பாக்களவு எடுத்து ( சுமார் 
2 ஸ்பூன் ) உட்கொள்ளவும் . 


உடம்பிலேற்பட்ட வீக்கங்கள் குறையும் . 


83. பவுத்திரம் , புரை, புண்கள் முதலியவைகளுக்கு 

மேலேபோட எண்ணெய் 


கொடிவேலி வேரெலி மிச்சங்காயளவு 

கொண்டரைத் தேகருஞ் சீரகந் 
திடமுள்ள வெள்ளைக் குங்கிலியத்தோ 

டேவெளிச்சைப்பிசின் டானும் 


321 


மடவுள் கார்போகரிசியிம் மூன்றும் 

வக்ைகி ரெண்டேவ ராகனெடை 
பொடிசெய்தெள்ளெண்ணெயரைப்படி யினிலே 

போட்டதை யடுப்பினில் வைத்தே . 142 


ஏற்றியே காய்ச்சிப் பதத்தினில் வடித்தவ் 

வெண்ணெயிற்றுணியதை நனைத்து 
பூத்திடு பவுத்திரந்தன்னிலே சரியாய்ப் 

போட்டதைப் புரையிருந்தாலு 
மாத்திடு மிதுவுஞ் சோதனை முறையு 

மாகிடு மெந்தப் புண்ணுக்குஞ் 
சாத்திய படிக்கிச் செய்யெனத் தஞ்சைச் 

சரபராசேந்திரனருளே. 


143 


( இ - ள் ) 


கொடிவேலி வேர்த்தோல் சுமார் ஒரு எலுமிச்சங் 
காயளவெடுத்து , அம்மியின்மேல் 

வைத்துக் 
கைபடாமலரைத்து , அதனுடன் 


கருஞ்சீரகம் 
வெளிச்சைப்பிசின் 


வெள்ளைக் குங்கிலியம் 
கார்போகரிசி 


இவைகளைவகைக்கு 2 வராகனெடை எடுத்து இடித்துச் 
சேர்த்து , நன்றாக அரைத்து நல்லெண்ணெய் அரையே 
அரைக்கால் சேருடன் குழப்பி ,அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பதத்தில் இறக்கி வடிக்கவும் . 


இந்த எண்ணெயில் ஒரு சிறிய வெள்ளைத் துணியை 
நனைத்துப் பவுத்திரத்தின் மேல் வைத்துக் கட்டவும் . 
புரைகளுக்குள்ளேயும் , இந்த எண்ணெயை விட்டு ஊதவும் . 


இதைத் தவிர , மற்றெந்தப் புண்களுக்கும் இந்த 
பண்ணெயைப் போட மிகக் குணந்தரும் . 


விரணம் 21 


322 


84. ஒட்டுக்கோழை , விப்புருதி முதலானவைகளுக்கு 

உள்ளுக்குச் சாப்பிட மருந்து 


கூரெள்ளி ணெண்ணெய் வெங்காயச் சாறுங் 

குணமாடாதோடையின் சாறும் 
நேருடன் சரியாய்க் கூட்டியே காய்ச்சி 

நீபதத்தினிலதை யிறக்கி 
கூறுடன் காலை நக்கிட வொட்டுக் 

கோழைவிப்புருதியு மாறும் 
பாருலகிலத்தஞ்சையினிலே வாழும் 

பார்த்திபனருளிது தானே . 


144 


( இ - ள் ) 


சுத்தமான நல்லெண்ணெய் 
வெங்காயச்சாறு 
ஆடாதோடைச்சாறு 


1 சேர் 
1 சேர் 


1 சேர் 


வைகளையொன்று கலந்து அடுப்பின் மேலேற்றி 
எரித்துப் பதத்திலிறக்கவும் . இதில் ஒரு ஸ்பூன் அளவெடுத்துக் 
காலை நேரங்களில் நக்கி வரவும் . 


கோழை , விப்புருதி முதலானவைகள் தீரும் . 


85. விப்புருதிக்கு எலுமிச்சங்காயெண்ணெய் 


எலுமிச்சங்காயினளவுசிற்றவுரி 

யிலையரைத் தேமைகள் போல 
நலமுற்ற கோழி முட்டையின் வெள்ளை 

நறக்கு வெடுத்ததிற்குழப்பி 


323 


பலமுற்ற வெள்ளி னெண்ணெயை விட்டுப் 

பருகிடு மூன்று நாட்காலை 
வலிமிச்ச மாம்விப் புருதியுந் தீரு 

மன்புடன் செய்து பாரிதையே . 


145 


இ- ள் ) 


சிற்றவுரியிலை ஒரு எலுமிச்சங்காயளவெடுத்து 
அம்மியின் மேல் வைத்து , நேக அரைத்துக் கோழி 
முட்டையின் வெள்ளைக் 

கருவுடனே 

குழைத்து , 
நல்லெண்ணெய் ( 2 ஸ்பூன் ) சேர்த்துத் தினந்தோறும் காலை 
வேளையில் உட்கொள்ளவும் , 
இவ்வாறு 3 நாட்கள் செய்ய விப்புருதிகள் தீரும் . 

86. ஐந்துவகை விப்புருதிகளுக்கும் நெய் 
அவுரியிம்பூர லெருக்கு மாவிலங்கை 

யடவியின் பிராய் குறிஞ்சாவேர் 
கவன மாயிந்த வாறுவேருள்ளிக் 

கடுகரோகணியும் நேர்வாளம் 
நவமதாஞ்சுக்குயிதுநாலு முன்பு 

நவின்றிடு வகையின் வேராறு 
மிவையதி லொவ்வோர்வகைக்குப் பாக்களவு 

மிதமுடனரைத்துக் கொள்வாயே . 146 
அரைத்து வாநெய்யிற் போட்டெரித் தேவடித் 

தக்கடு குடன்வைத்துக் கொண்டு 
திருத்தமாய் நாலு நாளது கொள்ளு 

செய்யெட்டு நாளுமே பத்தியம் 
வருக்கமாம் புளியுப்பாகிடாதொன்றும் 

வளரஞ்சு விப்புருதியும் போ 
யுரத்திடுந் தேகந்தப்பிலா முறையிது 

உண்மையாய்ச் செய்து நீ பாரே . 147 


324 


அவுரிவேர் 
இம்பூரல் சமூலம் 
எருக்கம்வேர் 
மாவிலங்கம்வேர் 
பிராய்வேர் 


சிறுகுறிஞ்சாவேர் 
பூண்டு 
கடுகரோகிணி 
சுத்திசெய்த நேர்வாளம் 


சுக்கு 


முதலான சரக்குகளை வகைக்கு ஒரு பாக்களவெடுத்து 
அம்மியின் மேல் வைத்துத் தண்ணீர் விட்டு நேக அரைத்து 
பசுவின் நெய் ( 5 சேருடன் ) குழப்பி அடுப்பின் மேல் வைத்துப் 
பதத்தில் இறக்கவும் . இந்நெய்யைக் கடுகுடனேயே 
வைத்துக்கொண்டு 4 நாட்களுக்குச் சாப்பிடவும் . தினம் 2 
வேளை காலையிலும் மாலையிலும் 

ஒரு ஸ்பூன் 
உபயோகிக்கவும் . 


பத்தியம் : 


எட்டு நாட்களுக்கு உப்பு , புளி முதலியவை கூடாது . 


விப்புருதிகள் தீரும் . 


87. விப்புருதக்குத்திருகுக்கள்ளியெண்ணெய் 


திருகுக்கள்ளியுங் கொடிவேலியாதண்டை 

சேர்சங்கங் குப்பியு மமுக்கிரா 
பெருமருந்துடனுத்தாமணி கூடப் 

பிரண்டைவேராகவு மெட்டே . 
பெருங்காயம் வெங்காயமுமிளகும் 

பலமுளகாந்த மிந்துப்பு 
உரமுளவசமதாகமுஞ்சுக்கி 

னுடன்கருஞ் சீரகமுங்கூட்டே 


148 


325 


கூட்டிடு கடுக்காய் பூதகரப்பான் 

கூறிய பத்து மெண்வகையுங் 
கூட்டிடு சமனாயரைத்து வேப் பெண்ணெய் 

கொண்டிடு நாழியுந்தானே 
நாட்டினா மணக்கினெண்ணெய்யுந்தானே 

நாழியுங் கூட்டியே காய்ச்சி 
வாட்டமில்லாமல் பதத்தினிற்றானே 

வடித்துக்கொள் வகையு மோதுவனே, 149 


ஓதுவே னெட்டு நாளதி காலை 

யுங்கொளுவிப்புருதியும் போய்ச் 
சாதக மாகும் பத்திய மாய்க் கொள் 

சட்டமாமதிளுங்கோபுரஞ்சூழ் 
பூதம தோடே யாடிய பாதர் 

பொற்பாதம் பணி சரபேந்திரன் 
நீதியாய் னவத்திய நூல்களையுணர்ந்து 

நிட்சயித்ததுமிது வாமே . 


( இ - ள் } 


திருகுக்கள்ளி வேர் 
கொடிவேலிவேர் மிளகு 
ஆதண்டைவேர் சுத்தி செய்த காந்தம் 
சங்கங்குப்பி இந்துப்பு 
அமுக்கிராகிழங்கு 
பெருமருந்து வேர் சுக்கு 
உத்தாமணிவேர் கருஞ்சீரகம் 
பிரண்டைவேர் கடுக்காய்த்தோல் 
பெருங்காயம் பூதகரப்பான்பட்டை 


ஓமம் 


முதலான சரக்குகளை வகைக்கு ஒரு பாக்களவு எடுத்து , 
இடித்துப் பின்பு அம்மியின்மேல் வைத்துத் தண்ணீர் விட்டு 
நேகவரைத்து , 


326 


வேப்பெண்ணெய் , ஆமணக்கெண்ணெய் இவ் 
விரண்டும் தனித்தனியே 1/4 சேர்வீதமெடுத்து ஒன்று கூட்டி , 
அதனுடன் குழப்பி அடுப்பின்மேல் வைத்துப் பதமாகக் 
காய்ச்சி இறக்கவும் . 


எண்ணெயில் 

ஸ்பூனளவெடுத்துத் 
தினந்தோறும் அதிகாலையில் உட்கொள்ளவும் . 


பத்தியம் : 


(உப்பு , புளி முதலியவைகளை நீக்கவும் . ) 


விப்புருதிகள் தீரும் . 


88. விப்புருதிக்குச் சித்திரமூல மருந்து 


சித்திரமூலியு மாவாரைத் தூதுவளைத் 

திறகறி முள்ளி வேர்நாலுஞ் 
சத்துவ மாகச்சரிசமன் கொண்டு 

தானிடித் தேவடிக் கொண்டு 
வைத்துமே கோழி முட்டையு மூன்று 

மதின் வெள்ளைக்கருவதிற் போட்டு 
யுத்ததூள் பருவெரு கடியதிற் போட்டு 

முன்கையாற் குழப்பியும் பருகே . 


151 


பருகிடு மூன்று நாளந்தி காலை 

பத்திய முப்புடன் புளிப்புந் 
திருகுசெய் புகையி னிலையதுந் தள்ளித் 

தின்னுவெந் நீருமே சோறு 
முரையிளங் கீரை மிளகுடன் பொரிமா 

வுந்தூவிக் கொள்ள விப்புருதி 
இரவியைக் கண்ட பனியெனவோடு 

மிம்மருந்துறுதியாய்ச் செய்யே . 


152 


327 


( இ - ள் ) 

சித்திரமூலம் 


தூதுவளைவேர் 
கறிமுள்ளி வேர் 


ஆவாரைவேர் 


முதலானவைகளைச் சமனெடை எடுத்து ( வகைக்கு 1 
பலம் ) காயவைத்துக் கல்லுரலிலிட்டு இடித்து வஸ்திரகாயஞ் 
செய்து கொள்ளவும் . மூன்று கோழி முட்டையின் வெள்ளைக் 
கருவுடன் ஒரு வெருடியளவு சூரணத்தையிட்டுக் குழைத்துச் 
சாப்பிடவும் . 


இவ்வாறு தினமொன்றுக்கு 2 வேளை வீதம் 
காலையிலும் மாலையிலும் 3 நாட்களுக்குச் சாப்பிடவும் . 


பத்தியம் : 


உப்பு , புளிப்பு முதலிய சுவைகளுள்ள பதார்த்தங்களை 
நீக்கிவிடவும் . புகையிலையையும் நீக்கவும் . வெந்நீர் சாதம் 
மாத்திரமே சாப்பிடவும் . இளங்கீரையைச் சுண்டி மிளகும் , 
பொரிமாவுஞ் சேர்த்துச் சாப்பிடவும் . 


விப்புருதிகள் தீரும் . 


89. மலட்டுவிப்புருத்திக்கு மருந்து 


அடவி வேம்பாடம் வேர்கொழிஞ்சியின் வே 

ரத்துட னேகருஞ்சீரந் 
திடமுள மூன்றுவகையதில் வகைக்குச் 

சேர்த்தொரு பலமதாயிடித்து 
வுடனே வேப்பெண்ணெய் தன்னிலே குழப்பி 

யும்பத மாகவுங் காய்ச்சி 
விடிய நேரத்தில் வாலையைப் போற்றி 

மேல்செய்யும் வகையதுங் கேளே . 153 


328 


வகையது கேளு சொல்லிய படிக்கு 

வண்மையாய் பதினைந்து நாட்டான் 
துகையுடன் கொள்ளக் குடலிலே யூறித் 

தோன்றிடும் மலட்டு விப்புருதி 
யகண்டு பூச்சியது விழுந்திடுங் கெர்ப்ப 

மாகிடு முப்புடன் புளிப்பு 
புகையிலை யுந்தள்ளிம்முறை நல்ல 

புண்ணியத்தஞ்சை மானுரையே 


154 


( இ - ள் ) 


வேம்பாடம்வேர் 
கொழிஞ்சிவேர் 
கருஞ்சீரகம் 


1 பலம் 
1 பலம் 


1 பலம் 


இம்மூன்று சரக்குகளையும் சிறுசிறு துண்டுகளாக்கிக் 
கல்லுரலிலிட்டு இடித்து , வேப்பெண்ணெயுடன் ( 1 சேர் ) 
குழப்பி ( ஒரு நாளுற வைத்து ) அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பதத்தில் இறக்கவும் . 


இந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் எடுத்துப் பருகவும் . 
இம்மாதிரி 15 நாட்கள் பருகிவர 


மலட்டு ரோகம் , விப்புருதி முதலானவைகள் தீரும் . 


பத்தியம் : 


எண்ணெய் சாப்பிடும் நாட்களில் உப்பு , புளிப்பு 
முதலானசுவையுள்ள பதார்த்தங்களையும் , புகையிைையயும் 
நீக்கவும் . 


329 


90. கொப்ப விப்புருதிக்கு நக்க நெய் 


தெங்கினில் முற்றக்காயைப்பால் பிழிந்துத் 

தீயினில் வைத்து நெய் யெடுத்து 
வங்கண வாய்பே சாமல்நெய்க் கொட்டான் 

வடக்கினிலோடும் வேர் வெட்டி 
யுங்க வனத்தோடந்தவேர்ப்பட்டை 

யுரித்தரைத் தேநெய்யினிற் போட் 
டுங்கனலிட்டு மெழிகினின் பதத்தி 

லுமிறக்கியும்வடித்திடுமே . 


வடித்துச்சங்கரனைப் போற்றி யர்ச்சித்து 

வளமுட னந்தியுங் காலை 
திடத்துட னோர்காசளவது நக்குத் 

தீர்ந்திடுங் கெர்ப்பவிப்புருதி 
துடித்துக் கூட்டோடே விழும்புழு செத்து 

துர்க்குணமென்பதெல்லாம் போய் 
வடிப்புமாங்கெர்ப்பந்தானது முண்டாம் 

வன்மையாந்தஞ்சை மானுரையே . 


156 


-ள் ) 


முற்றின தேங்காயையுடைத்துத் துருவிப் பால் 
பிழிந்து கொண்டு ,ஒரு ஈயம் பூசிய பாத்திரத்திலிட்டு அனலில் 
வைக்கவும் . எண்ணெயாகும் . 

அதனுடன் , 
நெய்க்கொட்டான் ( பூந்திக்கொட்டை ) மரத்தின் வடக்கே 
போகும் வேரை வாய் பேசாமல் வெட்டிக் கொண்டு வந்து 
அதன் மேல் பட்டையை உரித்துத் தண்ணீர் விட்டரைத்துச் 
சேர்த்து , எரித்து , மெழுகு பதத்தில் இறக்கவும் . 


இந்த எண்ணெயில் ஒரு சிறு ஸ்பூனளவு எடுத்து 
( காசளவு ) க் காலையிலும் , மாலையிலும் உட்கொள்ளவும் . 


330 


கெர்ப்ப விப்புருதி அப்படியே விழும் . மலட்டுப் 
புழு கூண்டுடன் செத்து விழும் . பற்பல துன்பங்களும் 
நீங்கும் . கெர்ப்பமும் உண்டாகும் . 


91. விப்புருதிக்கு முருங்கை நெய் 


இருபத்து நாலுப லமுருங்கையின்வே 

ரினிற்றூணி நீர்விட்டுக் குறுணி 
வருமட்டுங்காய்ச்சி வடித்து முன் சொல்வேர் 

வகையிரு பத்து நாற் கழஞ்சு 
யரைத்ததிற்போட்டு நெய்யிரு நாழி 

யதிற்புக்கட்டியும் பதத் திறக்கி 
பருகிடு துட்டி னெடையும்விப் புருதி 

பறந்திடுங்கைகண்ட முறையே . 


157 


( இ - ள் ) 


முருங்கை வேர் 24 பலமெடுத்துச் சிறு சிறு 
துண்டுகளாக்கி , ஒரு பாத்திரத்திலிட்டு 4 மரக்கால் சுத்த 
ஜலம் விட்டு அடுப்பின் மேலேற்றி ஒரு மரக்காலாகும் 
வரை வற்றக் காய்ச்சவும் . 


பின்பு , இதனுடன் முருங்கை வேர் 24 கழஞ்சு ( 3 
பலம் ) எடுத்துச் சிறு துண்டுகளாக்கி , அம்மியின் மேல் 
வைத்து நன்றாக அரைத்துக் கஷாயத்துடன் கலந்து , பசுவின் 
நெய் 2 படி ( மசேர்) விட்டு அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பதத்திலிறக்கவும் . இதிலொரு துட்டளவெடுத்துப் பருக 
விப்புருதிகள் தீரும் . 


331 


92. விப்புருதி , கண்டமாலைக்குப் புகை 


இலுப்பைக் கட்டியும் நாற்கழஞ்சத்துட 

னேயும் வாளங்கழஞ்சது ரண்டையும் 
வலுத்தவேலிப்பருத்திச்சாறு விட்டதை 

மைகள் போலரைத் தேசேலை யூட்டியே 
யுலர்த்தி நிழலி லேயந்தச் சேலையி 

லுறுதியாகச்சற் றேகிழித்துத்திரி 
நலத்துடன் செய்து நீ கொளுத்திப்புகை 

நாளுமெட்டுடன்பத்து நாட்கொண்டே . 158 


கொள்ளுமுப் புப்புளிகரப்பான் பண்டங் 

கூட்டிடாதேவள முருங்கைப் பிஞ்சு 
அள்ளியே பொரிமாவிட்டுக் கூட்டிக்கொள் 

கண்ட விப்புருதி கண்ட மாலையு 
முள்ளினிற் புரையுங் கூட மாறிடு 

முறுதி யாக யற்புதத் தஞ்சையின் 
வள்ளலிற் றய வுள்ள குடையருள் 

மன்னர்கோன்சரபேந்திரனருளிதே 


இ - ள் ) 


இலுப்பைப் புண்ணாக்கு 
சுத்தி செய்த நேர்வாளம் 


4 கழஞ்சு ( பலம் ) 
1 கழஞ்சு ( /2 பலம் ) 


வ்விரண்டையும் நசுக்கிக் கல்வத்திலிட்டு வேலிப் 
பருத்தியிலைச்சாறு விட்டு, நன்கு மைபோலரைத்து , ஒரு சாண் 
நீள அகலமுள்ள வெள்ளைத் துணியிலூட்டவும் . பின்பு இதை 
நிழலில் காயவைத்து பத்திரப்படுத்தவும் . வேண்டும் போது 
த்துணியில் கொஞ்சம் கிழித்துத் திரிசெய்து , கொளுத்தி 
அதனின்று எழும்பும் புகையை உட்கொள்ளவும் . இவ்வாறு 
நாட்களோ அல்லது 10 நாட்களோ செய்யவும் . 


332 


பத்தியம் : 


உப்பு , புளி , கரப்பான் பண்டங்கள் ( கத்தரி , சாமை , 
முதலியன ) முதலியவைகளை நீக்கவும் . முருங்கைப் பிஞ்சு 
பொரிமா முதலியவைகளை அதிகமான 
உபயோகிக்கவும் . 


அளவில் 


விப்புருதி , கண்டமாலை முதலான ரோகங்கள் தீரும் . 


93. கொப்பவிப்புருதி . கூடல் விப்புருதி 

முதலானவைகளுக்குக் கிருதம் 


பகவின்பாலும்நானாழியிள நீரும் 

பாரதிற்குச்சரி சேர்த்து நாட்டின் 
யிசவாயிஞ்சியிடித்ததிற் போட்டு நீ 

யிட்டுநாலொன்றாயிறக்கிவடித்துக்கொள் 
வசமதா மெருமை வெண்ணெய் நாழியு 

மதிற்கலந்ததில்லிங்கமுங் கோட்டமும் 
பசைய தாஞ்செண்பகப்பூ மதுரமும் 
பாரின்னாலுஞ்சரிநிறை யாகவே 

160 


சரிய தாகவரைத்ததிற் போட்டுப்பின் 

சற்று கள்ளிப்பாலுஞ்சேருயின்னமுங் 
திருகுக் கள்ளிப்பால் சற்றதிற் கூட்டியே 

தீயின்வைத்தெரித்தேபதந்தன்னிலே 
திருந்த மாய் வடித் தேகாலை நக்கிட 

தீருங் கெர்ப்பவிப் புருதியிங் கூடல்விப் 
புருதி யுந்தீரு மேயிது தஞ்சையாள் 

புரவலன் சரபேந்திரனருளிதே 161 


பசுவின் பால் 
இளநீர் 


4 படி 
4 படி 


333 


இவ்விரண்டையும் ஒன்றுகலந்து , 

அதனுடன் 
இஞ்சிச்சாறு ( 1 படியும் ) விட்டு அடுப்பின் மேலேற்றி 
நாலிலொன்றாகும் வரை எரித்து இறக்கவும் . இக்கஷாயத்தில் 
ஒரு படி எருமை வெண்ணெயிட்டு 


சுத்திசெய்த லிங்கம் 
கோஷ்டம் 
செண்பகப்பூ 
அதிமதுரம் 


வைகளை வகைக்குச் சரியெடை { 1 பலம் 
வீதமெடுத்து ) மேல் சொன்ன கஷாயத்தைவிட்டு நன்றாக 
அரைத்துக் கலக்கி அதனுடன் 


சதுரக்கள்ளிப்பால் 
திருகுக்கள்ளிப்பால் 


வைகளையும் சேர்த்து ( வகைக்கு பலம்) அடுப்பின் 
மேலே ஏற்றி எரித்துப் பதத்தில் வடிக்கவும் . 


இந்த நெய்யில் ஒரு ஸ்பூனளவெடுத்துக் காலை 
நேரங்களில் நக்கவும் . 


கெர்ப்ப விப்புருதி , கூடல் விப்புருதி முதலானவைகள் 
தீரும் . 


34 , விப்புருதிக்கு மருந்து 


பசுவின் பாலிலே நல்லதாயம்மான் 

பச்சரிசிசம் பீரப் பழத்தூள் 
விசைவதாகவரைத்துக்கரைத்ததை 

மேன்மையாக நாலஞ்சு நாட்கொண்டிடு 


334 


தசையி லேயெழு விப்புருதியும் போய் 

சடமுமெற்றக்குணமாந்தஞ்சையினி 
லுசித வாணர்தர்மறி யன்புள்ள 

உத்தமன் சரபேந்த திரனரு ளிதே . 


12 


( இ - ள் ) 


பசுவின் பாலுடன் , அம்மான் பச்சரிசி ஒரு எலுமிச்சை 
அளவெடுத்து அரைத்துக் கலக்கி 4 அல்லது 5 நாட்களுக்கு 
உட்கொள்ளவும் . மாம்ஸங்களில் ஏற்படும் விப்புருதிகள் 
தீரும் . உடம்பும் நன்றாகும் . 


95. விப்புருதிக்குப் பூச்சு 


எருக்கம் வேரமுக்கிராவேரும் வேளையி 

னிலையிம் மூன்றில் வகையது மொன்றுக்கு 
திருத்த நாலுவ ராகனெடைசிறு 

நீரைவிட்டரைத்தே நாழிவேப் பெண்ணெய் 
திருத்தமாகவும் விட்டெரித் தேவடி 

செய்து மேவினும் பூசந்தி காலையில் 
வருத்தஞ் செய்விப்பு ருதியு மற்றிம் 

மருந்தை யுஞ்சிறு நீர்தாற் பூசீடே . 163 


( இ - ள் ) 


எருக்கம்வேர் 
அமுக்கிராக்கிழங்கு 
வேளையிலை 


வைகளை வகைக்கு 4 வராகனெடை எடுத்துத் 
துண்டுகளாக்கி இடித்துத் தூள்செய்து , உலகமறியாப் 
பிள்ளையின் மூத்திரம் விட்டு நன்றாக அரைத்து , 


335 


வேப்பெண்ணெய் 1/4 சேருடன் குழப்பி , அடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பதத்தில் இறக்கவும் . இந்த எண்ணெயை 
விப்புருதிகளின்மேல் பூசவும் . தினம் இரு வேளை 
கானலயிலும் மாலையிலும் உபயோகிக்கவும் . சிறு நீர் 
கூட்டியும் உபயோகிக்கலாம் . 


98. விப்புருதிக்கு உள்ளுக்கு எண்ணெய் 


முடக்கொத்தானாடாதோடையும் பாவட்டை 

முதிர்ந்த வஞ்சிலைநொச்சி கழற்கொடி 
திடமுற்றவிந்த வைந்தும் வேருமிலை 

சேர்புளி நரளைக் கிழங்கு மிலை 
அடவுற்றதழுதாழையிலையும் 

னவனியின் கழற்கொடிப் பருப்பதுங் 
கடுக்காய் பதறுவெங்காயத்துடன் பெருங் 

காயம் வெந்தயஞ்சீரகங் கூட்டிடே. 


கூட்டிடு கரகுஞ்சீரகமிந்துப்புங் 

குணமாம் பூதகரப்பானின் பட்டையுங் 
காட்டினில்வெளுத் தப்பசினித்திலே 

காடி யிற்றுவைத் தேயிலை யுள்ளதை 
நாட்டமாகவே நாலுபுடிச்சாறு 

நயந்து மே பிழிந்துவடி கொண்டுதான் 
மூட்டிடுவேர்கடைச்சரக்குள்ளதை 

முழுது மேயரைத்துக்கரை சாற்றிலே . 16 


சாற்றி லேகரைத் தே.தாழி வேப்பெண்ணெய் 

தானும் விட்டெரித் தேபதம் தன்னிலே 
பாத்திறக்கியவ் வெண்ணெயிற் காலையிற் 

பண்புட னோர்கரண்டியும் நக்கிடு 


336 


சாத்திரப்படி யேபுளியும் புகை 

தள்ளிடு கரப்பான் பண்டமுள்ளதை 
பூத்த விப்பு ருதியெனும் நோயது 

போகு மூரைவிட்டப்பால் தானுமே . 166 


( இ - ள் ) 


முடக்கொத்தான் 
ஆடாதோடை 
கழற்கொடி 


பாவட்டை 
அஞ்சிலைநொச்சி 


முதலான சரக்குகளின் வேர் , இலை இவ்விரண்டையும் 
எடுத்துக்கொள்ளவும் . இதனுடன் 


புளிநரளைக்கிழங்கு 
புளிநரளையிலை 
தழுதாழையிலை 
கழற்கோடிப்பருப்பு 
கடுக்காய் 
வெங்காயம் 
பெருங்காயம் 


வெந்தயம் 
சீரகம் 
கருஞ்சீரகம் 
இந்துப்பு 
பூதகரப்பான்பட்டை 
வெளிச்சைப்பிசின் 


1 


முதலியவைகளயுைம் ( வகைக்கு பலம் ) 
எடுத்துக்கொள்ளவும் . முதலில் இலை வகைகளை எல்லாம் 
ஒரு பாத்திரத்தில் போட்டு காடி 

போட்டு காடி விட்டூறவைத்துக் 
கல்லுரலிலிட்டு இடித்துப் பிழிந்த சாறு 4 படியுடன், மற்ற 
வேர்களையும் கடைச்சரக்கு வகைகளையும் தண்ணீர் விட்டு 
அம்மியின் மேல் வைத்து நன்றாக 

அரைத்துக் 
குழப்பிவிடவும் . இதனுடன் வேப்பெண்ணெய் 1 படி ( 5 சேர் ) 
விட்டு , அடுப்பின் மேலேற்றி எரித்து மெழுகு பதத்தில் 
இறக்கவும் . 


இந்த எண்ணெயில் ஒரு சிறு கரண்டியளவு எடுத்துக் 
காலை வேளைகளில் சாப்பிடவும் . 


337 


பத்தியம் : 


புளிப்புப் பதார்த்தங்கை 

நீக்கிவிடவும் . 
புகையிலையையும் தள்ளவும் . கரப்பான் பதார்த்தங்களும் 
உதவாது . 


விப்புருதிகள் தீரும் . 


97. விப்புருதி , மகோதரம் , புண், புரை , நீராமை 

பெருவயிறு , நீர்க்கோர்வை , கடிகை 
விப்புருதிக்கு வேலிப்பருத்தி நெய் 


பசுவின் னெய்யும் படிரெண்டு வேலியின் 

பருத்தி வேருஞ் சிற்றவரை வேருடன் 
னிசவதாஞ்சித்ர மூலிவேரும் வசம் 

பெழிலாந் தூது வளைவேர் மிளகுடன் 
பசைபடுக் கையு வாய்வேரு முள்ளியும் 

பகரு மெட்டுவகை மருந்தொவ் வொன்றுக் 
கசவதாகவோரைந்துப லங்கூட்டி 

யதையும் நைய நறுக்கியும் போட்டிடே 167 


போட்டெரித்துப் தத்தி லிறக்கியே 

புராத னின்பதம் போற்றியே யன்புடன் 
நாட்ட மாகக்க ழஞ்சுநெய் கொண்டிடு 

நல்லநெய் யைவீக்கத்தினும் பூசிடு 
ஊட்டி டாதேயுப்புப்புளி யென்பது 

மொன்று மாகிடா தேயிளங் கீரையை 
போட்டி டுமிளகின் பொடி மாத்திரம் 

போகு நோய்விதங் கேளினிச் சொல்வனே . 168 
விரணம் 22 


338 


சொல்லக் கேள்விப்புருதிமகோதரம் 

தோன்றிய புண் புரையும் நீராமையுஞ் 
சல்லயஞ் செய்பெரு வயிறு கெண்டையுந் 

தானேபட்டுக் கிடக்கிற கட்டியு 
மல்லர் செய்நீர்க் கோர்வைகடிகையு 

மகட்டின் விப்புரு திப்பல புண்களும் 
வெல்லுமிந்த நெய்யென்றுதஞ்சாபுரி 
விபுசரபேந்திரனருளாகுமே . 

169 


( இ - ள் ) 


பசுவின் நெய் 
வேலிப்பருத்தி 
சிற்றவரைவேர் 
சித்திரமூல வேர் 
வசம்பு 


2 படியுடன் ( 10 சேர் ) 
துதுவளை வேர் 
மிளகு 
உவாய் வேர் 
உள்ளிப்பூண்டு 


முதலான சரக்குகளை வகைக்கு 5 பலம் வீதமெடுத்து 
இடித்து , நெய்யுடன் குழப்பி அடுப்பின் மேலேற்றி எரித்துப் 
பதத்தில் இறக்கவும் . 


இந்நெய்யை விப்புருதி வீக்கத்திற்கு மேலே பூசி , 
உள்ளுக்கும் 4விராகனெடைஅளவெடுத்து உட்கொள்ளவும் . 


பத்தியம் : 


உப்பு , புளி , 

முதலானவைகளை நீக்கவும் . 
முளைக்கீரையை மிளகுத் தூள் சேர்த்து வேகவைத்துச் 
சாப்பிடவும் . 


தீரும் நோய்கள் : 


விப்புருதி மகோதரம் , புண் , புரைகள், நீராமைக்கட்டி , 
பெருவயிறு , தானே உண்டான கட்டி , நீர்க்கோர்வை , 
அகட்டின் விப்புருதி முதலானவை . 


339 


98. கெற்ப விப்புருதிக்கு அவுரிநெய் 


அவுரிவேர்மூக்கரட்டைவேர் சாறணை 

யதின்கிழங்குமிம் மூன்றுஞ்சரியதாய் 
நலம தாகிய வுள்ளிவசம்புடன் 

நல்ல கள்ளிப்பால் தானுமே காசெடை 
யிவைக ளைந்தையும் நெய்விட்டுக் காய்ச்சியே 

யிதமாயுண்ணனலாகிடிலாவின்பால் 
கவனமாகவுண்கெற்பவிப் புருதியுங் 
கழன்று நல்லகு ணமது வாகுமே . 

170 


( இ - ள் ) 


அவுரிவேர் 
மூக்கரட்டை வேர் 
சாரணைக் கிழங்கு 


இவைகளை வகைக்கு 1 பலம் வீதமெடுத்து நசுக்கிக் 
கொண்டு அதனுடன் 


வசம்பு 


பூண்டு 
கள்ளிப்பால் 


வைகளை வகைக்கு ஒரு காசெடையும் விட்டுப் 
பசுவின் நெய் 1 படியுடன் ( 5 சேர் ) கலந்து , அடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பக்குவத்திலிறக்கவும் . இதில் ஒரு சிறு 
கரண்டியளவு எடுத்துச் சாப்பிடவும் . உஷ்ணமதிகமானால் 
பசுவின் பால் அதிகமாகச் சேர்த்துக்கொள்ளவும் . 


கெற்ப விப்புருதிகள் தீரும் . 


340 


99. கெற்ப விப்புருதிக்கு இம்பூரல் புட்டு 


ஆவின் பாலினின் பூரல் வேரதை 

யரைத்துண் டாலுந்நரளைக் கிழங்கதை 
யேவு லர்த்தியிடித்துக்றுப்பரி 

சியின்மா கூட்டிப்பிட்டுச் சுட்டுண்டாலுமே 
மேவு கெற்பத்திலுற்பத்தியாகிய 

விப்புருதியு மற்றிடு முண்மையாய் 
பூவினில்மிக்கக் கீர்த்தியே பெற்றிடும் 

புரவ லன்சரபேந்திரனருளிதே . 171 


( இ - ள் ) 


இம்பூரல் வேரைப் பசுவின் பாலுடன் அரைத்துச் 
சாப்பிடவும் . 


புளிநரளைக் கிழங்கை உலர்த்திக் கல்லுரலிலிட்டு 
இடித்துத் தூளாக்கி , குறுவையரிசி மாவுடன் கலந்து , தண்ணீர் 
விட்டுப் பிசைந்து புட்டுசுட்டு உட்கொள்ளவும் . 


இம்மருந்துகளைச் சாப்பிடக் கெற்ப விப்புருதிகள் 
நீங்கும் . 


100.சத்திவிப்புருதி , ஒடுவிப்புருதிக்கு 

எண்ணெய் 


ஆமணக் கெண்ணெய் தன்னிலே வீழிவே 

ரதின்றூளுள்ளி வசம்பதிற் கூட்டியே 
நேமமாக விரண்டு மூன்று கொதி 

நேரிடவு மெரித்து மிறக்கியே 


341 


யாமிவ் வெண்ணெயோர் துட்டெடை நக்கிட 

வணுகிடுஞ் சத்தி விப்புரு திகளும் 
போமி தற்கோடு விப்புரு திகளும் 
புதுமை யான மருந்திது தானுமே . 

172 


( இ - ள் ) 


வீழிவேர் சூரணம் 
வசம்பு 


பூண்டு 


இவைகளைச் சமனெடுத்து ( 1 பலம் ) தண்ணீர்விட்டு 
நன்றாக அரைத்து , ஆமணக்கெண்ணெய் 1 /4 சேருடன் குழப்பி 
அடுப்பின் மேலேற்றி எரித்து , 2 அல்லது 3 கொதிகள் 
கண்டவுடன் கீழேயிறக்கவும் . 


இந்த எண்ணெயில் ஒரு துட்டெடை எடுத்து 
உட்கொள்லச் 

சத்தி விப்புருதி , 

விப்புருதி 
முதலானவைகள் தீரும் . 


101. கண்டமாலை முதலான எந்த வகை 

வீக்கத்திற்கும் பூச்சு 


இரதங் கெந்தக மிந்துப்பு மேசம 

னேநிறுத்துக்கொண்டேயதைக் காவள 
ரெருக்கம் பால்விட்டரைத்துமைப் போலவே 

யெழும்பிய கண்டமாலை வீக்கத்திற்குந் 
ருகு செய்யுமெவ் வீக்கத்திற் குமிதைத் 

திறமாய்ப் பூசந்திகாலைகள் தன்னிலே 
வுரமதாம் வீக்க மற்றிடும் பாருநீ 

யுண்மை யாமிது கைகண்ட பூச்சிதே . 173 


342 


( இ - ள் ) 


சுத்தி செய்த பாதரஸமா 
சுத்தி செய்த கெந்தகம் 
பொரித்த இந்துப்பு 


வைகளைச் சமனெடுத்துக் 

கல்வத்திலிட்டு 
வெள்ளெருக்கம் பால் விட்டு நன்றாக அரைத்து மையாக்கி , 
வீக்கமுள்ள கண்டமாலையின் மேல் பூசவும் . இதைப் 
போலுள்ள எவ்வித வீக்கங்களுக்கும் காலையிலும் 
மாலையிலும் மேலே பூசவும் . குணமுண்டாகும் . 


102. உதர விப்புருதிக்கு லேகியம் 


அசமதாகமிந்துப்பு சதகுப்பை 

அச்சியின் மிளகுள்ளியுஞ் சுக்குடன் 
மிசைவதாமிந்த வாறு மருந்திலு 

மேவ கைக்கு மரைப்பலங் கூட்டிடு 
கசக்கும் பேய்கொமட்டிட்டாறு படியொன்று 

கனலிலே குறுகக்காய்ச்சிக் கொண்டுதான் 
பசுவின் கோமிய மும்படி முக்காலும் 

பாலை கல்லுப்பொரு சேரைக் கூட்டிடே 174 


கூட்டுவாய்க் கடுக்காயைந்து சூரணங் 

கொண்டு லேகியஞ் செய்து நன்றாகவே 
நாட்டமாய்க் கொட்டைப் பாக்கள் வெட்டுநாள் 

நயமாகக் கொண்டிடு பத்தியங்கைப்புடன் 
போட்டிடு புளிதள்ளுதரத்தின்விப் 

புருதியும் போயனு கூல மாகிடும் 
பாட்டினுக்காயருள்புரியன்பனார் 
பாதம் போற்றிய மானு வுரையதே 

175 


343 


( இ - ள் ) 


ஓமம் 
சதகுப்பை 
பூண்டு 


பொரித்த இந்துப்பு 
மிளகு 
சுக்கு 


வைகளை வகைக்கு 1 பலம் வீதமெடுத்துத் தூள் 
செய்து பேய்க்கொம்மட்டிக்காய் சாறு 1 படி விட்டு , 
அடுப்பின்மேல் ஏற்றி எரித்து எட்டிலொன்றாக்கி இறக்கவும் . 
அதனுடன் பசுவின் மூத்திரம் படியும் கல்லுப்பு சேரும் , 5 
கடுக்காயின் ( எண்ணிக்கையில் ) சூரணத்தையும் போட்டு 
லேகிய பதத்தில் இறக்கவும் . 


இதிலொரு கொட்டைப் பாக்களவெடுத்து 
8 
நாட்களுக்குத் தினம் காலை வேளையில் மாத்திரமே 
உட்கொள்ளவும் . 


பத்தியம் : 


கைப்புச்சுவையுள்ள பதார்த்தங்களையும் , புளியையும் 
நீக்கிவிடவும் . 


உதரவிப்புருதிகள் தீரும் . 


103. கெற்பவிப்புருதிக்கு உள்ளியாதி கிருதம் 


தோலைப் போக்கியே யுள்ளி யொருபடி 

சுத்த மாமிள குந்தானொருபடி 
சீலமாஞ் சதரக்கள்ளிப் பாலிலே 

சேர்த்தரைத் தொரு நாளுமிரவியில் 
கோலமாக வைத்தேபசு நெய்யது 

கூட்டியே யடுப்பில் வைத்திளங்கொதி 
மேலிடுஞ்சமயம் பார்த்துக்குத்தான் 

மேன்பொடி நெல்லிக்காய்கெந்தகழுமே .176 


344 


கெந்தகஞ்சுத்தி வாளப் பருப்புடன் 

கிளைக்குஞ்சித்த ரத்தைசிறு தேக்குமே 
யிந்த நாலு வகைக்கு மொருபல 

மிடித்து நற்பொடி செய்ததிற் போட்டுமே 
தொந்தமாயடுப் பேத்திப் பதத்தினிற் 

சுறுக்குடனிறக்கி யந்தி காலையி 
லிந்த நெய்யினிற் காசெடை ரெண்டுமே 
யிதமாய்க் கொள்ளந்த வாலையைப் 

போத்தியே 177 


போத்திக் கொண்டிடு பத்தியந்தானது 

புளியும் வாயுபதார்த்த முந்தள்ளிடு 
பூத்திடுங் கெற்ப விப்புருதி களும் 

போகிடு மிதுமுன்னோருரைத்ததை 
ஆத்தி சூடும் பொன்னம்பலர் பாதத்தை 

யர்ச்சனை செய்யும் தஞ்சை விபுவுணர் 
சாத்தி ரமிது வுண்மையாய்ச் செய்திடு 

தப்பிலாமலும் போகும் வியாதியே . 


178 


சதுரக் 


( இ - ள் ) 

தோல் நீக்கிய உள்ளிப் பூண்டின் பருப்பு படி 
மிளகு 

படி 
இவ்விரண்டையுங் கல்வத்திலிட்டுச் 
கள்ளிப்பால் விட்டு நன்றாக அரைத்து ஒரு நாள் வெயிலில் 
வைக்கவும் . மறுநாள் அதனுடன் நெய் * 2 படி விட்டு ( 5 சேர்க் ) 
குழப்பி அடுப்பின் மேலேற்றி எரிக்கவும் . இளங்கொதி 
வருகையில் அதனுடன் , 
சுத்திசெய்த நெல்லிகாக்ய கெந்தகம் 

நேர்வாளம் 
சித்தரத்தை 
சிறுதேக்கு 


* 98 நெ . சுவடியில் காணப்படுகிறது . 


345 


இச்சரக்குகளை வகைக்கு பலமெடுத்துத் தூள் செய்து 
போட்டு , நன்றாக எரித்துப் பதத்தில் இறக்கி வடிக்கட்டிக் 
கொள்ளவும் . 


இந்நெய்யில் 2 காசெடை எடுத்துக் காலையிலும் 
மாலையிலும் உட்கொள்ளவும் . 


பத்தியம் : 


புளி , வாயு பதார்த்தங்கள் முதலியவைகளை நீக்கவும் . 


கெற்ப விப்புருதிகள் தீரும் . 


குறிப்பு : 


( 1 ) வாயு பதார்த்தங்களாவன : பாகற்காய் , கிழங்கு 
வகைகள் , மாங்காய் , கொத்தவரங்காய் , அகத்திக்கீரை 
முதலியன 


( 2 ) இந்நெய்க்குப் பேதியாகும் குணமுள்ளதால் இதை 
நிதானித்து உபயோகிக்கவும் . 


105. உதரவிப்புருதிக்கு நெய் 


பசுவின் னெய்யுந் நானாழிக்குமே 

பாரொரு தலைப்பூண்டது பத்துட 
னிசவதாமாண்வசம் புமல்ல ரெண்டுட 

னேற்ற சுக்கும் பலமதிரண்டதாம் 
பசையதாம் வெள்ளறுகுகட்டுக்கொடி 

பார்ச மூலமரிதார மோமமும் 
வசம்பதாமுடும் பிராஞ்சி சமூலமு 

மடலியின் கருஞ்சீரகங் கூட்டிடே. 


179 


346 


கூட்டுவாறு மருந்தில் வகையொன்றுக்கும் 

பலமொன்று கொண்டரைத்தே நெய்யில் 
போட்டுக் காய்ச்சிப் பதத்தி லிறக்கியே 

புனிதமாமுள்ளிச்சுக்கு வசம்புமே 
வாட்டமில்லாமல் வெவ்வே ரரைத்துமே 

வளமாம் நெய்யிலரைத்துக் கலக்கியே 
மூட்டு மூன்றுநாட் கொள்ள வுதரத்தில் 

முடுகும் விப்பு ருதியும் கலுமே . 180 


( இ - ள் ) 


பசுவின் நெய் படிக்கு ஒரு தலைப்பூண்டில் 10 பற்கள் 
போட்டு அதனுடன் 


வசம்பு 
சுக்கு 
வெள்ளறுகு 
கட்டுக்கொடிச்சமூலம் 
சுத்தி செய்த தாளகம் 
ஓமம் 
வசம்பு 
" உடும்பிராஞ்சி சமூலம் 
கருஞ்சீரகம் 


2 பலம் 
2 பலம் 
பலம் 
பலம் 
பலம் 
பலம் 
பலம் 
பலம் 
1 பலம் 


இவைகளை இடித்து அம்மியின் மேல் வைத்துத் தண்ணீர் 
சேர்த்தரைத்து பூண்டு சேர்த்த நெய்யுடனேகுழப்பி அடுப்பின் 
மேலேற்றி எரித்துப் பதத்திலிறக்கவும் . பின்பு , 


வெள்ளைப்பூண்டு 
சுக்கு 
வசம்பு 


* 


உடும்பிராஞ்சி என்பது என்னவென்று தெரியவில்லை . 98 நெ . 
சுவடியிலும் இப்படியே உள்ளது . 


347 


ம்மூன்றையும் ( வகைக்கு / 4 பலம் எடுத்து நேக அரைத்து 
நெய்யுடனே சேர்த்துக் குழப்பிக் கொள்ளவும் . 


இந்நெய்யைத் தினம் துட்டெடை வீதம் 3 நாட்கள் 
சாப்பிடவும் . வயிற்றில் ஏற்படும் விப்புருதிகள் தீரும் . 


குறிப்பு : 


98 நெ . சுவடியில் நெய்க்குப் பதில் வெண்ணெயை 
எடுத்துக்கொள்ளவேண்டும் எனக் காணப்படுகிறது . 


106. கெற்ப விப்புருதிக்கு எண்ணெய் 


கடுக்காய் மஞ்சளிந்துப்பு வெள்ளுள்ளியுங் 

கடுகுடனிலவாகை வேர்வீழி வேர் 
முடுக்காமா மணக்கம் வேர்வெங்காரமு 

மொழியு மொன்பது வகை மருந்ததில் 
திடத்துட னோர் வகைக்கு மூன்று பலஞ் 

சேர்த்திடித்துத்தண்ணீருடமெட்டுப்படி 
விடுத்தொரு படியாகவுங் காய்ச்சியே 

மேலு முன் சொல் மருந்ததிற் றானுமே . 181 


மருந்தி லொவ்வோர் வகையது தன்னிலே 

வளமாய் மூன்று களஞ்சது கூட்டியே 
அரைத்து வாமணக்கிணெண்ணெயொருபடி 

யத்துடன் கள்ளிப் பாலுமு ழக்குமே 
திருந்தவே விட்டுக் காய்ச்சி வடித்துதான் 

தினமிரு கழஞ்சொன்றிடுகெற்பவிப் 
புருதி தீரும் பூமிக்கடலையதும் 

பொருந்த வேகழஞ்சைந்தது கூட்டிடே . 1 & 2 


348 ) 


( இ - ள் ) 


கடுக்காய்த்தோல் 
மஞ்சள் 
இந்துப்பு 
வெள்ளைப்பூண்டு 
கடுகு 


நிலவாகைவேர் 
வீழிவேர் 
ஆமணக்கம்வேர் 
வெங்காரம் 


இச்சரக்குகளை வகைக்கு 3 பலம் வீதமெடுத்துக் 
கல்லுரலிலிட்டிடித்து , ஒரு பாத்திரத்தில் இட்டு 8 படி ( 1 
மரக்கால் ) ஜலம் விட்டு எட்டிலொன்றாகக் காய்ச்சி 
வடிகட்டிக் கொள்ளவும் . 


பின்பு 


கடுக்காய்த்தோல் 

முதலான ஒன்பது 
சரக்குகளையும் வகைக்கு 3 கழஞ்சு ( சுமார்காலே யரைக்கால் 
பலம் ) வீதமெடுத்து கஷாயம் விட்டு நேக அரைத்துக் 
கஷாயத்துடன் கலக்கிச் சுத்தமான ஆமணக்கெண்ணெய் படி 
விட்டு , அதனுடன் கள்ளிப் பால் ஒரு உழக்குஞ் சேர்த்து , 
அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் வடித்து இறக்கவும் . 
இந்த எண்ணெயில் 2 கழஞ்சு எடுத்துக் காலை நேரங்களில் 
உட்கொண்ட பின்னர் , 

5 கழஞ்சளவு நிலக்கடலை 
சாப்பிடவும் . 


கெற்ப விப்புருதிகள் தீரும் . 


107. விப்புருதிக்கு உள்ளுக்கு எண்ணெயும் 

மேலுக்குப் பூச்சும் 


நிலக்குமிழம்வேர் பிராய்பட்டைக்கள்ளக்குன் 

றியிலை யுங்கொடி வேலிவே ருள்ளியும் 
வலுபெரு மரப்பட்டையிலை யுடன் 

வளர்புளி நரளைக் கிழங்குங் கூட 


349 


நலமிகும் வெள்ளறுகம்வேர் மிளகு 

சாரணையின் வேர்வசம்பாகவும் பத்துமா 
மிலகிய வகையொன்றுக்குத்தானுமே 

மேன்மை யாய்முழக்க ழஞ்சது கூட்டிடே.183 


கூட்டியே யரைத்தா மணக்கெண்ணெயுங் 

கொள்ளோர் நாழிதனிலிட்டுக் காய்ச்சியே 
நாட்ட மாகப்பதத்தில் வடித்துக்காலை 

யிலுங்கொண்டு வவ்வெண்ணெயை 
போட்டிடு மந்த வீக்கத்திலுமதை 

பொருந்து விப்புருதி வீக்கமற்றிடும் 
நாட்டிற் கீர்த்தி பெருதஞ்சை மாநகர் 

நரபதி சரபேந்திரனரு ளிதே . 


( இ - ள் ) 


நிலக்குமிழ்வேர் 

பெருமரத்தின் இலை 
பிராய்ப்பட்டை 

புளிநரளைக் கிழங்கு 
குன்றிமணியிலை 

வெள்ளறுகம்வேர் 
கொடிவேலிவேர் 

மிளகு 
வெள்ளைப்பூண்டு 

சாரணைவேர் 
பெருமரப்பட்டை 

வசம்பு 
முதலான சரக்குகளை வகைக்கு கேழஞ்சு வீதமெடுத்து 
இடித்து வஸ்திரகாயஞ் செய்து , ஆமணக்கெண்ணெய் 114 
சேருடனே குழப்பி அடுப்பின் மேலேற்றி எரித்துப் பதத்தில் 
இறக்கவும் . 


காலையில் இந்த எண்ணெயைக் காசளவெடுத்துச் 
சாப்பிடவும் . 


விப்புருதி வீக்கத்தின் மேலும் இவ்வெண்ணெயை 
உபயோகிக்கவும் . விப்புருதிகள் தீரும் . 


350 


108. கண்டமாலை முதலான எவ்வித 

வீக்கங்களுக்கும் பூச்சு 


எருமைமூத்திரத்திற் பழங்கிட்டத்தை 

யேயரைத்துத்தட விடத் தானுமே 
உரமதாங் கண்டமாலை வீக்கங்களு 

முற்ற மற்றசரீரத்தின் வீக்கமுங் 
கரைந்து வூரைவிட்டோடுமே சங்கரன் 

கருணையால் சோழ மண்டலந்தன்னில் வாழ் 
புரவலன் சரபோசி மகராசேந்திரன் 

புனிதமாயுணர்ந்தாராய்ந்த முறையதே . 185 


( இ - ள் ) 


பழைய கிட்டத்தை ( மண்டூரம் ) எருமை மூத்திரத்தில் 
இழைத்துக் கண்டமாலை வீக்கங்களின் மேலும் , 
உடம்பிலேற்படும் மற்ற வீக்கங்களிலும் போடவும் . 
குணமுண்டாகும் . 


109. கண்டமாலைக்கு மருந்து 


தும்பை வேருமிலை யுந்திருத்துழாய் 

துளிரும் வேருடனுப்பதுங் கூட்டியே 
நம்பியே யரைத்தேமைகள் போலவே 

நல்லவெந்நீரிற் கொண்டிடு காலையில் 
வம்பு கண்ட மாலை யுந்தீர்ந்திடுமே 

வையகத் தோர்புகழ் சோழ மண்டலம் 
அம்புவிக்கதிபதி பன்றுள சேந்திர 

னருளிய சரபேந்திரன்முறை யிதே . 


186 


351 


இ - ள் } 


தும்பைவேர் 
தும்பை இலை 
துளசி இலை 


துளசி வேர் 
உப்பு 


இவைகளைச் சமனெடுத்து , அம்மியின் மேல் வைத்துத் 
தண்ணீர் விட்டு நேக அரைத்து , வெந்நீருடன் கலக்கிக் 
காலையில் உட்கொள்ளவும் . 


கண்டமாலைகள் தீரும் . 


110. கம்பமாலை விக்கந்திர மருந்து 


கானக வெளிக்கொட்டைக்கரந்தைவேர் 

கடுகவே பிடுங்கி வந்துமத்தச்சாறு 
தானதைப் பிழிந்தே யந்தச் சாற்றில் முன் 

சாத்தும் வேரையரைத்துமைப் போலவே 
பானமாகக் கொண்டே மேலும் பூசிடப் 

படருங் கண்டமாலை வீக்கந்தீர்ந்திடு 
மூனமில்லா மருந்திதை முன்னவ 

ருரைத்தச் சரபேந்திரனு ணர்ந்ததே . 187 


கொட்டைக் கரந்தைச் செடியைச் சமூலமாகப் பிடுங்கி 
கொண்டுவந்து கல்லுரலிலிட்டு இடித்துச் சாறு பிழிந்து , 
அதைக்கொண்டு வந்து கொட்டைக்கரந்தை வேரைச் சேர்த்து 
நன்றாக அரைத்துப் பருகவும் . இதனையே வீக்கத்தின் மேலும் 
பூசவும் . கண்டமாலை வீக்கங்கள் மாறும் . 


352 


111. கண்டமாலைக்கு மருந்து 


புனலிற் றேற்றான் பழத்தைப் பிசைந்துதான் 

பிறகு பேய்ப் பீர்க்குச் சாறு பிழிந்துமே 
மினமதாய்க் கொண்டு சாரித்து வெள்ளையா 

மினிய சீலையிலூட்டி நன்றாகவே 
நினைவதாகத்தான்னிழலுணர்த் தியன்னீ 

வியத்திச் சற்றுக் கிழித்தெ வெந்நீர் 
தனிற் பிழிந்துக் குடிகண்ட மாலைதான் 

விடுமைந்துடநாறு நாடன்னிலே . 188 


( இ - ள் ) 


தேற்றாம்பழச்சாறு 
பேய்ப்பீர்க்கஞ்சாறு 


இவ்விரண்டையும் சமமாக ஒன்று கலந்து , ஒரு சாண் 
நீள அகலமுள்ள வெள்ளைத் துணியிலூட்டவும் . பின்பு 
துணியை நிழலில் உலர்த்திப் பத்திரப்படுத்தவும் . 
வேண்டும்போது இத்துணியில் கொஞ்சம் கிழித்து வெந்நீரில் 
கசக்கிப் பிழிந்து குடிக்கவும் . கண்டமாலை தீரும் . 


112. கண்டமாலைக்குக் கருணைக்கிழங்கு 

உருண்டை 


கண்ட மாலைக்கோருண்டை சொல் வேனல்ல 

கருணையின் கிழங்கைக் கொண்டுவந்துதான் 
பண்டுள வரகின்வைக்கோல் தன்னையும் 

பாரிற் போட்டுக்கிழங்கை மேல்வைத்து 
வண்டலை யந்தவைக் கோலைமேற் போட்டு 

மனலை யிட்டுக் கொளுத்திது வெந்தபின் 
கண்ட கோலினாற் றள்ளிக் கிழங்கைக் 

கடுகவே யெடுத்தே தோலுரித்திடே . 189 


353 


உரித்து வம்மியில் மையதைப் போலரைத் 

துக்கொள்பாக்கள வத்தனைதானுமே 
கரத்தினாலெடுத் தேயந்தி தன்னிலுங் 

காலையுங் கொள்ளவே கண்டமாலையும் 
வருத்த மாய்வெகு நாட்பட்டதுமிந்த 

மண்டலம் விட்டுப் போகிடு முண்மையாந் 
திருக்குறள் நிர்த்தன மாடுதஞ்சாபுரி 

தீரன் மாநரு ளிம்முறை தானுமே . 


190 


(இ - ள் ) 


கருணைக் கிழங்கு வேண்டிய அளவு கொண்டுவந்து , 
வரகுவைக்கோலை அதற்குக் கீழேயும் மேலேயும் போட்டுக் 
கொளுத்தி விடவும் . கிழங்குகள் நன்றாக வெந்தவுடன் ஒரு 
கோலினால் அவைகளைத் தள்ளி அதன் மேல் தோலை 
உரித்துவிடவும் . பின்பு கிழங்குகளை அம்மியின் மேல் 
வைத்து நேக அரைத்துப் பத்திரப்படுத்தித்தினம் இருவேளை 
காலையிலும் மாலையிலும் ஒரு பாக்களவு உட்கொள்ளவும் . 


நாட்பட்ட கண்டமாலைகள் தீரும் . கைகண்டது . 


113. கண்டமாலை , எழுவியாதி பல வியாதிக்கும் 

கொடிவேலி வேர் உருண்டை 


பச்சையாங்கொடி வேலிவேர்தன்னையும் 

பாய்ச்சிடாமலரிசி மாவும் வெல்லமு 
மிச்சையாய் வகையொன்றுக்கு நல்ல 

தோரெலுமிச்சம்பழ மாத்திரமேயரைத் 


விரணம் 23 


3541 


தச்சமில்லாம லொன்றாகக் கூட்டியே 

யரைத்துக் காணியளவில்லை யாவு 
மிச்சமாகச்செய் யாமலே நாழிநெய் 

விட்டுச் சட்டியில் வைத்திட்டுப்பிலே . 191 


அடுப்பில் வைத்துக் கொதிக்கையில் வில்லையை 

யதனிற் போட்டுத்துளாவிக் கரண்டியால் 
சடக்க தாக வெந்தபணியாரமாஞ் 

சமயந்தன்னிறக்கியும் வைத்துக்கொள் 
எடுத்து வேரேயும் வில்லையை வைத்துக்கொண் 

டதிலோர் வில்லையுந்துட்டிடை நெய்யுமா 
யடுத்த காலையு மந்தியு முண்டிடி 

லதற்குத் தீரும் வியாதியைச் சொல்வனே.192 


சொல்லுவே னெழுவியாதியெல் லாமறுந் 

துடுக்கத்தாங்கண்டமாலையுந் தீர்ந்திடும் 
வல்லதோர் பல நோய்களுக்கு மற்றிடும் 

வாய்வு பண்டம் புளிப்புமே தள்ளிடு 
நல்லநூற் பலவாராய்ந்து வுணர்ந்திதை 

நரபதி சரபோசிராசேந்திரன் 
சொல்லிய முறையே யிதுவுண்டுபார் 

சுகமதாங் கொடிவேலிவேருண்டையே . 193 


( இ - ள் ) 

கொடிவேலிவேரின் மேல்த் 
தோலை பச்சையாக உரித்துக் 
கை படாமல் அரைத்தெடுத்த 
விழுது 
ஊற்றிய அரிசி மாவு 
வெல்லம் 


எலுமிச்சங்காயளவு 


11 


33 


இம்மூன்றையும் ஒன்று சேர்த்துத் தண்ணீர் விட்டு 
இடித்து மொத்தை செய்து , ஒரு வெள்ளைத் துணியின் மேல் 


355 


துக்காணி அளவுள்ள சிறு சிறு வில்லைகளாகச்செய்து 
கொள்ளவும் . 


ஒரு இரும்புச் சட்டியில் 1/4 சேர் பசுவின் நெய்விட்டு 
டுப்பின் மேலேற்றி எரித்துக் காய்ந்ததும் அதில் 
மேற்சொல்லிய வில்லைகளைக் கொஞ்சம் கொஞ்சமாகப் 
போட்டு நன்றாகத் துளாவி வரவும் . நன்றாக வெந்து 
பணியாரமான பின்பு அவைகளை சட்டியிலிருந்து எடுத்து 
விடவும் . வில்லைகளை முறுகாமல் பார்த்துக் கொள்ள 
வேண்டியது அவசியமாகும் . 


தினந்தோறும் ஷை வில்லைகளிலொன்றை எடுத்துக் 
காலையிலும் மாலையிலும் உட்கொண்டு , மிகுந்திருக்கும் 
நெய்யில் ஒரு துட்டெடையுங் கொடுக்கவும் . 


தீரும் வியாதிகள் : 


எழு ஞாயிறு , கண்டமாலை முதலானவை . 


பத்தியம் : 


வாயு பதார்த்தங்கள் , புளி முதலானவைகளை நீக்கவும் . 


114. கண்டமாலைக்கு எண்ணெய்ப் பூச்சு 


மனிதரைச்சுட்டெலும்பதைச் சூரண 

மாக்கியேனரி கொண்டு நெய்க் கொட்டான் வேர் 
தனிலுறும் பட்டை யெடுத்ததை நையவுந் 

தட்டி யோர் விளங்கனி மாத்திர 
மூனித மாயரைத் தேவசம் புமிள 

குள்ளியாகவு மூன்று வகை யதிற் 
றினிசதொன்றுக்கிருகழஞ்சும 
ரைத்தே கலந்ததில் நாழிநல் லெண்ணெயே . ( 194 ) 


356 


நல்லெண்ணெயிற் போட்டும் மவ் வெண்ணெயை 

நலமதாகவைத் தேயதின் முன்னமே 
வல்ல மோரினில் வெள்ளியச் சீலையை 
வளமதாய்த் தோய்த்ததைப் போட்டெட்டு 

நாளுமுன் 
சொல்லு மெண்ணெயைத் தோய்த்துதான் 

போட்டிடச் 
சோர்ந்திடுங்கண்டமாலையும் மாறிடும் 
வல்லவர்புகழ் மால் சரபேந்திரன் 

மனது ணர்ந்தபூச்செண்ணெயிதாகுமே . 195 


( இ - ள் ) 
நன்றாக வெந்த 

மனிதனின் எலும்பைக் 
கல்லுரலிலிட்டு இடித்துச் சூரணம் பண்ணி வஸ்திரகாயஞ் 
செய்துகொண்டு , அதனுடன் 


பூவந்திவேர் 
பூவந்திப்பட்டை 


இவ்விரண்டுஞ் சேர்ந்து நசுக்கிய தூள் ஒரு விளாங்கனிப் 
பிரமாணம் சேர்த்து அரைத்து நல்லெண்ணெய் ஒரு படியுடன் 
( 5 சேர் ) சேர்த்து , அதனுடன் 


வசம்பு 
மிளகு 
வெள்ளைப்பூண்டு 


வைகளைத் தனித்தனியே 2 கழஞ்சு ( பலம் ) எடுத்து 
நன்றாக அரைத்துக் குழப்பிக்கொள்ளவும் . 
கண்டமாலை வீக்கத்தில் , ஒரு வெளுப்பான துணியை 
மோரில் நனைத்துப் போடவும் . இவ்வாறு 8 நாட்கள் 
கபின் , மேற்சொன்ன எண்ணெயைப் போடக் 

கண்டது 


115. கண்டமாலைக்கு உள்ளுக்கு 

காண்ணெயும் பூச்சும் 


குப்பை மேனியிலைச்சாறிருநாழி 

கொண்டு தானிரு நாழிநல் லெண்ணெயு 
மப்ப வேகலந் தேவசம் புள்ளியுட 

மதுடனேமிளகுமுழி மஞ்சளுந் 
தப்பிலாமற் சங்குங்கிலியமுந் 

தானே தட்டிப் போட்டேரவிதன்னிலே 
முப்பதுங்கடிகைவைத்துத் தீயையு 

மூட்டிச் சாறும் சுவறிடக் காய்ச்சியே . 195 


காய்ச்சியேபதந்தன்னிலிறக்கியே கரண் 

டியாலொருமுட் டையும் நித்தியம் 
வாச்சு தெனவுள்ளுக்குக் கொள்மே 

லுக்கும் வளமதாக வேபூசி டுசிதமாய் 
தாச்சி யிலாமுருங்கையின் பிஞ்சிலை 

தானே தூதுவளைத்துவரம்பருப் 
பாச்சு வெள்ளாட்டுப் பால் கூட்டிப்பத் 

தியம்படருங்கண்டமாலையதுந்தீருமே . 197 


குப்பைமேனி யிலைச்சாறு 
நல்லெண்ணெய் 


2 படி 


இவ்விரண்டையும் ஒன்று கலந்து 


வசம்பு 
மிளகு 
குங்கிலியம் 


வெள்ளைப்பூண்டு 
மஞ்சள் 


முதலானவைகளை வகைக்கு ( 1 பலம் ) வீதமெடுத்து இடித்து 
வஸ்திரகாயஞ்செய்து , சாறு கலந்த எண்ணெயிலிட்டு பகல் 


358 


முழுதும் சூரிய புடத்தில் வைக்கவும் . அன்று சாயங்காலம் 
அடுப்பின் மேலேற்றி எரித்து மெழுகு பதத்திலிறக்கவும் . 


இதில் ஒரு ஸ்பூனளவெடுத்துத் தினமும் உட்கொண்டு , 
கண்டமாலைகளின் மேலேயும் பூசவும் . 


பத்தியம் : 


முருங்கைப்பிஞ்சு, முருங்கையிலை , தூதுவளங்கீரை, 
துவரம்பருப்பு ரஸம் , வெள்ளாட்டுப்பால் முதலியவை 
களைத் தாராளமாகச் சேர்த்துக்கொள்ளலாம் . 


116. கண்டமாலைக்குப் பூச்சு 


அடுக்குச் சட்டியிலைச் சாறுநல் லெண்ணெயு 

மதில்வசம்பொன்று தட்டியேபோட்டுத்தான் 
வடிப்ப மான ரவிதனிலேபுடம் 

வைத்துப் பூசிடு கண்ட நேரமெல்லாஞ் 
சடுத்தஞ் செய்கண்ட மாலையும் பத்து 

நாடன்னிற் றீர்ந்து குணமதாஞ்தஞ்சையை 
நடத்து செங்கோல் முறைவழு வாத 
நரபதி சரபேந்திரனருளிதே. 

198 


( இ - ள் ) 


அடுக்குச்சட்டி யிலைச்சாறு 
நல்லெண்ணெய் 


இவ்விரண்டையும் ஒன்று கலந்து , அதனுடன் ஒரு 
வசம்பைத் தட்டிப் போட்டுச் சூரிய புடமிடவும் . 


கண்டமாலையின் மேலே பூசிவரப் பத்துநாட்களுள் 


குறிப்பு : 


அடுக்குச்சட்டி என்ற சரக்கு கோபுரந்தாங்கி ஆகும் . 


359 


117. கண்டமாலைக்குச் சூரணம் 


அடவிக்காஞ்சுரை வேரின் பட்டையை 

யலரிமுன்வைத்து லர்த்தியே தூள் செய்து 
வடித்துப் பத்திரமாகக் கலயத்தில் 

வைத்துமே கண்டமாலையுற்றோர்களுக் 
கிடுவெரு கடிதூள் ரெண்டு நேரமு 

மிடர்செய் யுங்கண்ட மாலையுந் தீர்ந்திடும் 
படிகீர்த்தி பெருந்தஞ்சை மானகர் 

பார்த்திபன்சரபேந்திரனருளிதே . 199 


இ - ள் ) 


எட்டி மரத்தின் வேர்ப்பட்டையைக் கொண்டு வந்து , 
வெயிலில் நன்றாக உலர்த்திக் கல்லுரலிலிட்டு இடித்து 
வஸ்திரகாயஞ் செய்து , 

மண் 

கலயத்தில் 
பத்திரப்படுத்தவும் . 


கண்டமாலையுள்ள நோயாளிகளுக்கு இதில் மூவிரல் 
கொள்ளுமளவு சூரணம் எடுத்துத் தினம் காலையிலும் 
மாலையிலும் , தண்ணீருடன் உட்கொள்ளக் கொடுக்கவும் . 
குணமுண்டாகும் . 


118. கண்டமாலைப் புண்களுக்கு 

மேல் போடப் பூச்சு 


இரும்புக் கிட்டம் நன்றாகப் பொடி செய்து 

யித்துட னேமயில் துத்தம் நல்லதாய் 
கருங்குங் கிலியமும் வெள்ளைக்குங் கிலியமுங் 

கருது நாலுஞ் சரியெடை கூட்டியே 


360 


திருத்த மாக நன்றாகப் பொடி 

செய்து வாமணக்கெண்ணெயில் மத்தித்து 
பொருந்த கம்பிப் பிசின்போல் வந்தபின் 

பொருந்திய சிமிழிடன்னிலே வைத்திடே. 


வைத்துக்கொண்டு கண்டமாலைப் புண்ணதை 

வாழுவில்லாமற் கழுவிவெந் நீர்விட்டுச் 
சுத்தி செய்து பின்னிம் மருந்திட்டிடுச் 

சுளீரெனவெரிவாகிற் பழங் கிட்டஞ் 
சத்தரைத்தப்பொடி யதிற்கூட்டிக்கொள் 

தன்னிலே புழுவும் புறப்பட்டிடு 
முதறிடு மிலைக்கள்ளிப்பால் பஞ்சினி 

லூட்டி யேபுரை வாயிலூட்டிடே 201 


இட்டி டயெரி யாம லிருந்திட 

லெழிவதாந்துருசுப் பொடிகூட்டிக்கொள் 


துட்ட மாம்புழுதானும் விழாவிடில் 

சுப்பிரவெல்லத்தைப் பஞ்சினிலூட்டியே 
சட்ட மாகப்புண் மேலினும் போட்டிடச் 

சண்டி செய்புழுதானே புறப்படும் 
விட்டிடுப்புளிப்புப்புகை ரெண்டையும் 

வெகுநாட் சென்றகண்டமாலை தீருமே .202 


( இ - ள் ) 


சுத்தி செய்த இரும்புக்கிட்டம் 

மயில் துத்தம் (துருசு ) 
கருங்குங்கிலியம் 
வெள்ளைக்குங்கிலியம் 


பலம் 
பலம் 
பலம் 
பலம் 


வைகள் எல்லாவற்றையும் ஒன்றுகூட்டிப் பொடி 
செய்து ஒரு கல்வத்திலிட்டு ஆமணக்கெண்ணெய் விட்டு 
நன்றாகப் கம்பிப்பதம் வருமளவும் அரைக்கவும் . 


361 


பின்பு இதையொரு சிமிழில் பத்திரப்படுத்திக் 
கண்டமாலைப் புண்களை வெந்நீர் விட்டுச் சுத்தமாகக் கழுவி , 
மேற்சொன்ன களிம்பை ஒரு வெள்ளைத் துணியில் தடவி 
அதன் 

மேலொட்டி விடவும் . அதிகமான எரிச்சல் 
உண்டானால் கிட்டப் பொடியை இன்னும் அதிகமாகச் 
சேர்த்துக்கொள்ளவும் . 


புண்களிலிருந்து புழுக்கள் வெளிப்படும் . அப்புரை 
வாயில் இலைக்கள்ளிப் பாலூட்டிய பஞ்சை வைத்துக் கட்டி 
விடவும் . எரியாமலிருந்தால் துரிசுப் பொடியைக் கூட்டிக் 
கொள்ளவும் . புழு வெளிவராவிடில் நல்ல வெல்லத்தைக் 
கரைத்த தண்ணீரில் பஞ்சை நனைத்துப் புண்களிலிடவும் . 
புழுக்கள் வெளிவரும் . 


பத்தியம் : 


புளிப்புச் சுவையுள்ள பதார்த்தங்கள் , புகையிலை 
முதலியவைகளை நீக்கவும் . 


119. கண்மாலைக்கு மருந்து 


நத்தைச் சூரிவேர்வேலிப்பருத்தி வேர் 

நல்லவேளைவேர் மூன்றையும் பால்விட்டுச் 
சுத்த மாயரைத்தப்பால் தன்னிலுஞ் 

சுகமாய்க் கொண்டிடு னுஞ்செம் பருத்தம்பூ 
நத்தியே யரைத்துப் பாலிற் கொள்ளினும் 

நகர்ந்து கண்டமாலையதுஞ்சுத்தமா 
யத்திடு மத்த ரசித்தர் கிருபையா 

லன்புடனிதைச் செய்து பாருண்மையே.203 


362 


( இ - ள் ) 


நத்தைச்சூரி வேர் 
வேலிப்பருத்தி வேர் 
நல்லவேளை வேர் 


இம்மூன்றையுஞ் சமனெடுத்துக் கல்வத்திலிட்டுப் 
பசுவின் பாலில் குழப்பிச்சாப்பிடவும் . 


கண்டமாலைகள் தீரும் . 


120. கண்டமாலை முதலான எல்லாப் 

புண்களுக்குங் களிம்பு 


முத்தின தேங்காய் கண்டிரந்தந்நீரை 

முழுதும் போக்கியிரதங் கழஞ்சுடன் 
சுத்தத் தேன் திப்பிலிப்போட்டதைச் 

சுகத்துட னந்த ராத்திரி வைத்துமே 
மெத்த யெடுத் தேயதைப் பார்த்திடில் 

வளம தாய்க்குழம் பாயிருக்குமதை 
வைத்து மெந்தபுண்டன்னிலும் பூசிட 
வருத்தஞ் செய்புண்ணு மாறிடு முண்மையே . 204 


( இ - ள் ) 


ஒரு முத்திய தேங்காயின் கண்களைத் திறந்து , 
அதிலுள்ள இளநீரை ஊற்றிவிட்டு அதற்குள் சுத்தமான தேன் , 
திப்பிலிச் சூரணம் , பாதரஸம் முதலானவைகளை வகைக்கு 
ஒரு கழஞ்சு வீதமெடுத்து உட்செலுத்தவும் . ஒரு இரவு 
முழுதும் இத்தேங்காயை ஓரிடத்தில் வைத்திருந்து மறுநாள் , 
இதைச் சாய்க்கக் குழம்பாக மருந்து வெளிவரும் . இதனை 
வழித்து வைத்துக்கொண்டு புண்களிலிட அவை மாறும் . 


363 


121. பல்லரணை , பற்குத்து , சிலந்தி 
வெட்டுக்குத்து முதலியவைகளுக்கு எண்ணெய்ப்பத்து 


வேலம் பட்டையுட னாகவப் பட்டையு 

மெண்ணெய் தன்னிலெரித்துவைத் 
சீலமாம் பல்லரணைக் குத்துமே ( துக்கொள் 

சிலந்தியு மிறைக்காளான் வெட்டுக் குத்து 
வோலஞ் செய்யும் பிளவையிற் போட்டிடி 

ரோட்ெடுப் பத்து நாடனில் மாறிடும் 
ஞால மீதிலுரை மக்கட் காயிதை 

நரபதி சரபேந்திரனு ணர்ந்ததே . 205 


( இ - ள் ) 


வேலம்பட்டை 
நாகப்பட்டை 


இவ்விரண்டையும் ( வகைக்கு பலமெடுத்து) இடித்து , 
நல்லெண்ணெய் ( 1 சேருடன் ) குழப்பி அடுப்பின் மேலேற்றி 
எரித்துப் பதத்தில் இறக்கவும் . 


இந்த எண்ணெயைப் பற்குத்து , பல்லரணை , சிலந்தி , 
இரைக்காளான் , வெட்டுக்குத்து , 

பிளவை 
முதலியவைகளுக்கு இடவும் . குணமுண்டாகும் . 


8 அல்லது 10 நாட்களுள் தீரும் . 


122. புளவைப் புண்ணிற்குக் கட்டுமருந்து 


கானிலாழியிலையொரு குத்துமே 

கையினாலரைத் தேபிளவைப்புண்ணின் 
மேனி மீதினிற் கட்ட பிளவைக்கண் 

விட்டிடு மதிற்கிருமியுண்டாகினு 


364 


மூனமில் லாமுன் சொன்னயிலையதை 

யுமெண்ணெயில் வதக்கியுங் கட்டிடு 
மேனகைக்கிறைவனிந்தி ரர்க்குமே 

விளம்பினார்முனிவோரிம் முறையதே. 206 


இ - ள் ) 


ஆழியிலை ஒரு குத்தளவெடுத்து அம்மியின்மேல் 
வைத்து நன்றாக அரைத்துப் பிளவைப் புண்களின் மேல் 
வைத்துக் கட்டி விடவும் . பிளவைப் 
கண்களேற்பட்டு அவை ஆறும் . 


புண்களில் 


அதில் கிருமிகளேற்பட்டிருந்தால் ஆழியிலையை 
நல்லெண்ணெயில் வதக்கிக் கட்டிவிடவும் . கிருமிகள் வீழ்ந்து 
குணமுண்டாகும் . 


குறிப்பு : 


( 1 ) 3 நாட்களுக்குள் குணமுண்டாகும் என்று நெம்பர் 
சுவடியில் காணப்படுகிறது . 


{ 2 ) ஆழியிலை என்பது ஆளிவிதைச் செடியின் 
இலையாகும் . 


123. விப்புருதி , பிளவைக்குப் பூச்சு 


எருக்கம் வேருடனே நல்லவேளையினிலே 

யமுக்கிராவேரிம் மூன்றையுந் 
திருத்த மாகமைப் போலேயரைத்ததை 

சேட்டைசெய் விப்புருதி பிளவையும் 
உரைத்திடும்படி பூசுமஞ்சாறுநா 

ளோடிடு மேவிப்பு ருதி பிளவையுங் 
கருத்த மென்குழழ்றையலர்பாகம் வாழ் 

கர்த்தனும் நந்திகேசர்க்குரைத்ததே 


207 


365 


எருக்கம் வேர் , அமுக்கிராக்கிழங்கு , லேளையிலை , 
இம்மூன்றையுஞ் சமனெடுத்து அம்மியின்மேல் வைத்துத் 
தண்ணீர் விட்டு நன்றாக அரைத்து விப்புருதி , பிளவை 
முதலியவைகளின் மேல் பூசவும் . 5 அல்லது 6 நாட்களுள் 
அவை தீரும் . 


குறிப்பு : 


95 வது மருந்தான விப்புருதிக்குப் பூச்சு என்ற 
மருந்தையும் பார்க்க 


124. முடிவுரை 


மண்டல புகழ்மால்சர பேத்திரன் 

வழுத்திது பிரமாணிக்கையின்படி 
கண்ட மாலை பஞ்சை பவுத்திரங் 

கரப்பனுமனை யாப்புடன் புண்புரை 
யண்டிப் பலநோய்களும் பல 

அவுடத மிருநூ றுடன்பத்துமாய் 
தம்டமிழ்க்கவியாலுய்வேலாயுதற் 

றமிழிவலனுரைநூலிது தானுமே . 


2018 


பூமியில் புகழ்பெற்ற சரபேந்திர பூபதியின் 
க்ஞைப்படி கண்டமாலை , பஞ்சை, பவுத்திரம் , கரப்பான் , 
அரையாப்பு , புண் , புரை முதலான பற்பல நோய்களுக்குப் 
பலவித அவுடதங்களை 210 செய்யுட்களுன் வேலாயுதக் 
கவியால் பாடப்பட்டன. 


366 


எமது வெளியீடுகள் 


15-00 


25-00 


16-00 


18-00 


26-00 


40-00 


8-00 


15-00 


90-00 


75-00 


30-00 


40-00 


25-00 


150-00 


80-00 


ஆலம் நபி கதைப்பாட்டு 
தணிகைக் கலம்பகம் 
சிவபாரத் சரிதம் 
இராசகோபாலமாலை 
திருவேட்டைநல்லூர் ஐயனார் பள்ளு 
குந்தமாலை 
வெள்ளைப்பிள்ளையார் குறவஞ்சி 
நாலுமந்திரி கும்மி 
நாலடியார் உரைவளம் ( பாகம் -1 ) 
நாலடியார் உரைவளம் ( பாகம் - II ) 
தனிப்பாடல் திரட்டு ( பாகம் -1) 
தனிப்பாடல் திரட்டு ( பாகம் -II ) 
திருக்குறள் பழைய உரை 
கணக்கதிகாரம் 
ஆஸ்தானகோலாகலம் 
பொன்னர் சங்கர் அம்மானை 
திருக்குறள்ஜைன உரை 
வைத்தியநாதஸ்வாமி திருவிளையாடல் 
நாகை கனகசபை நாதன் உலா 
மரியாதைராமன் கதைகள் 
குசலவன் கதை 
ஞானக்குறவஞ்சி 
களாபூர்ணோதயம் 
பரசமயகோளரியார் பிள்ளைத்தமிழ் 
சுந்தரி அம்மானை 
குமரேச சதகம் 
அருகிரி அந்தாதி 
பதிப்பு நெறி முறைகள் 
புல்லையந்தாதி 
சோமயாகப் பெருங்காவியம் 


40-00 


75-00 


8-00 


50-00 


22-00 


15-00 
20-00 


40-00 


14-00 


12-00 


65-00 


12-00 


10-00 


12-00 


19-00 


விரண ரோக , கரப்பான் ரோக சிகித்ஸை 

முறைகளிலுள்ள 
மருந்துகளுக்கு அட்டவணை 
( அநேக இடங்களில் மருந்துகளுக்குப் பெயர் 
கூறப்படாமலிருப்பதால் , அவைகளுக்குப் பொருந்தும் 
பெயர்களை இட்டுப் பிறை குறிகளும் ( Brackets ) 

இடப்பட்டிருக்கின்றன . 
நெ . மருந்துகளின் பெயர் 

பக்கம் 


358 


7 


145 


268 


200 


333 


1 ( அடுக்குச்சட்டி ) எண்ணெய் ( கண்டமாலைக்குப் 

பூச்சு ) 
2 ( அபினி ரஸ ) உருண்டை (புரை , புண்கடுப் 

பிற்கு ) 
3 ( அபினிப் பத்து ) (உடையாத சிலந்திக்கு ) 
4 ( அப்பக்கோவைக் ) கல்கம் (விட பாகத்திற்கு ) 
5 ( அப்பக்கோவைக் ) கலகம் ( விடபாகத்திற்கு ) 

வேறு ) 
6 ( அம்மான் பச்சரிசிக் ) கல்கம் ( விப்புருதிக்கு ) 
7 ( அரத்தை ) யெண்ணெய் ( புண் , புரைகளுக்கு ) ... 
8 ( அரளி ) யெண்ணெய் ( சிரப்புண் , சிரங்கு 

களுக்கு ) 
9 ( அரிதார ) எண்ணெய் (சிரங்கிற்கு ) 
10 ( அருகம் வேர் , நெய் (விடபாகத்திற்கு ) 
11 அறுகு நெய் (கரப்பான் , கிரந்திகளுக்கு ) 
12 ( அவுரி நெய் ) ( ஐந்து வகை விப்புருதிகளுக்கும் ) 
13 (அவுரி நெய் ) ( கெர்ப்ப விப்புருதிக்கு ) 
14 ( அழிஞ்சில் வேர் ) சூரணம் ( குஷ்டத்திற்கு ) 
15 ( அழிஞ்சில் வேர் ) பத்து (தண்டு நொந்தால் ) 


113 


119 


19 


250 


255 


323 


339 


178 


228 


368 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


28 


125 


124 


... 


201 


118 


.. 


:: 


168 


363 


11 


84 


... 


86 


::::::: 


113 


211 


16 ( ஆடாதோடை ) நெய் ( வாய் , ஈறு , நாக்கு 

முதலிய இடங்களில் வேக்காளத்திற்கு ) 
17 ( ஆடாதோடை ) நெய் ( சோபமானகிரந்திக்கு ) .. 
18 ( ஆத்திக்கா) யெண்ணெய் ( புண்களுக்கு ) 
19 ( ஆமணக்கம் பருப்பு ) மெழுகு (உடையாத 

சிலந்தி முதலியவைகளுக்கு ) 
20 ( ஆயில் ) கல்கம் ( பறங்கிச்சிரங்குகளுக்கு ) 
21 ( ஆலம்பால் மருந்து ) ( பெரு வியாதிக்கு ) 
22 ( ஆழியிலை ) கட்டுமருந்து ( பிளவைப் 

புண்களுக்கு ) 
23 இடி லேகியம் (புண், சூலைக்கு ) 
24 இடிவல்லாதி (கிரந்தி , சூலைக்கு ) வேறு 
25 இடிவல்லாதி ( கிரந்தி , சூலைக்கு ) வேறு 
26 (இண்டம் வேர் ) கல்கம் ( புண் , புரைகளுக்கு ) ... 
27 (இண்டம் வேர் ) சூரணம் ( குஷ்டத்திற்கு ) 
28 ( இந்துப்புப் பூச்சு ) ( படர்தாமரைக்கு ) 
29 ( இம்பூரல் வேர் ) கல்கம் ( வயிற்றுள் 

புழுவிற்கு ) 
30 ( இம்பூரல் பிட்டு ) ( கெர்ப்ப விப்புருதிக்கு ) 
31 ( இரஸ ) தைலம் ( சொறி , சிரங்குகளுக்கு ) 
32 (இரஸ ) மருந்து ( பவுத்திரத்திற்கு ) 
33 ( இரஸாதிக் ) களிம்பு ( கண்டமாலை முதலான 

எந்த வீக்கத்திற்கும் ) 
34 ( இலவம் வேர்ப்பட்டைச் ) சூரணம் ( பதி 

னெட்டு வித குஷ்டங்களுக்கு ) 
35 ( இலுப்பைப்பட்டை ) யெண்ணெய் ( பரு , 

படுவன்களுக்கு ) 
35 ( இலுப்பைப்பட்டை ) யடை கஷாயம் ( எழு 

நாயறு , படுநாயறுக்கு ) 
37 இலுப்பைக்கட்டி மருந்து ( எழுநாயறு , 
படுநாயறு ) முதலியவைகளுக்கு 


... 


284 


226 


340 


303 


341 


212 


... 


207 


... 


298 


32 


369 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


331 


12 


125 


332 


61 


63 


58 


301 


38 ( இலுப்பைப் ) புண்ணாக்குப் புகை ( விப்புருதி 

கண்டமாலைக்கு ) 
39 இலைக்கள்ளி எண்ணெய் ( புண் , புரைகளுக்கு ) 
40 ( இறைச்சிக் ) களிம்பு ( கிரந்திக்கு ) 
41 (இளநீர் ) ( கெர்ப்பவிப்புருதி , கூடல் விப் 

புருதிக்கு ) 
42 (உசிலை ) யெண்ணெய் ( புண்களுக்கு ) 
43 (உத்தாமணிச்சாரணை ) எண்ணெய் 

( புண்களுக்கு ) 
44 ( உப்பு ) எண்ணெய் (சிறு , பெரு சிறங்கு 

களுக்கு ) 
45 (உப்புக்கட்டு ) எழுநாயறு , படுநாயறு 

வீக்கத்திற்கு ) 
46 ( உய்யகொண்டான் ) கல்கம் ( விடபாக 

வீக்கத்திற்கும் , கரப்பானுக்கும் ) 
47 ( உவர்மண் ) காரம் (பவுத்திரம் , கழலை 

உடையாத சிலந்திக்கு ) 
48 ( எட்டிவேர் ) சூரணம் (கண்டமாலை ) 
49 ( எருக்கம் வெண்ணெய்க்களிம்பு ) ( காதிற்குச் 

சமீபமாக உண்டான எழுச்சிக்கு ) 
50 ( எருக்கம்பால் ) தொடுமருந்து ( கருங் 

குஷ்டத்திற்கு ) 
51 (எருக்கம் வேர்த்தைலம் ) ( கிரந்தி , கரப்பான் 

சிறங்குகளுக்கு ) 
52 ( எருக்குத் ) தையிம் ( சொறி , குஷ்டந்தீர ) 
53 ( எருக்கம் வேர்தைலம் ) (விப்புருதிக்கு ) 
54 ( எருக்கம் வேர்பத்து ) விப்புருதி பிளவைக்கு ) .... 


26 


144 


359 


134 


167 


12 


214 


334 


விரணம் 24 


370 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


146 


233 


149 


: 
: 


... 


105 


199 


355 


117 


14 


245 


55 (எலுமிச்சம்பழ ) வேது ( குத்து , வேட்டுப் 

புண்களுக்கு ) 
56 ( எலுமிச்சை ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
57 ( எலுமிச்சம்பழ ) வேது ( வெட்டு , அம்பு 

முதலானவை பட்டதற்கு ) 
58 எலுமிச்சங்காயயெண்ணெய் (விப்புருதிக்கு ) 
59 ( எலும்பு ) க் களிம்பு ( புண் , புரைகளுக்கு ) 
ல ( எலும்பு ) ச் சேர்வை ( கிரந்திக்கு ) 
61 ( எலும்பு ) எண்ணெய் ( கண்டமாலைக்கு ) 
2 ( எருமுட்டை ) யெண்ணெய் ( தீராத புண் 

புரைகளுக்கு ) 
63 ( ஏலாதி ) ச்சேர்வை (சிறங்கிற்கு ) 
64 ( ஏலாதி கஷாயம் ) ( பித்தகரப்பானுக்கு ) 
65 ( ஒட்டடைக் ) களிம்பு ( வாய்ப் புண், வெடி 

களுக்கு ) 
66 ( ஓமக் கொடுக்காப்புள்ளி) மாத்திரை ( வயிற்றுள் 

சீழ் , புரை , புழுவிற்கு ) 
7 ( ஓமாதி ) மாத்திரை ( விடபாகம் , விஷ வாயு 

விற்கு ) 
68 (ஓம் ) லேகியம் ( உதர விப்புருதிக்கு ) 
ல ( கடுக்கா ) யெண்ணெய் ( கெர்ப்ப விப்புருதிக்கு ) 
70 கட்டு மருந்துகள் ( புண்ணிற்கு ) 
71 ( கரப்பான் ) எண்ணெய் ( கெர்ப்பிணிகரப் 

பானுக்கு ) 
72 ( கரிசாலங்கண்ணி ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
73 கருங்கோழிச்சூரணம் ( புண் , கிரந்தி , சூலை 

மேகவகை , கழிச்சல் முதலானவைகளுக்கு ) 80 
74 கருங்கோழிச்சூரணம் ( துன்மாங்கிஷத்திற்கு ) 


95 


219 


265 


342 


... 


347 


2 


261 


2A9 


141 


371 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


195 


352 


... 


78 


202 


--- 


215 


.. 


114 


226 


192 


2 


75 கருங்கோழிச்சூரணம் (கிரந்திக்கு ) 
76 கருணைக்கிழங்கு உருண்டை (கண்டமாலைக்கு ) 
77 கருஞ்சீரக ) எண்ணெய் ( கன்னக் கிரந்தி 

காளான் , கரப்பானுக்கு ) 
78 ( கருஞ்சீரக ) எண்ணெய் (சிலந்தியுடன் 

கூடிய வியாதிக்கு ) 
79 ( கருஞ்சீரகாதி ) மாத்திரை ( குஷ்டத்திற்கு ) 
3 கருவேலிலைத்தூள் ( புண்களுக்கு ) 
81 ( கருவேலம்பிசினிப் ) புகை ( புண் , புரைக 

ளுக்கு ) 
& 2 ( கருவேலங்கொழுந்து ) கல்கம் (ஊம 

சிங்கனுக்கு ) 
83 (கழுதைலெத்தி ) கஷாயம் (கிரந்திக்கு ) 
84 காரச்சேலை ( மஞ்சள் ) ( புண்ணிற்கு ) 
85 காரச்சேலை ( துருசி ) 
8 காரக்களிம்பு ( புண் , புரைகளுக்கு ) 
87 காரத்திரி ( புண் , வாய்க்கு ) 
88 காரச்சேலை ( புண் , புரைகளுக்கு ) 
& ( கர்ப்பஸாஸ்த்யாதி ) நெய் ( யோனிலிங்கம் 

வயிறு , மூக்கிலிருந்து இரத்தம் 
இறங்குதலுக்கு ) 
90 ( கிராம்புக் ) கல்கம் ( குடல் படுவனுக்கு ) 
91 ( கிட்டாதிப் ) பூச்சு ( கண்டமாலை முதலான 

வீக்கத்திற்கு ) 
92 ( கிட்டாதிக் ) களிம்பு ( கண்டமாலைப் 

புண்களுக்குப் மேலே போட ) 
93 குக்குலுக்கிருதம் ( சடைக்கிரந்திக்கு ) 
94 ( குங்கிலியச் சேர்வை ( புண்களுக்கு ) 
35 ( குங்கிலியக் ) களிம்பு ( புருடக்கிரந்திக்கு ) 


3 


37 


57 


116 


158 


... 


206 


.. 


350 


... 


359 


241 


36 


372 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


93 


135 


148 


... 


184 


232 


*** 


309 


310 


96 ( குங்கிலியக் ) களிம்பு ( புண் , புரை , 

வாய் விளங்காப் புண்களுக்கு ) 
97 ( குங்கிலியப் பிசினி) எண்ணெய் ( பித்தவெடி 

வாய்ச்சூலைக்கு ) 
98 ( குங்கிலிய ) எண்ணெய் ( வெட்டுக்குத்துக்கு ) 
9 (குங்கிலியச்) சேர்வை ( கிரந்திக்கு ) 
100 ( குங்கிலிய ரஸக் களிம்பு ) விரணங்கள் 

கிரந்தி , படை கரப்பானுக்கு 
101 ( குண்டலாதிச் ) சூரணம் (பண் , சூலை 

கை , கால் முடக்குக்கு )) 
102 குப்பைமேனி மருந்து ( பவுத்திரத்திற்கு ) 
103 குப்பைமேன மருந்து ( நெடுநாளான 

நூதன பவுத்திரத்திற்கு ) 
104 ( குப்பைமேனி ) எண்ணெய் ( கண்டமாலைக்கு 

உள்ளுக்கும் , பூச்சும் ) 
105 ( குமிழம் வேர்ச்சூரணம் ) குஷ்டத்திற்கு ) 
100 ( குருந்தைத்தைலம் ) (மண்டைக்கரப் 

பானுக்கு ) 
107 ( கெந்தகாதி ) அடை ( பெருஞ்சிறங்கு , 

சிறு சிரங்கு முதலானவைகளுக்கு ) 
108 ( கெந்தகாதி ) தைலம் ( துருவிய கன்னக் கிரந்திக்கு ) 
100 ( கெந்தகத்தாளக ) தைலம் (சிறங்கு , சொறி 

கடிவிஷங்களுக்கு ) 
110 கெந்தக ரஸாயனம் ( 18 வகை குஷ்டங்கள் ) 
111. கொட்டைக்கரந்தைப் ) பத்து ( கண்டமாலை 

வீக்கந்தீர ) 
112 ( கோவை ) எண்ணெய் ( கிரந்தி , சிறங்கு , 

கரப்பானுக்கு . 


357 


177 


.. 


229 


67 


83 


103 


14 


351 


... 


181 


... 


173 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


244 


138 


271 


22 


... 


16 


185 


113 ( கோக்ஷராதி ) கஷாயம் ( ஊது கரப்பானுக்கு ) . 
114 (கோக்ஷராதி ) நெய் (துன்மாங்கிஷங் 

கரைய ) 
115 ( சங்காதிவேர் ) க்களிம்பு ( பழம்புண் , புரை 

களுக்கு ) 
116 சங்கம் வேர் பற்பம் ( சகல விரணங்களுக்கும் ) ... 
117 (சங்கம்வேர்ப்பட்டைக் ) கஷாயம் ( விடபாக 

வீக்கத்திற்கு ) 
118 ( சங்கம்வேர் ) எண்ணெய் ( அரையாப்பு , 

துடைவாழை , கட்டு , வீக்கம் , விப்புருதி , 

எழுச்சி முதலியவைகளுக்கு மேல்ப்பூச்சு 
119 சாதிலிங்கச்சேர்வை ( புண் , கிரந்திகளுக்கு ) 
120 சாதிலிங்க வேது ( கிரந்திப் புண்களுக்கு ) 
121 (சித்ரமூல ) தைலம் (புரை, புண்களுக்கு ) 
122 (சித்ரமூல ) உருண்டை ( விரணம் , சிலந்திக்கு )... 
123 (சித்ரமூல ) வேர்ப்பிட்டு ( கிரந்திகளுக்கு ) 
12A (சித்ரமூல ) நெய் ( படுவனுக்கு ) 
125 (சித்ரமூல ) எண்ணெய் ( கிரந்தி , கரப்பான் 

சிறங்குகளுக்கு ) 
126 (சித்ரமூல ) விழுது ( படுவன் முதலானவை 

களுக்கு ) 
127 (சித்ரமூல ) எண்ணெய் ( ஒடுவிற்கு ) 
128 (சித்ரமூல லசுன ) எண்ணெய் ( செங்கரப்பான் 

விடகரப்பான் முதலானவைகளுக்கு ) 
129 (சித்ரமூல ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
130 (சித்ரமூலாதி ) ச் சூரணம் ( கிராணி , அக்னிமந்தம் 

பாண்டு முதலானவைகளுக்கு ) 


:: 


6 


9 


129 


130 


183 


206 


219 


246 


251 


270 


374 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


275 


276 


280 


209 


192 


163 


131 (சித்ரமூலாதி ) க்கல்கம் ( அரையாப்பிற்கு ) 
132 (சித்ரமூலாதி ) அடை ( அரையாப்பிற்கு ) 
133 ( சித்ரமூலாதி ) எண்ணெய் ( மேகக்கட்டி , 

அரையாப்பு , கட்டி , புண்களுக்கு ) 
134 (சித்ரமூலாதி ) வெண்ணெய் ( எழு வியாதிக்கு ) 
135 ( சித்ரமூலாதி ) எண்ணெய் ( பவுத்திரச் 

சிலந்திக்கு ) 
133 (சித்ரமூலாதி ) எண்ணெய் (பவுத்திரம் , புரை 

புண்களுக்கு ) 
137 (சித்ரமூல ) மருந்து (விப்புருதிக்கு ) 
138 (சித்ரமூல ) வேர்ப் பத்து ( புற்று வளர்ந்த 

புண்களுக்கு ) 
139 (சித்ரமூல ) வேர்பத்து (உடல் வெள்ளைக்கு ) 
140 (சித்ரமூல ) கல்கம் ( படை , கரப்பான் 

கிரந்திக்கு ) 
141 (சித்ரமூல ) எண்ணெய் ( சடைக்கிரந்தி 

கிரந்தி , கரப்பானுக்கு ) 
142 (சித்ரமூல வேர் ) உருண்டை ( கண்டமாலை 

எழு வியாதி , பல வியாதிக்கு ) 
143 (சிவக்கரந்தை ) க்கட்டுமருந்து ( எழுச்சி 

வீக்கம் , வீக்கம் , புண்களுக்கு ) 
144 (சிவனார் வேம்புத் ) தைலம் ( பதினெட்டு 

குஷ்டத்திற்கு ) 
14 (சித்தாமல்லிச் ) சூரணம் ( படர்தாமரை, 

குஷ்டம் , கடிவிஷங்களுக்குப் பூச்சு மருந்து) 
146 (சிறு புள்ளடி ) எண்ணெய் ( ஒடுவிற்கு ) 


231 


239 


133 


216 


200 


221 


375 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


187 


72 


274 


218 


237 


147 (சிற்றவரை ) முக்கூட்டெண்ணெய் ( கிரந்தி 

கன்னக்கிரந்தி , கன்ன வாதங்களுக்கு ) 
148 (சின்ன இ ) எண்ணெய் ( கிரந்தி முதற் 

குஷ்டத்திற்கு ) 
149 ( சீதாரிச் ) சேர்வை ( கிரந்திக்கு ) 
150 ( சீரகாதி ) உருண்டை ( அரையாப்பிற்கு ) 
151 ( செம்பரத்தை விழுதுக் குடிநீர் வயிறு , வாய் 

நாற்றத்திற்கு ) 
152 ( செங்கதாரிப்பட்டைச் ) சூரணம் 

( கரப்பானுக்கு ) 
153 ( செங்கதாரி ) எண்ணெய் ( செங்கரப்பானுக்கு ) .... 
154 ( செங்கதாரி ) எண்ணெய் ( சகல வீக்கத்தி 

திற்கும் உள்ளுக்கு ) 
15 ( செங்கதாரி ) நெய் ( ஓடிப்பாயும் புண் 

களுக்கு ) 
155 ( செருப்படி ) நெய் ( கரப்பானுக்கு ) 
157 சேங்கொட்டை எண்ணெய் ( மேக விரணங் 

களுக்கு ) 
158 ( சேங்கொட்டைத் தொடுமருந்து (உண்ணாக்குக் 

கரைய ) 
150 ( சேங்கொட்டைத் ) தைலம் ( வெள்ளை 

கருப்பு , செங்குஷ்டங்களுக்கு ) 
10 ( செங்கொட்டை ரஸ தைலம் ) கருங்குஷ்டம் ... 
16 ( சொறித்தவளை ) எண்ணெய் ( ஓடுவிற்கு ) 
10 ( சோற்றுக்கற்றாழைப் புற்கை முதலான 

மருந்துகள் அடிபட்டு விழுந்த எலும்பு 

முறிந்த காயத்திற்கு ) 
163 ( தகரைவேர்ப ) பூச்சு ( படர்தாமரைக்கு ) 


51 


* .. 


235 


131 


812 


20 


151 


202 


... 


376 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


283 


287 


293 


286 


110 


:: 


10 


296 


... 


298 


121 


164 ( தகரைவிதைப் ) பூச்சு ( படர்தாமரைக்கு ) 
165 ( தகரைவிதைப் ) பூச்சு ( படர்தாமரைக்கு ) 
166 ( தகரைவிதைப் ) பத்து (படர்தாமரைக்கு ) 
167 (தகரைவிதைத் ) தயிர் ( படர்தாமரைக்குப் 

பூச்சும் , மருந்தும் ) 
168 (தலைமயிர் ) எண்ணெய் (தீப்பட்ட புண் 

களுக்கு ) 
1ல ( தாளகக் ) களிம்பு ( புண்களுக்கு ) 
170 ( தாளகச் ) சீலை ( எழுநாயறு , படுநாயறு 

முதலானவைகளுக்கு ) 
171 (தாளிப்பூப் ) பத்து ( எழுவியாதிக்கு ) 
172 (திராய் ) கல்கம் ( புண்களுக்கு ) 
173 ( திரிகடுகுக்கிலாதிச் ) சூரணம் ( கரப்பான் 

கிரந்திகளுக்கு ) 
174 (திருகுக்கள்ளிப் ) பிட்டு ( வெண்குஷ்டத்திற்கு ) 
175 (திருகுக்கள்ளிச் சீலை ( பவுத்திரத்திற்கு மேல் 

போட ) 
176 திருகுக்கள்ளி யெண்ணெய் (விப்புருதிக்கு ) 
177 திரிபலாதி கிருதம் குஷ்டம் முதலானவை 

களுக்கு 
178 (திரிபுரமெரித்தான் ) எண்ணெய் ( புண் , 

புண்களுக்கு எண்ணெயும் , பூச்சும் ) 
179 ( துத்தாதி )ச்சேர்வை ( புண், பிளவை 

கிரந்திக்கு ) 
180 ( துத்தந்துரிசாதி )க்களிம்பு ( புண்களுக்கு ) 
181 (துத்தியிலை ) மருந்து ( செவ்வாப்புக்கு ) 
12 ( தும்பையிலைப்பத்து ) ( கண்டமாலைக்கு ) 


264 


165 


319 


324 


174 


294 


... 


: 


33 


203 


350 


377 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


--- 


3 


.. 


38 


19 


... 


234 


39 


74 


198 


105 


183 (துருசு ) காரச்சீலை 
184 (துருசுமஞ்சட் ) சேர்வை , ( புண், புரை , 

சிறங்கிற்கு ) 
185 ( துருசுக் ) களிம்பு ( கிரந்திக்கு ) 
18 ( துருசுச் ) சேர்வைக் ( கரப்பானுக்கும் 

புண்ணிற்கும் ) 
187 (துவரெண்ணெய் ( புண் , புரை , சிறங்கு 

களுக்கு ) 
188 ( துவரெ ) ண்ணெய் ( உடரலை , கால் , கைப்புண் 

களுக்கு ) 
18 ( துவரெண்ணெய் ) ( கிரந்திக்கு ) 
190 (துளசி ) யெண்ணெய் (பச்சுடம்பிற் கிரந்தி , 

கரப்பானுக்கு ) 
191 (துளசி ரஸக் ) களிம்பு ( சொறி , சிறங்கிற்கு ) 
192 தேங்காய்ப்பால் மருந்து ( தோடகச்சிறங்கு 

களுக்கு ) 
193 ( தேங்காய் பா ) லெண்ணெய் ( ஆறாத 

புண்களுக்கு ) 
194 ( தேங்காய் ) பாலெண்ணெய் ( கெர்ப்ப 

விப்புருதிக்கு நக்க ) 
195 ( தேங்காய் ) க் களிம்பு ( கண்ட - மாலை முதலான 

புண்களுக்கு ) 
196 ( தேத்தாம்பழச் ) சாறுச்சீலை (கண்டமாலைக்கு ) 
197 ( நத்தைச்சூரி ) எண்ணெய் ( அரையாப்பிற்கு ) 
198 ( நத்தைச்சூரி வேர் ) மருந்து ( பவுத்திரப் 

புண்களுக்கு ) 
199 ( நத்தைச்சூரிவேர் ) கல்கம் (கண்டமாலைக்கு ) 
200 ( நந்தியாவட்டை ) வெல்ல மருந்து ( யோனித் 

திரிவிழ ) 


102 


.. 


115 


329 


3 ஜ 


352 


279 


306 


361 


150 


: 


378 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


208 


248 


140 


210 


... 


30 


79 


59 


101 


230 


201 (நரிவிட்டைக் ) கல்கம் ( பரு , படுவனுக்கு 

ஸ்நானஞ்செய்ய ) 
202 ( நன்னாரி வேர் ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
203 (நாணல்விதைக் ) கல்கம் (துன்மாங்கிஷம் 

கரைய ) 
204 ( நாகதாளிவேர்ச் சூரணம் ( குஷ்டத்திற்கு ) 
205 ( நாபிக் ) குழம்பு ( தீராத புண், புரைகளுக்கு ) 
206 ( நாபி , ரஸ ) எண்ணெய் ( காளான், கன்னக் 

கிரந்தி , கரப்பானுக்கு ) 
207 (நாயுருவித் ) திரி (புண் வாய்க்கு ) 
208 ( நாயுருவி ) திரி ( புண், புரைகளுக்கு ) 
209 ( நாய்வேளை, இலத்தி ) தைலம் ( சகல கரப்பா 

னுக்கும் ) 
210 ( நால்பாமராதி ) எண்ணெய் ( தீட்டப்பட்ட 

புண்களுக்கும் , வைசூரிப் புண்களுக்கும் ) 
211 ( நாற்கூட் ) டெண்ணெய் ( பெருங் கரப்பான் 

ஓடு கரப்பானுக்கு ) 
212 ( நிலக்குமிழ் ) எண்ணெய் ( விப்புருதிக்கு 

உள்ளுக்கும் , பூச்சும் ) 
213 ( நிலக்குமிழ் ) எண்ணெய் ( அம்பு விழுந்த 

காயத்திற்கு ) 
214 ( நிலப்பனைக்கிழங்குச்சூரணம் ) (முழங்காற் 

கரப்பானுக்கு ) 
215 ( நிலவாகைச் ) தயிர் (சிறங்குகளுக்கு ) 
216 ( நிலவாகைக்கல்கம் ) ( குஷ்டத்திற்கு ) 
217 ( நிலவாகை ) விழுது (படர்தாமரைக்குப்பூச்சு ) ... 
218 ( நிலவாகை ) விழுது (படர்தாமரைக்குப்பூச்சு ) ... 
219 ( நிலவாகைச் ) சூரணம் (படர்தாமரைக்கு 

உள்மருந்து ) 


91 


257 


348 


153 


238 


98 


177 


287 


288 


29 


379 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


291 


258 


163 


160 


... 


23 


267 


47 


193 


40 


20 ( நிலவாகைப் பூச்சு (படர்தாமரைக்கு ) 
21 (நிலவேம்பு ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
22 ( நீரடிமுத்து ) எண்ணெய் ( பெருவியாதிக்கு ) 
223 ( நீர்க்கடம்பு ) கல்கம் ( அனுபானத்துடன் ) 

( குரு , மறு , கொப்பளமருந்து ) 
224 ( பசரியிலைக் ) களி(உடையாத கட்டிகளுக்கு ) 
225 ( பச்சை ) யெண்ணெய் (புண்களுக்கு ) 
226 பஞ்சத்திரவிய நெய் ( விடபாகம் , வீக்கத்திற்கு ) 
227 படோலாதி கிறுதம் (உடம்பில் புண் , புரை 

களுக்கு ) 
228 ( பரங்கிப்பட்டைச் ) சூரணம் ( கிரந்திக்கு ) 
229 ( பரங்கிப்பட்டைச் சூரணம் ( பரங்கிப் 

புண்களுக்கு ) 
230 ( பரங்கிப்பட்டைச் ) சூரணம் ( கிரந்தி 

ரஸம் , பாஷாணம் முதலியவைகளளுக்கு 

முறிவு மருந்து ) 
231 ( பாகலிலைக் ) கல்கம் ( அக்கிக்கு ) 
232 பாடாண எண்ணெய் 
233 ( பாடாண வங்கப் ) புகை ( புண்களுக்கு ) 
234 ( பாதரஸ வெள்ளெருக்குப் ) புகை 

தீராத புண்கள் , புரைகளுக்கு ) 
235 ( பாதரஸ பாஷாண ) உருண்டை ( ஒட்டிய 

புண் , புரைகளுக்கு ) 
235 ( பாதரஸத் தூதுவேளை ) உருண்டை ( ஒட்டிய 

புண் , புரைகளுக்கு ) 
237 ( பாதரஸசிறுகாஞ்சோறிப்புகை ( ஒட்டுப் 

புண் , புரைகளுக்கு ) 
238 (பாதரஸ வெண்ணெய் ) களிம்பு கிரந்திக்கு ) 
23 ( பாதரஸ வெண்ணெய் ) ( புரைகளுக்கு ) 


128 


992 


- 


1 
107 


*.. 


... 


197 
111 


380 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


155 


213 


314 


... 


160 


224 


306 


240 ( பாம்பு வஸாதிப் ) புகை முதலான 

மருந்துகள் ( யோனிச்சூலைக்கு ) 
241 ( பாவட்டையிலைச் ) சாறு முதலான மருந்து 

கள் ( சொறி , குஷ்டம் , கடிகளுக்கு ) 
242 (பிப்பல்யாதி கிருதம் ) ( பவுத்திரம் , பிளவை 

விப்புருதி , முலைக்குத்து , நாடீவிரணம் 
கண்டமாலை , யோனிச்சூலை , நாக்குச் 

சிலந்திப் புண்களுக்கு ) 
243 ( பிரண்டைச் ) சூரணம் ( பதினெண்குஷ்டங் 

களுக்கும் ) 
244 ( பிரண்டைக்கொடி வேலி ) விழுது 

( அகுவைக்கு ) 
245 ( பிராய்வேர்க்கட்டு ) மருந்து (பஞ்சைக்கு ) 
246 ( புகைமருந்துச் ) சேர்வை ( புண், புரை 

களுக்கு ) 
247 ( புங்கம் வேர்கலகம் ) ( தொண்டைத்தூறுக்கு ) 
248 ( புங்க ) யெண்ணெய் ( புண் , புரைகளுக்கு ) 
240 ( புளி நரளைக் ) குழம்புப் பத்து ( படுவனுக்கு ) 
250 (புளியங்கொழுந்து ) விழுது ( படர்தாமரைக்கு 

உள்ளுக்கு ) 
251 (புளியம்பட்டைக் ) கஷாயம் ( குதிப்புற்றுக்கு ) 
252 (பூண்டு ) நெய் (உதரவிப்புருதிக்கு ) 
253 ( பூண்டு ) நெய் ( கெர்ப் விப்புருதிக்கு ) 
251 ( பூண்டு ) எண்ணெய் ( கரப்பானுக்கு ) 
255 ( பூவந்திப்பழப் ) பத்து ( எழுநாயறு , படு 

நாயறுக்கு ) 
255 ( பெருங்காயப் ) பத்து (உடையாத கட்டி 

களுக்கு ) 


20 


137 


19 


13 


205 


290 


133 


345 


343 


235 


... 


300 


-.. 


144 


381 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


77 


280 


10 


285 


313 


335 


190 


257 ( பேய்ப்பீர்க்குக் ) களிம்பு ( ஆறாத அழுகுப் 

புண்களுக்கு ) 
258 ( பேய்ப் பீர்க்கு ) மிதிப்பு ( படர்தாமரைக்கு ) 
250 ( பேய்மருட்டிக் ) கஷாயம் ( பெருவியாதிக்கு ) 
260 ( பொடுதலைப் ) பத்து (உடையாதபுண்களுக்கு ) 
251 ( மருக்காரை ) மாத்திரை (படர்தாமரைக்குப் 

பூச்சு ) 
202 மிளகரணைக் கிழங்குக்களி ( பவுத்திரம் 

கர்ணப் புண்களுக்கு ) 
263 ( முடக்கொத்தா ) னெண்ணெய் ( விப்புருதிக்கு 

உள்ளுக்கு ) 
264 ( முத்தொருக்கம்பட்டை ) வாந்தி பெருங் 

கிரந்தி , கண்டமாலைக்கு ) 
25 ( முருங்கைவேர்ப் ) பத்து ( கிரந்தி , கன்ன 

வாதத்திற்கு ) 
265 ( முருங்கை வேர் ) கஷாயம் ( விடபாகம் 

வீக்கம் , வாதக்கரப்பான் முதலானவை 

களுக்கு ) 
207 முருங்கை நெய் (விப்புருதிக்கு ) 
268 ( முன்னைக்கொழுந் ) தெண்ணெய் ( தீப்படும் 

புண்களுக்கு ) 
20 ( வங்கரஸப் ) புகை ( பொரிகிரந்திக்கு ) 
270 ( வங்கரஸப் பாஷாணப்புகை ) ( புண்களுக்கு ) 
271 ( வங்கரஸாதிப் ) புகை ( புண் , புரைகளுக்கு ) 
272 வங்கதாளேச்வரபற்பம் ( கிரந்தி , சூலை 

கிரிச்சம் , குன்மம் முதலியவைகளுக்கு ) 
273 ( வசம்பு ) மருந்து ( மேகப்புண்ணிற்கு ) 
274 ( வசம்புப் பத்து ) (வாய் புற்றிற்கு ) 


186 


252 


330 


... 


... 


16 


24 


26 


179 


* . 


13 


223 


.. 


382 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


202 


... 


233 


173 


288 


303 


19 


275 ( வசம்பு , உள்ளி ) நஸ்யம் ( எழுநாயிறு 

படுநாயிறுக்கு ) 
276 ( வசாதி தைலம் ) தைலம் ( மண்டைக் 

கரப்பானுக்கு ) 
277 ( வசாதி தைலம் ) எழுநாயிறு , படுநாயிறு 

முதலியவைகளுக்கு ) 
278 வரட்பாளக்கட்டு ( புண்ணிற்கு ) 
279 வல்லாதி லேகியம் ( குஷ்டத்திற்கு ) 
28 ( வாகையிலைத் தைலம் ( கழலை, கரப்பான் 

சிலந்திக்கு ) 
281 ( வாகையிலைப் பூச்சு ( படர்தாமரைக்கு ) 
22 ( வாகைப்பட்டைக் ) களி (அது கரப்பான் 

முதலியவைகளுக்கு ) 
283 ( வாழைக்காயெண்ணெய் (சிறங்கிற்கு ) 
284 (விடந்தீஞ்சானிலை வெண்ணெய் புண்ணிற்கு ) 
285 விரணாந்தகத்தைலம் 
25 (வில்வாதி ) எண்ணெய் ( கிரந்திக்கு ) 
287 ( வில்வவேர்க் ) களி ( நீர்விழும் பவுத்திரத்திற்கு 
28 ( வீரமெழுகு) கிரந்தி , புண், புரைகளுக்கு ) 
28 (வீழிவே ) ரெண்ணெய் ( சத்தி விப்புருதி 

ஓடு விப்புருதிக்கு ) 
200 ( வெங்காய ) எண்ணெய் ( ஓட்டுக்கோழை 

விப்புருதி முதலியவைகளுக்கு உள்ளுக்குச் 

சாப்பிட 
291 ( வெங்காய ) எண்ணெய் ( கரப்பானுக்கு 
232 ( வெங்காய } முக்கூட்டெண்ணெய் ( விடக்கரப் 

பானுக்கு ) 
293 ( வெட்பாலைக்) கல்கம் ( தொண்டைப் புண் 

வீக்கத்திற்கு 


106 


387 


** 


311 


200 


.. 


340 


30 


24 


138 


-- 


383 


நெ . 


மருந்துகளின் பெயர் 


பக்கம் 


172 


294 ( வெட்பாலை ) எண்ணெய் ( கரப்பான் , மேகவெடி , 
முதலானவைகளுக்கு ) 

236 
295 வெள்ளறுகு நெய் ( புண்களுக்கு ) 
236 (வெள்ளறுகு ) எண்ணெய் ( புண்கள் ஆற ) 
287 வெள்ளீய வெட்டை ( குஷ்டத்திற்கு ) 
298 { வேப்பம்பட்டைக் )"கஷாயமும் , எண்ணெயும் 

( கத்தி , குண்டு , அம்புக்குத்து முதலான 

காயங்களுக்கு ) 
233 ( வேம்பிலைப் ) பத்து ( கரப்பான் வீக்கத்திற்கு ) .. 278 
30 ( வேம்புத் ) திரி ( புண் , புரைகளுக்கு ) 
ண ( வேம்புப் புல்லுருவிக் கஷாயம் 

குஷ்டத்திற்கு ) 
302 { வேம்பாடம்பட்டை ) எண்ணெய் ( மலட்டு 

விப்புருதிக்கு ) 
303 (வேலம்பட்டை யெண்ணெய் பத்து 

( பல்லரணை , பற்குத்து , சிலந்தி , வெட்டுக் 
குத்துக்கு ) 

303 
304 வேலிப்பருத்தி நெய் ( விப்புருதி , மகோதரம் , 

புண் , புரை , நீராமை , பெருவயிறு , நீர்க்கோர்வை , 
கடிகை , விப்புருதிக்கு ) 

337 


327 


384 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் 
பனை ஓலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவை பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்குமுன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி 
தந்தவர்களும் , சுவடி 

எழுதியோரும் 
அழியாப்புகழை , பெருமைசால் சரசுவதி மகால் 
உள்ளளவும் பெறுவர் . அவை பதிப்பாகி வருமாயின் 
சுவடி தந்தார் பெயர் இடம் பெறுவதோடு , 
அப்பதிப்பில் ஐந்து பிரதிகளும் பெறுவர் . 


எனவே , 

நாம் பெற்ற பேறு பெறுக 
இவ்வையகம் 

என்ற எண்ணமுடைய 
நற்பண்பாளர்கள் தம்மிடமுள்ள சுவடிகளைச் 
சரசுவதி மகாலுக்குத் தந்துதவ வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் 


மாவட்ட ஆட்சித்தலைவர் 
மற்றும் இயக்குநர் 
சரசுவதி மகால் நூலகம் . 


385 


சரபேந்திரர் 
விரண ரோக கரப்பான் ரோக சிகித்ஸை 

முறைகளிலுள்ள 
நோய்க் குறிப்பு அகராதி 


( பிறைக்குறிகளுள் காணப்படும் எண்கள் கரப்பான் 

ரோகசிகித்ஸை முறைகளைச் சேர்ந்தவை . ) 


எண். 


ரோகங்கள் 


மருந்து நெம்பர் 


..... 182 


1 அக்கி 

...... 71 , 180 
2 அக்கினிமாந்தம் 

.... 135 , ( 38 ) 
3 அகுவைக்கு 
4 அம்புவிழுந்த காயத்திற்கு ... 116 , 118 , 119 
5 அரிகிரத்தி 

.... 61 , 146 
6 அழுகுணிப்புண் 

1,51 
7 அரையாப்பு 

.... 60 , 63 , ( 9 ) , ( 40 ) , ( 41 ) 

( 42 ) , ( 45 ), ( 47 ) 
8 இரத்தம் இறங்குதல் ( வயிறு 

மூக்கிலிருந்து ) 
9 இரதம் , பாடாணமுறிவிற்கு ....97 
10 இரத்தம் பித்தம் 

- 4 
11 இருமல் தீர 

..... 5 , 132 
12 உடம்பு பெருக்க 

.... 53 , 135 
13 உடல் வெள்ளைக்கு 

....... 125 


..... 121 


விரணம் 25 


386 


எண் . 


ரோகங்கள் 


மருந்து நெம்பர் 


... 100 


... 184 


14 உண்ணாக்குக் கரைய 
15 ஊமசிங்கனுக்கு 
16 எலும்பு முறிவுக்கு 
17 எழுச்சி 
18 எழுநாயிறு 


... 117 


.... 101 , 103 , { 40 ) 
... ( 61 ) , ( 64 } , ( 65 ) , ( 66 ) 

(67 ) , ( 68 ) , ( 60) , ( 70 ) 
( 71 ) , ( 113 ) 


19 ஒடுவிற்கு - ஓடுவிப்புருதி 
20 ஒட்டியபுண் 
21 ஒட்டுக்கோழை 
2 கடி விஷங்களுக்கு 


... 


.... 31 , 33 , 34 

( 84 ) 
77 , 131 , 134 , 171 

( 60 ), (61 ) 
... 6 


23 கடுப்பு 
24 கட்டி (பழுத்து 

உடையாதது ) 
25 கண்டமாலைக்கு 


26 கபவீக்கம் 
27 கரப்பான் ( பொது ) 


...... 1 , 41 , 42 , 111 , 113 
... 148 , ( 3 ) , ( 80 } , ( 92 ) 
... ( 101 ) , ( 108 ) , ( 109 ) 
.... ( 110 ), (1/1 ) , ( 112 ) 
. ( 1130 , ( 114 ), ( 115 ) 

( 116 ), ( 117 ), ( 118 ) 

( 119 ) , ( 120 ) 
... 36 
... 58 , 59 , 65 , 119 , 140 

141 , 142 , ( 2 ), ( 3 ), ( 4 ) 
( 5 ) , ( 7 ) , ( 8 ) , ( 9 ) , ( 12 ) 
(13) , ( 14 ) , ( 19) , ( 22 ) 
(24 ), ( 25 , ( 28 ) , ( 29 ) 
( 30 ) , ( 32 ) , 34 ), (40 ) 


387 


எண் . 


ரோகங்கள் 


மருந்து நெம்பர் 


ஊதுகரப்பான் 
ஓடுகரப்பான் 
கரப்பான் வீக்கம் 
கட்டுக்கரப்பான் 
கொள்ளிக்கரப்பான் 
செங்கரப்பான் 
பித்தகரப்பான் 
புடைகரப்பான் 
பெருங்கரப்பான் 
மண்டைக்கரப்பான் 
முழங்கால் கரப்பான் 
வாதகரப்பான் 
விடக்கரப்பான் 


... ( 16 ) , ( 31 ) 
... ( 40 ) 
... ( 18 } , ( 27 ) 

( 18 ) 
... ( 18 ) 
... (18 ) , ( 26 ) 
... ( 17 )) 
... ( 4 ) , ( 10 ) 

( 27 ) 
... { 1 } , { 6 ) 


... ( 11 ) 


28 கர்ணப்புண்கள் 
29 கல்லடைப்பு 
30 கழலை 
31 கழிச்சல் 
2 கன்னக்கிரந்தி 
33 சன்னவாதம் 
34 கால் ஆணி 
35 காளான் 
30 கிரந்தி 


... ( 23) , ( 31 ) 
... ( 15 }, ( 18 ) , ( 20 ) , ( 21 ) 

( 23 ) 

( 79 } 
.... 37 , 108 , ( 23 ) 

111 , { 13} 
... 60 

58 , 59 , 61 , 146 

145 , 146 
..... 28 
... 58 , 59 
... 4 , 13, 17 , 18 , 25 , 41 , 

45,54 , 56 , 60 , 62 , 63 , 
64 , 65 , 95 , 96 , 97 , 98 
139 , 140 , 141 , 142 
143 , 144 , 145 , 146 
147 , 148 , 149 , 150 
151 , 152 , 153 , 154 
155 , 156 , ( 3 ), ( 4 ), ( 9 ) 
( 12 ) , ( 13 ) , ( 25 ) , ( 32 ) 


..... 102 


44 சதை வளர்ச்சி கரைய 

388 
எண் . ரோகங்கள் 

மருந்து நெம்பர் 
சடடைக்கிரந்தி 

... ( 12 ) , ( 14 ) 
பொரிகிரந்தி 

14 
37 கிரரணி 

135 , ( 38 ) 
38 குதிப்புற்றுக்கு 
39 குறு , மறு , முதலியவை தீர 123 
40 குழிப்புண் 

.... 37,53 , 143 
41 குன்மம் 

130 , 134,135,139 , 

( 38 ) 
42 கை , கால் முடக்கு 
43 குஷ்டத்திற்கு ( பெருவியாதி ) ... 54 , 52 , 71, 124 , 126 

127, 128 , 129 , 130 
131 , 132 , 133 , 134 
135 , 136,137,138 
166 , 167,169 , 170 
171 , 172,173,174 

( 60 ) 
உடல் வெள்ளைக்கு 

125 
செங்குஷ்டம் 

... ( 168 ) 
வெண்குஷ்டம் 

... 127,173 

..... 37 , 107 , 108 , 110 
துன்மாங்கிஷத்திற்கு 

... 132 
45 சலக்கட்டு 

... கல்லடைப்பு 
46 சிரப்புண்ணிற்கு 

..... 92 
47 சிலந்தி 

1 , 7 , 99 , 111 , 113,157 
158 , ( 13 ) , ( 73 } , ( 78 ) 

( 121 ) 
நாக்குச்சிலந்தி 

( 80 ) 


389 


எண் . 


ரோகங்கள் 


மருந்து நெம்பர் 


48 சிறங்கு 


49 சீதபித்தம் 
50 சூலை 


51 செவ்வாப்புக்கட்டி 
52 சொறி 
53 தடிப்பு 
5 தண்டு நொந்தால் 
55 தாதுநஷ்டம் 
56 துடைவாழை 
57 தேமல் 
58 தொண்டைப்புண் 
5 தோடகச்சிறங்குகளுக்கு 
ல நாடீவிரணம் 
61 நீர்க்கோர்வை 
ஐ நீர்வடிதல் 
63 நீராமை 
64 பஞ்சை 
5 படர்தாமரை 


.. 


... 12, 15, 16, 29 , 30 , 51 

52 , 60 , 72 , 73 , 76 , 77 
... 78 , 81 , 92 , 93 , 132 
...... 140 , 141 , 142 
...... 4 
...... 6 , 9 , 49 , 60 , 62 , 63 
... 134 , 139 , ( 9 ) 
..... 159 , 160 

130,171 , 172 
... 37 
.... 185 

( 80 ) 

( 40 ) 
...... 130 

105 , 106 
... 76 
...... 180 

( 97 ) 
... 3 

( 97 ) 

( 73 ) 
... 15 , ( 46 ) , ( 48 ) , (49 ) 

( 50 ) , ( 51 ) , ( 52 ) , ( 53 ) 
( 51 ), ( 55 ) , ( 56 ) , ( 57 ) 

( 58 ) , ( 59) , ( 60 ), ( 2 ) 
..... 99 , 123 , 161 , 163 , 

164 , 165 
( 61 ), ( 64 ), ( 65 ) , ( 66 ) 
( 69 ) , ( 70) , ( 71 ) 

99 , 163. 164 , 165 
... ( 121 ) 


... 


6 படுவன் 


67 படுநாயிறு 


68 பரு 


ஐ பல்லரணை 


390 


எண் . 


ரோகங்கள் 


மருந்து நெம்பர் 


70 பவுத்திரத்திற்கு 


நீர்விழும் பவுத்திரம் 
நூதனபவுத்திரம் 
நெடுநாள் பவுத்திரம் 
வலியுடன் கூடிய பவுத்திரம் 
71 பற்குத்து 
72 பித்தபாண்டு 
73 பித்தரோகங்களுக்கு 
74 பித்தவெடி 
75 பிரமேகம் 
76 பிளவை 
77 பீனிஸம் 
78 புண் ( விரணம் ) 


111 , ( 72 ) , ( 74 ) , ( 75 ) 
( 73 ), ( 79 ), ( 80 ) , ( 83 ) 

( 78 ) 
... ( 77 ) 
... ( 77 ) 

( 81 ) 

( 121 ) 
... 134 , ( 38 ) 
... 53 , 135 


..... 104 


132 


. 


... 25 , ( 80 ), ( 122 ) , ( 123 ) 
... ( 75 ) , ( 80 } 
... 1 , 2 , 4 , 5 , 6 , 7 , 8 , 9 

10 , 13 , 17 , 18 , 19 , 20 
21 , 23 , 25 , 26, 27 , 28 
29 , 30 , 35 , 36 , 38 , 39 
40 , 42 , 44 , 45 , 46 , 47 
48 , 49 , 50 , 53 , 54 , 55 
56 , 57 , 60 , 61,63,65 
69 , 71 , 75 , 78 , 79 , 80 
81 , 83 , 84 , 85 , 86 , 87 
88 , 89 , 90 , 92 , 93 , 94 
96 , 101 , 139, 141 , 142 
144 , 153, 156 , ( 3 ) , ( 4 ) 
( 63 ) , ( 72 ), ( 83) , ( 97 ) 


கை , கால் புண்கள் , உட 
ரலைக்கு 


.... 55 


391 


எண் . 


ரோகங்கள் 


மருந்து நெம்பர் 


சீழ்ப்புண் 
தொண்டைப்புண் 
நெருப்புச்சுட்டபுண் 
பழம்புண் 
பறங்கிப்புண் 
வாயைப் பெரிதாக்க 
வேக்காளத்திற்கு 
79 புருடக்கிரந்திக்கு 


... 37 , 71 
... 105 , 106 

. 4 , 66 , 67, 83 
... 37 

34 , 55,91 
43 , 74, 75 


80 புரை 


1,2, 5 , 6 , 8 , 11 , 17 
18 , 23 , 25 , 26 , 28 , 29 
30 , 32 , 33 , 34 , 36 
37 , 38 , 39 , 44 , 60 , 61 
63 , 69 , 71 , 75 , 78 , 79 
& 2 , 84 , 85 , 86 , 87 , 89 
90 , 92 , 156 , 178 , ( 63 ) 
( 83 ) , ( 97 ) 


181 


- ( 97 ) 


... 120 


81 புற்று 

வாய்ப்புற்று 
ஐ பெரும்பாடிற்கு 
83 பெருவயிறு 
& மலட்டுப்புழு விழ 
85 முலைக்குத்து 
* மூத்திரக்கிருச்சிரம் 
87 மேகப்புண் 
88 மேகக்கட்டி 
ஐ மேகவெடி 
90 யோனிச்சூலைக்கு 
91 யோனித்திரி விழ 
92 யோனிலிங்கத்திற்கு 
93 வண்டுகடி 
94 வயிற்றிற்குள் கட்டி 


( 72 ) , ( 80 ) 

139 
... 6 , 11 , 60 , 61 , 71 , 96 

( 47 ) 

( 9 ) 
... 120 , ( 80 ) 

122 
... 121 
... 15 , ( 75 ) 

) 


392 


எண் . 


ரோகங்கள் 


மருந்து நெம்பர் 


176 


176 


--- 


9 வயிற்றிற்குள் சீழ் 
96 வயிற்றிற்குள் புண் 
97 வயிற்றிற்குள் புழு 
98 வரட்சி 
9 வாதநோய்கள் தீர 
திமிர்வாதம் 

நடுக்குவாதம் 
100 வாயிலிருந்து இரத்தம் 

வடிதல் 
101 வாய்நாற்றம் 
102 விப்புருதி 


..... 176,183 
.... 63 , 71 
... 53 , 146 , ( 33 ), ( 38 ) 

( 31 ) 
( 31 ) 


--- 


.. 


உதாரவிப்புருதி 
ஓடுவிப்புருதி 
கடிகைவிப்புருதி 
கூடல் விப்புருதி 
கெர்ப்ப விப்புருதி 


175 
... 70 , 104 , 175 

( 40 ), ( 80 ) , ( 84 ), ( 85 ) 
( 86 ) , ( 87 ) , ( 88 ) , ( 91 ) 
( 92 } , ( 94 ), ( 95 ) , ( 96 ) 
( 97 ) , ( 107 ) , ( 123 ) 

( 100 ) 
... ( 100 ) , 177 , 178, 179 

( 97 ) 
( 93 ) 
( 90 ), ( 93 ) , ( 98 ) , ( 99 ) 

( 103 ) ( 106 ) 
.... ( 100 ) 
... ( 80 ) 


சத்திவிப்புருதி 

மலட்டு விப்புருதி 
103 விரைவாதம் 
104 வீக்கம் 


..... 130 


105 வெட்டுக்காயத்திற்கு 


... 4 , 6 , 36 , 101 , ( 15 ) , ( 23 ) 

( 34 ), ( 35 ) , ( 39 ), ( 40 ) 

( 70 ) , ( 82 ) 
... 69,114 , 115 , 116 

119 , ( 121 ) 
..... 4,67 


106 வைசூரிப்புண் 


: 


சரபேந்திர வைத்திய முறைகளில் கண்ட மருந்து 
முறைகளை உபயோகித்த வைத்யர்களின் 

நற்சாக்ஷிப் பத்திரங்கள் 


( 1 ) 


ப . பூ . சின்னய்யா செட்டி , 

வைத்தியர் , 


கமுதி போஸ்டு 
ராமனாதபுரம் ஜில்லா 
விரோதிளு கார்த்திகை 12 


இதற்குமுன் ஸ்ரீ கோபாலன் , B , A . , B.L. , அவர்களால் 
வெளியிடப்பட்ட குன்மரோக சிகிச்சையைத் தருவித்து அதன் 
முறைகளைப் படித்து , சில செய்தும் ஆனந்தமடைந்தேன். 
குன்மரோக சிகிச்சை 114 வது பக்கம் சத்தி குன்மத்திற்கு 
" வில்வாதி லேகியம் ” என்ற முறை வெகு ஆச்சரியமாகக் 
குணம் செய்கிறது . எல்லோரும் சந்தோஷமடைகிறார்கள் . 

ஒப்பம் : ப . பூ . சின்னய்ய செட்டி 


M. R. Krishnamoorthy lyer, 

Native Doctor 


Camp . Pattukkottai, 

15-12 - 52 


குன்ம சிகிச்சை நூலில் அநேக மருந்துகள் செய்து 
அனுபவித்துப் பார்த்ததுடன் “ குன்மாதி செந்தூரம் ” 
முறைப்படி அனுபவித்தேன். நன்றாயிருக்கிறது . இன்னமும் 
வைத்ய வெளியீடுகள் எனக்கு அனுமதியில்லாமலே V. P. யில் 
அனுப்பித்தரக் கேட்டுக்கொள்ளுகிறேன் . 

தங்கள் 
(Sd . ) M . R. Krishnamoorthy, 


2 


( 3 ) 
K. கதிர்வேல் , 

மண்டப வீதி 
தமிழ் சித்த வைத்யசாலை 

ஈரோடு 

17-1- 49 
அன்புடையீர் , 

தங்கள் குன்மரோக சிகிச்சை வெளியீடு நெ . 2 ல் 
சொல்லப்பட்ட 93 நெ . குன்ம வாயுவுக்கு எண்ணெய் (சந்தம் 
வேறு ) என்ற இம்மருந்தினால் வலிக்குன்மம் , செங்கிரந்தி , 
ஆகிய 2 நோய்களுக்கும் பூரண குணமளிக்கிறது என்பதை என் 
அனுபவத்தால் 

அறிந்து தங்களுக்குத் தெரிவித்து 
மகிழ்ச்சியுற்றேன் . க்ஷ நோய் 3 வருடமாகக் கஷ்டப்பட்டு 
பலரக சிகிச்சை பெற்றும் குணமுற்றபாடின்றி அவஸ்தைப் 
பட்டவன் ஒருவன் அத்தாக்ஷியின் மீதே தங்களுக்கு மிக்க 
மகிழ்ச்சியுடன் எழுதுகிறேன் . இந்நூல்களில் இன்னும் சில 
மருந்துகள் தயாராகின்றது . அதை அனுபவித்து விவரம் 
தெரிந்து எழுதுகிறேன். 

இப்படிக்கு 

( Sd . ) K. கதிர்வேல் 
( 4 ) 


Iam much surprised to see the efficient curative powers of 
Sarabendra receipes . My wife had a serious trouble during 
menses. And many patent medicines have been tried in vain for 
the past 4 years . At last I had an opportunity to meet Dr. 
Venkatarajan who prescribed a course of treatment in No. 4 of 
Garbini Balaroga Chikitsai and to our astonishment it has been 
given complete relief from the illness. In turn I have tried many 
other cases with success . 


( Sd . ) P. S. Raman , 
Station Master, S.I.R. Tanjore. 


3 


தங்கள் வெளியீடுகள் யாவும் நாங்கள் வாங்கி அதன் 
முறைப்படி மருந்துகள் தயாரித்து அதன் குணங்களைக் 
கண்டோம் . குன்ம ரோக முறையும் நயன ரோக முறையும் 
நாங்கள் கையாண்டோம் . பெருமைப்படத்தக்க நல்ல 
முறைகள். 


N. V. ராஜு , 


NativeDoctor , 
கருணாநிதி வைத்தியசாலை , 

நாமக்கல் . 
( 6 ) 


குன்மரோக சிகிச்சையில் 96 ம் பக்கத்திலுள்ள 68 வது 
மருந்து “ குன்மத்திற்குக் கும்மட்டிக்காயெண்ணெய் ” 
முறைப்படி தயார் செய்து கொடுத்ததில் சுமார் 15 முதல் 20 
நாட்கள் உபயோகிப்பவருக்குக் குன்மமக்கட்டி கரைவதுடன் 
வயிற்றுவலியும் நின்று விடுகின்றன . இன்னும் அதன் 
தலைப்பில் கண்ட வியாதிகளைத் தவிர குன்மம் , குமட்டல் , 
ஓக்காளம் ஆகியவைகளும் குணமடை கின்றன. ஆனால் 
ஆகாரம் ஜவ்வரிசிப்பாயஸம் கொடுத்து வருதல் முக்யம் . ஷை 
கஞ்சி கொடுக்கலாம் . ஷை கஞ்சி , பாயஸம் கொடுத்தால் 
குணமடைகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் 


கொள்கிறேன் . 


( Sd . ) H.T. Govindan 
FT.H.C. ( Homeo ) 
Amaragandi P.O. 

Salem 


( 7 ) 


குன்மரோகசிகிச்சைமுறைகளில் “ வஜ்ஜிரவல்லரிதகி ” 
லேகியம் நல்ல குணமளிக்கிறது . 6 மாதமாக இருந்த 
தலைச்சுற்றலும் , கண் புகைச்சலும் , மூலக்கொதிப்பும் சில 


4 


வாரத்தில் குணமாகியது . பவுத்திரத்திற்கும் நல்ல மருந்து . 
பாண்டுவில் வீக்கம் வடிகிறது . 

கர்ப்பிணி பாலரோக சிகிச்சை முறைகள் 198 ம் பக்கம் 
214 வது “ மாத்திரை ” சகல பால பேதிக்கும் , சுரத்திலும் , 
இசுவிலும் , அடி தள்ளியதிலுள்ள பேதிக்கும் மேலான 
மருந்து . வாய் வேக்காளமுள்ள மூலக் கிராணியும் 10 
தினங்களில் குணமேற்பட்டது . 

266 வது பக்கத்திலுள்ள" மாவடு ”அவ்வளவாகக் குணம் 
கொடுக்கவில்லை. 

202 ம் பக்கத்திலுள்ள வருந்து வாந்தியோடு கூடிய 
கழிச்சலையும் பொருமலையும் தீர்க்கிறது . 

203 ம் பக்கத்திலுள்ள " மாம்பட்டைச்சாறு " நல்ல 
குணமுள்ளது . மேலும் எழுதுகிறேன் . 

( Sd . ) . நாகராஜ மண்ணயார் , 

சித்த வைத்தியம் 
சாலியத்தெரு, அம்மாபேட்டை , 


1-11 - 50 


( 8 ) 


4 வது வெளியீடான நயனரோக சிகிச்சை 23 வது முறை 
தைலத்தைச் செய்து குளித்தேன் . அதில் மிகவும் நல்ல பயன் 
அடைந்தேன் . 


சு . சுந்தரசாமி , 
ஆவில் சின்னாம்பாளையம் 
பொள்ளாச்சி ( P.O ) , கோவை , 

20 - 9 - 50 


( 9 ) 
Nayana Roga Chikitsai book is containing really valuable 
preparations with good get up worth going thro and even added 
on by ( Allopaths) to their armamentarium and aid . 


5 


( P. S. ) Enumurations of Signs & Symptoms and Diseases 
of Eyes, Preparation of various medicines are quiet neatly given . 


Captain V. N. RAMAKRISHNAN , L.M.P., 

Sitharam Clinic 
Krishnagiri 
2-9-50 


( 10 ) 


I have great pleasure in informing that I have tried one or 
two remedies In Sarabendrar Vaidya Murai and found them won 
derfully efficacious. No. 11 Kumari Thailam in Nayana Roga 
Chikitsai was made by me and it has been very effective for 
obstinate Headache, Eye trouble like circulating pupil, even with 
out the addition of ingredientcalled Kandivennai which was said 
to be Malabar. 


I made enquires in the Drug Shops at Malabar and I was 
told by a reliable shop -man that geneiune Kandivennai being the 
first evacuvation of the newly born young one of an elephant, 
was very rare and bazaar people are selling powdered 
Kungiliyanm in the name ofKandivennai, With great trouble I 
got a good quantity of genuine Stuff from Nammara, Cochin and 
mixed it in prepared oil. 

Those who used it said , It was extremely hot. Those who 
had very obsinate complaints like headache etc., had wonderful 
cures wiht the help ofthis mixture. 

I therefore reserved it for very difficult cases only. In ordi 
nary cases the oil without the special drug is giving excellent 
results . I have got some stock oil and I shall be glad to send it for 


6 


cases of unsteady pupil etc., I wish to have an the publications of 
this medical series as and when they are published . I am very 
glad that the Saraswathi Mahal has come forward to published 
these valuable manucsripts. 


R. THULASIDOSS , 

Yorn Merchant, 
Scvapet, Salem 

14- ) -51 


( 11 ) 


சரபேந்திர வைத்ய 

முறைகளாகிய நூல்கள் 
வெளிவந்ததில் குன்மரோக சிகிச்சை 10 வது பக்கம் 5 வது , 
மருந்து சங்கக்ஷாரம் என்ற முறையைத் தயாரித்து 5 
மாதங்களாகின்றன . இதற்குள் 3 கேஸ்கள் பலனடைடந்தது . 
Gastric Trouble 10 வருட காலமாயிருந்ததையும் , பித்த குன்மம் 
ஒன்றும் , அஜீர்ண பேதி ஒரு கேஸும் பூர்ண சுகமடைந்தது . 
அதனால் நமக்கு நல்ல பெயரும் , வருவாயும் கிடைத்தது . 


கோடேடி ராமச்சந்திரன் , என்ற L.M.P. டாக்டரின் 
தங்கைக்கும் பரிணாமசூலைக்கு 15 நாட்களுக்கு மருந்து 
கொடுத்திருக்கிறேன் . முக்கால்வாசி குணம் கிடைத் 
திருக்கிறது . பூரண குணமானதும் தெரிவிக்கிறேன் . அந்த 
அம்மாவிற்குப் பெரிய டாக்டர்கள் யாவரும் பார்த்தனர் . 
அம்மருந்து வேண்டுமானாலும் தங்களுக்கு அனுப்புகிறேன் . 
உபயோகித்துப் பாருங்கள் . புகழ்ந்து எழுதுவதல்ல 
அம்மருந்தின் பெருமையை. 


இப்படிக்கு 
K. R. GUHUN ,, 
Peddavaru , P.0 . 

( via ) Kovur. 


7 


( 12 ) 
ஷையாரின் மற்றொரு கடிதம் 

எமது அனுபவத்தில் 116 ம் பக்கம் 115 ம் மருந்தான 
குன்மாதி எட்டுக்கும் பெருங்காயச் சூரணம் என்ற முறையை 
யான் அநேகருக்குக் கொடுத்துக் குணமடையக் கண்டு 
மகிழ்ச்சியடைந்து வருவதன்னியில் ஒரு முக்யமான கேஸை 
இங்கெழுதி எம் மகிழ்ச்சியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 
இங்கிருந்து தென்திசையில் 1 மைலில் உள்ள மலகபல்லி 
என்ற கிராமத்தில் செறுகூறி நாராயணன் என்ற குடியானவன் 
( சும்மா ) 45 வயதுள்ளவன் . அவனுக்கு பரிணாமசூலை என்று 
நம் அபிப்பிராயம் . சென்னை போய் X -ray முதற்கொண்டு 
எடுத்துப் பார்த்தும் , அலோபதிச் சிகிச்சை ஒரு வருடம் 
செய்தும் அவனுக்கு குணமாகவில்லை . மிக்க வருத்தத்துடன் 
இருந்தான் . அவனுக்கு நான் மேற்கூறிய பெருங்காயச் 
சூரணத்தை உபயோகிக்க , வலி குறைவடைந்து , சாப்பாடு 
ஜீரணமாகிக் கொண்டும் நல்ல முறையிலிருக்கிறதை 
தெரிவித்துக்கொள்கிறேன் . இன்னும் பல முறைகள் 
தயார் செய்து வருகிறேன் . 

இப்படிக்கு 
K. R. GUHUN,, 

Peddavaru , 21-8-51 . 
( 13 ) 


ஐயா 

சரஸ்வதி மகாலில் 10-11-51ல் சில புத்தகங்கள் வாங்கிச் 
சென்றேன். அதில் கண் வியாதிகளின் மருந்தைச் செய்து 
பலருக்குப் போட்டதில் குணமிருந்தது . பலரும் என்னிடம் 
கண்நோய் தீர வந்து போகிறார்கள் . அவர்கள் வருவதற்கு 
சரஸ்வதி மகால்தான் காரணம் . ஹோமியோபதி 
டாக்டராயிருந்தாலும் இதுவரை ஆயுர்வேத மருந்து 
உபயோகித்து வருகிறேன் . 


8 


(14) 


10 வது முறையான குன்மத்திற்கு மாத்திரை என்னும் 
மருந்தினால் கொடிய வயிற்றுவலி குணமாகி இருக்கிறது. 
நான் பரம்பரைக் கிராம வைத்யன் . கிராமங்களில் வைத்யம் 
செய்து கொண்டிருக்கிறேன் . இதைப் போன்ற நூல்களை 
வெளியிட்டிருந்தால் அவைகளை எமக்கு அதிவிரைவில் 
அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் . 

கோபாலகிருஷ்ணனன் , 
திருவாடையார்கோயில் , 
கண்டமங்கலம் போஸ்டு , 

விழுப்புரம் , 


அதில் 


( 15 ) 
நான் தஞ்சை சரஸ்வதி மகால் வெளியீடு நயன ரோக 
சிகிச்சைமூலம் ரோக நிதானம் தெரிந்து 
சொல்லியிருக்கும் முறைகளின்படி அநேகம் பேருக்கு 
மருந்தைப் பிரயோகித்து சுமார் 

1000 பேர்வரை 
குணமடைந்திருக்கிறார்கள் .. ரோக நிதானங்கள் விபரமாய் 
சொல்லியிருக்கிறபடியேதான் இருக்கிறது . நான் தற்போது 
இதையே முக்யமான தொழிலாகக் கொண்டு , வந்தவர்களுக்கு 
மருந்து கொடுத்துக்கொண்டிருக்கிறேன் . இது ஏழைகளுக்கு 
உபயோகமாயிருக்கிறது . இம்மருந்துகளுக்குச் சென்னை 
முதலான இடங்களிலிருந்தும் ஜனங்கள் வருகின்றனர் . 

T. N. Venkatarama Iyer, 

Optician, 
குத்தாலம் , 
24-6-52 . 


